இருவாழ்விகள் 


( AMPHIBIA ) 


வி.பி.எஸ் . இராஜன் 


II 


நுல் 


( A ) தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


இருவாழ்விகள் 


ஆசிரியர் 
வி . பி . எஸ் . இராஜன் , 
M.A. , M.Sc. , Dip . Anth .., Dip . Geog .. 
பேராசிரியர் , உயிரியல் துறை , 
சென்னை மருத்துவக் கல்லூரி , 

சென்னை . 


பட்டும் 


பாடநாளு 


Puereas 


தமிர 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


GOLD 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -401 


இருவாழ்விகள் 


ஆசிரியர் 
வி . பி . எஸ் . இராஜன் , 
M.A. , M.Sc. , Dip . Anth . , Dip . Geog ., 
பேராசிரியர் , உயிரியல் துறை , 
சென்னை மருத்துவக் கல்லூரி, 

சென்னை . 


ட்டுப் 


முத 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சுசடி 


First Edition -January , 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 401 


Tamil Nadu Text Book Society 


AMPHIBIA 


V. B. S. RAJAN 


Price Rs . 8-25 


/ 


. Published by the Tamil Nadu 
Text Book Society under the Cent 
rally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in 
regional languages at the Univer 
sity level , of the Government of 
India in the Ministry of Education 
and Social Welfare (Department 
of Culture ), Naw Delhi . 


Printed by : 


NAVODAYA PRINTERS , 
31 , Bricklin Road , 
Madras - 12 . 


அணிந்துரை 


திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
ட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன 

மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் 

நடைபெற்றுவருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

. 
பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
ரல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்து 
வம் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற் 
பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங் 
கியல் , தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் 
தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான * இருவாழ்விகள் என்ற இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 401 ஆவது வெளியீ 
டாகும் . இதுவரை 436 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
நூல் மைய அரசு கல்வி , 

சமூக நல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக 


இரா . நெடுஞ்செழியன் 


1 


i 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. இருவாழ்விகள் 


1 


2. சவளை 


| 


3. தேரை 


124 


4. நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


136 


5. டிரைட்டான் 


163 


6. இக்தியோஃபிஸ் 


171 


7. இருவாழ்விகளின் தோற்றம் 


176 


8. இருவாழ்விகளின் வகைப்பாடு 


182 


9. 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


260 


தென்னிந்தியாவில் காணப்படும் இருவாழ்வி 
களின் பேரினப் பட்டியல் 


307 


தென்னிந்தியாவில் வாழும் இருவாழ்விகளின் 
இனப் பட்டியல் 


308 


கலைச்சொல் அகராதி 


311 


1. இருவாழ்விகள் 

( Amphibia ) 


நீர் , நிலம் ஆகிய இரு சூழ்நிலைகளிலும் ( environment ) வாழும் 
உயிர்களை நீர் , நில வாழ்வன ( amphibians ) என்பர் . இவை 
களையே ஈரூடகவாசி அல்லது இருவாழ்வி ( amphibia ) என்றும் 
கூறுவர் . வேறுபட்ட இரு சூழ்நிலைகளில் வாழ்வதற்கு ஏற்ற தகவ 
மைப்பைப் ( adaptation ) பெற்று பன்னூறு ஆண்டுகளாக இருந்து 


பறவைகள் 
30,000 


ஊர்வன . 7,500 
இருவாழ்விகள் - 2.500 
மற்ற முதுகெலும்பிகள் 

2000 


பாலூட்டிகள் 

20000 
மீன்கள் 
40,000 


LILID 


1 . 


இருவாழ்வி வகை இனங்களின் எண்ணிக்கையோடு பிற முதுகெலும்பி 
வகை இனங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டுக் காண்பிக்கப்பட்டுள்ளது . 


வரும் இருவாழ்விகளின் எண்ணிக்கை மற்ற முதுகெலும்பி வகை 
களை ( vertebrate classes ) விட மிகக் குறைவு . தவளை ( frog ) 
தேரை ( toad ) , நியூட் ( newt ) , சலமாண்டர் ( salamander ) , 
சிசிலியின் ( caecilian ) முதலிய உயிர்கள் இன்றைய உலகில் வசிக்கும் 
இருவாழ்விகளுக்குச் சிறந்த எடுத்துக் காட்டுகளாகும் 
( turtle ), முதலை ( crocodile ) . நீர்ப்பாம்பு ( water snake ) ஆகிய 
நீர்வாழி உயிர்கள் நீரில் வசிப்பினும் அவைகள் நிலத்தில் இனப் 


ஆமை 


2 


இருவாழ்விகள் 


பெருக்கம் செய்வதால் இவைகள் ஈரூடகவாசிகளாகக் கருதப் 
படுவதில்லை . இருவாழ்விகளின் இனப்பெருக்கம் நீரிலேயே நடை 
பெறுகின்றது . நீரை விட்டு நிலத்தில் வாழ முயன்று , நில 
வாழ்வனவாக பரிணமிப்பதற்கான முதற் படியில் இருக்கும் உயிரி 
களான இவற்றின் பண்புகள் சில , நீர் வாழ் மீனின் பண்புகளை 
ஒத்து இருக்கின்றன . செவுள்களால் சுவாசித்தல் ( gill respiration ) 
பத்து இணை மூளை நரம்புகள் ( cranial nerves ) , பக்கக் கோட்டு 
உணர் உறுப்புகள் ( lateral line sense organs ) , லார்வாக்களில் 
புரோ நெஃப்ராஸ்களால் ( pro - nephros ) நடைபெறும் கழிவு நீக்கம் 
முதலியன மீன்களின் பண்புகளாம் . எலும்பு இழைகள் ( fin rays ) 
அற்ற துடுப்புக்கள் , ஐவிரலமைப்புடைய இணையுறுப்புகள் 
(rentadactyl limb ) , நீள் வட்ட துளையுடைய ( fenestra ovalis ) 
செவிச் சூழ் பெட்டகம் ( periotic capsule , பொது கழிவறைப்பை 
( cloaca ) ஆகிய இருவாழ்விகளின் பண்புகள் ஊர்வனவற்றின் 
பண்புகளை யொட்டிக் காணப்படுகின்றன . இருவாழ்விகள் , மீன் 
களுக்கும் , ஊர்வனவற்றிற்கும் இடைப்பட்ட நிலையில் அமைந் 
துள்ளன . இவை நிலத்தில் வாழும் தன்மையைப் பெற்றிருப் 
பினும் , இனப்பெருக்கம் நீரில் நடைபெறுவதால் இவற்றின் 
வாழ்க்கை நீருடன் தொடர்பு கொண்டுள்ளது . 


இருவாழ்வி உயிரினங்கள் கீழ்க்கண்ட பண்புகளைப் பெற்றிருக் 


கின்றன . 


1. சூழ்நிலைக்கேற்ப வெப்ப நிலை மாறும் குருதி ( cold 

blooded or poikilothermic ) ; 
2. செதில்களற்ற மிருதுவான அல்லது 

அல்லது வழவழப்பான 
கோழைச் சுரப்பிகள் நிறைந்த தோல் (சிலவற்றில் 

ஈரப்பசையற்று சொர சொரப்பாக இருக்கும் ) ; 
3. ஐவிரலமைப்புடைய இணையுறுப்புகள் ; 
4. முதிர்ந்த உயிரிகளில் நுரையீரல் சுவாசம் (pulmonary 

respiration ) ( ஒரு சில முதிர்ந்த உயிரிகளும் லார்வாக் 
களும் செவுள்களால் ( gill respiration ) சுவாசிக்கின்றன ) 
தட்டையான முட்டை வடிவம் கொண்டு உட்கருவுடன் 
காணப்படும் குருதிச் சிவப்பணுக்கள் ; 

ஆரிக்கிள்களையும் ( auricle ) வெண்டிரிக்கிளையு 
முடைய ( ventricle ) இருதயம் ; 
இரு பிடர் எலும்புக் குமிழ்களுடைய மண்டையோடு 
-என்பனவாகும் . 


5 
. 


6 . 


7 . 


இருவாழ்விகள் 


3 


மீன்களிலிருந்து தோன்றிய இரு வாழ்விகள் ( amphibia ) 
ஊர்வனவற்றின் முன்னோடிகள் என்ற கூற்று உண்மைக்குப் புறம் 
பானதன்று . ஹக்ஸ்லி ( Huxley ) என்ற உயிரியல் அறிஞர் மீன்களை 
யும் ( pisces ) , இருவாழ்விகளையும் ( amphibia ) , இக்தியாப்பிடா 
( icthyopida ) என்னும் பிரிவின் தலைப்பின் கீழ் அமைத்துள்ளார் . 
முற்றிலும் மறைந்துவிட்ட இரு வாழ்விகளைத் தவிர்த்து இன்று 
வாழும் நீர் , நில வாழ்வன மூன்று பிரிவுகளில் அடங்கும் . 


அவை 


களாவன : 


1 . 


அன்யூரா ( Anura ) 

( எ.கா. ) தவளை , தேரை . 


2 . 


யூரோடீலா ( Urodela ) 

( எ.கா. ) சலமாண்டர் , நியூட் 


3 . 


ஏபோடா ( Apoda ) 

( எ . கா . ) சிசிலியன் , 


4 


இருவாழ்விகள் 


* 


2. தவளை 


( Frog ) 


தவளை ஓர் இருவாழ்வி ; வாலற்றது ; அன் யூரா ( anura ) 
வரிசையைச் சார்ந்தது . இவ்வுயிரி நீரிலும் நிலத்திலும் வாழும் 
தன்மையுடையது . குளம் , குட்டை , ஏரி முதலிய நன்னீர்த் தேக்கங் 
களிலும் அவைகளைச் சுற்றியிருக்கும் சதுப்பு நிலங்களிலும் ( marshy 


3 


2 


- 


படம் 2 . 


நீரில் மிதந்து கொண்டிருக்கும் தவளை . 


1. நீர்மட்டம் ; 2 . 


புறநாசித்துளை : 3 . 


கண் ; + . செவிப்பறை . 


lands ) வாழும் . நீரில் நீந்தியும் , நிலத்தில் தத்தித் தாவியும் 
செல்லும் வகையில் இதன் இணையுறுப்புகள் அமைத்துள்ளன . 
தவளையின் கால்விரல்கள் விரலிடைச் சவ்வால் ( web ) இணைக்கப் 


5 


தவளை 


பட்டிருப்பதால் , படகின் துடுப்பைப் போன்று செயலாற்றி நீரைக் 
காலினால் உதைத்துத் தள்ளி நீந்திச் செல்ல முடிகிறது . 


சில சமயங்களில் தவளை தனது இணையுறுப்புகள் அனைத்தையும் 
நீட்டிக்கொண்டு மிதந்து கொண்டிருக்கையில் அதன் கண்கள் , 
புறநாசித்துவாரங்கள் ( external nostrils ) மட்டுமே நீர் மட்டத்திற்கு 
மேல் காணப்படும் . மற்ற ஊனுண்ணிகளிடமிருந்து ( carnivo1es ) 
தன்னைக் காத்துக் கொள்ளவும் , பாதகமான சூழ்நிலையிலிருந்து 
விடுபடவும் , தோலை ஈரப்பசையுடன் வைத்துக் கொள்வதற்கும் , 
தவளை நீரை நாடிச் செல்லும் . 


சுவாசம் 


தவளை தரைமீது அமர்ந்திருக்கையில் தன் நீண்ட பின்னங் 
கால்களை மடித்துக் குட்டையான முன்னங்கால்களினால் உடலைத் 
தாங்கி இருக்கும் . அச்சமயம் இதன் முதுகானது கூன் விழுந்த நிலை 
யில் இருக்கும் . புழு , பூச்சி , நத்தை போன்ற உயிரிகளை இது உட் 
கொள்வதால் இது ஊனுண்ணியாகும் ( carnivore ) . இதனுடைய 

தோலினாலும் நுரையீரலினாலும் நடைபெறுகின்றது . 
தானுள் இருக்கும் தவளை அவ்வப்போது நீரின் மேல் மட்டத்திற்கு 
வருவது நுரையீரல் சுவாசத்தை மேற்கொள்ளுவதற்கே . இதனை 
குளிர் இரத்தப் பிராணி அல்லது மாறு வெப்ப நிலை உயிரி 
( poikilothermic ) என்றும் கூறலாம் . நன்னீர்த் தேக்கங்களில் நீர் 
நிறைந்து காணப்படும் . மாரிக்காலத்தில் தவளையின் இனவிருத்தி 
நடைபெறுகின்றது . நீரில் இட்ட முட்டைகளில் இருந்து வெளி 
வரும் இளம் உயிரிகளுக்கு லார்வாக்கள் ( larvae ) என்று பெயர் . 
நீரிலேயே வாழ்ந்து , செவுள்களால் சுவாசித்துப் பயிருண்ணிகளாக 
( herbivores ) அவை வாழ்கின்றன . இந்த லார்வாக்களே பின்னர் 
வளர்ச்சியுற்று நீர் , நிலம் ஆகிய இரு ஊடகங்களிலும் வாழ்வதற் 
கேற்ற தன்மைகளையும் , நுரையீரல்களால் சுவாசிக்கும் இயல்பை 
யும் பெற்று ஊனுண்ணும் தவளைகளாக உருமாறுகின்றன 
( metamorphosis ) . 


புறத்தோற்றம் : தவளையின் தலையானது நடு உடலுடன் கழுத் 
தின்றி 

இணைக்கப்பட்டிருக்கின்றது . வாலற்ற இதன் நடு 
உடல் அல்லது முண்டம் ( trunk ) ஈரிணை இணையுறுப்புகளைப் 
பெற்றுள்ளது . இவ்வுயிரியின் உடலானது மிருதுவான வழவழப் 
பான ஈரப்பசையுடைய தோலால் மூடப்பட்டுள்ளது . தவளையின் 
உடல் ஓடத்தின் அமைப்புடையது . இவ்வமைப்பு நீரில் நீந்துவதற் 
கேற்ற தகவமைப்பாகும் ( adaptation ) . முதுகுப்பாகம் கரும்பச்சை 
யாகவும் , வயிற்றுப்பாகம் வெளிர் மஞ்சளாகவும் காணப்படும் . 


6 


இருவாழ்விகள் 


2 


13 . 


3 


17 


15 


4 


10 


9 


12 


6 


8 


படம் 3. தவளை : புறத்தோற்றம் . 


1. மேலிமை ; 2. நடு உடல் ; 3. பொதுக் கழிவறைத் துளை ; 4. தொடை ; 
5. பாதம் ; 6. கால்விரல்கள் ; 7. கீழிமை ; 8. விரலிடைச் சவ்வு : 

9. கணுக் 
கால் ; 10. முழங்கால் ; 11. முன்கை ; 12. மணிக்கட்டு ; 13. புறநாசித் துளை ; 
14. கைவிரல்கள் ; 15. மேற்கை ; 16. உள்ளங்கை ; 17. செவிப்பறை . 


3 


2 


தலை ( Head ) : தவளையின் தலை ஓரளவு தட்டையான முக்கோண 
வடிவம் கொண்டது . ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம்வரை நீண்டு 
காணப்படும் . 

இதன் வாய் மேல்தாடையாலும் , கீழ்த்தாடை 
யாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது . தலையின் மேற்பக்கத்தின் முன் 
முனையில் ஒரிணை புறநாசித்துளைகள் ( external nostrils ) உள்ளன . 
அவைகள் மேல் நடுக்கோட்டின் ( mid dorsal line ) இருமருங்கிலும் 

அமைந்துள்ளன . புறநாசித் 
துளைகளை அடுத்து 
பெரிய கண்களும் உள்ளன . 
தவளையின் கண் ( 1 ) மேல் 
இமை (upper eye - lid ) , 
( 2 ) கீழ் இமை ( lower 
eye - lide ) , ( 3 ) நிக்டிடேடிங் 

சவ்வு 
படம் 4 . 

( nictitating 
தவளை : கண்ணின் வெளித்தோற்றம் . brane) என்ற மூன்று 

இமை 

களால் 
1. மேலிமை ; 2. நிக்டிடேடிங் சவ்வு : 

பாதுகாக்கப்படு 
3. கீழிமை . 

மேல் 

இமை 

சதைப் பற்றுள்ளதாகவும் 
ஒளி ஊடுருவா ( opaque ) தன்மையதாயும் , மேலும் கீழும் அசை 


mem 


கின்றது . 


7 | 


தவளை 


யாமலும் பொருந்தியிருக்கும் . இதன் நிறம் இதைச் சுற்றிக் 
காணப்படும் தோலின் நிறத்தைக் கொண்டது . இமை 
மெல்லியதாய் அசையும் தன்மையை பெற்றுள்ளது . இதன் 
தொடர்ச்சியாக அமைந்திருக்கும் மூன்றாவது இமையான நிக்டி 
டேடிங் சவ்வு மெல்லிய ஒளி ஊடுருவும் (transparent ) தன்மை 
உடையது . தவளை நீரில் இருக்கையில் இச்சவ்வு கண்ணின் மேல் 
இழுத்துப் போர்த்தப்பட்டு கண்ணுக்குப் பாதுகாப்பைத் 
தருகின்றது . தவளை நிலத்திலிருக்கையில் இச்சவ்வு கண்ணை ஈரக் 
கசிவுடன் வைத்திருக்கும் . கண்ணின் 

பின்புறம் 

செவிப் 
பறை ( tympanum ) உள்ளது . இச்செவிப்பறை கருமையாக , 
வட்டவடிவுடன் இருக்கும் . இது தவளையின் நடுச்செவியாகும் 
( middle ear ) . இருவாழ்விகளுக்குப் புறச் செவி ( external ear ) 
கிடையா . 


நடு உடல் ( Trunk ) : தலையானது நடு உடலில் நேரடியாக 
இணைக்கப்பட்டுள்ளது . ஆகவே , இவ்வுயிரிகளுக்குக் கழுத்து 
கிடையாது . 

தட்டையாக உள்ள தவளையின் உடல் ஈரினை இணை 
யுறுப்புகளைக் கொண்டது . உடலின் பின் முனை முன்முனையை 
விட சற்றுக் குறுகியிருக்கும் . இதன் முதுகு நடுக்கோட்டின் பின் 
முனையில் , பின் இணையுறுப்புகள் தோன்றுமிடத்தில் பொதுக் 
கழிவு அறைத் துளை ( cloacal aperture ) உள்ளது . தவளையின் 
முன் இணையுறுப்புக்கள் தலையும் , உடலும் இணையுமிடத்திலிருந்து 
தோன்றுகின்றன . பின் இணையுறுப்புக்கள் உடலின் பின்பகுதியில் 
அமைந்துள்ளன . தவளையின் முன் , பின் இணையுறுப்புக்கள் ஒரே 
நீளமுடையவை அல்ல . பின் இணையுறுப்பு முன் இணையுறுப்பை 
விட மும்மடங்கு நீளமானது . மேலும் பின் கால்கள் இரண்டும் 
தசைத் திரட்டியுடன் இருக்கும் . முன் , பின் இணையுறுப்புகளின் 
நீளம் வேறுபட்டிருந்தாலும் அவைகள் அமைப்பில் ஒத்துள்ளன . 
முன் இணையுறுப்பு (fore limb ) , மூன்று பகுதிகளையுடையது . அவை 

1. மேற்கை ( brachium ) , 2. முன்கை ( ainte 
brachium ) , கை ( nanus) . கை பகுதியானது மணிக்கட்டு 
( wrist or carpus ) , உள்ளங்கை ( palm or matacarpus ), 
விரல்கள் ( fingers ) என்ற மூன்று பிரிவுகளை உடையது . முன் 
கைக்கும் , உள்ளங்கைக்கும் இடையிலுள்ள மணிக்கட்டுத் தெளி 
வாகப் புலப்படுவதில்லை . முன்னங்கால்களில் நான்கு விரல்கள் 
உண்டு . பிற உயிர்களின் ஐவிரல் அமைப்புடைய இணையுறுப் 
பிலிருக்கும் ( pentadactyl limb ) பெருவிரல் ( thumb ) தவளையில் 
இல்லை . இந் நான்கு விரல்களும் கிடையாக தனித்து நிற்கும் . 
முன் இணையுறுப்பைப் போலவே , பின் இணையுறுப்பும் ( hind 
limb ) GT0L , ( thigh or femur ) 4617 ITOU ( shank or crus ) , 
பாதம் ( foot or pes ) என்ற மூன்று பகுதிகளையுடையது . பாத 


களாவன : 


3 . 


கை 


8 


இருவாழ்விகள் 


மானது கணுக்கால் ( ankle or tarsus ) , உள்ளங்கால் ( instep or 
meta tarsus ) , கால் விரல்கள் ( toes ) என்ற மூன்று பாகங்களை 
உடையது . தவளையின் கால் விரல்கள் ஐந்தும் மாறுபட்ட 
நீளத்தை உடையன . ஆனால் இவ்விரல்கள் யாவும் மெல்லிய 
சவ்வினால் இணைப்புற்றிருக்கும் . இச்சவ்வை வெப் ” அல்லது 
“ விரலிடைச் சவ்வு ” ( web ) என்று கூறுவர் . தவளையின் கை , கால் 
விரல்களின் எல்லா மூட்டுகளுக்கும் சற்று கீழே சிறிய தடிப்பைக் 
காணலாம் . இவற்றை மூட்டுத் திண்டு ( articular pads ) என்பர் . 


உடலியக்கம் ( Locomotion ) 

தவளை 

நீரில் நீந்தியும் , 
நிலத்தில் தத்தியும் ( hopping ) இடம் பெயருகிறது .. 

இதன் 
உடலியக்கத்திற்கு ஏற்ற வகையில் இணையுறுப்புக்களின் 
எலும்பமைப்பும் அவற்றுடன் பொருந்தியிருக்கும் , நீளிகளும் 
( extensors ) , குறளிகளும் ( flexors ) சீரிய முறையில் செயலாற்று 
கின்றன . 

தவளை தாவிக் குதிக்கத் தன் பின்னங்கால்களைத் 
தரையில் உந்தி , மேல் நோக்கி எழும் . அந்நிலையில் முன்கால்கள் 
இரண்டும் நீட்டப்பட்டிருக்கும் . இவ்வாறு உயரச் சென்று 
மீண்டும் , தரையை நோக்கி வரும் சமயத்தில் தவளையின் முன் 
கால்கள் தரையில் ஊன்றி உடலுக்கு அதிர்ச்சி நேராவண்ணம் 
பாது காக்கின்றன . தவளை நீரில் நீந்திச் செல்கையில் , தன் முன் 
இணையுறுப்புக்களைத் தன் உடலுடன் சேர்த்து வைத்துக்கொண்டு , 
பின்னங்கால்களால் நீரை உதைத்து முன்னேறும் . அந்நிலையில் 
அதன் விரலிடைச் சவ்வுடைய பின் கால்கள் துடுப்பு போன்று 
இயங்கும் . முன் இணையுறுப்புக்கள் நீரில் நீந்திச் செல்ல எவ்விதத் 
துணையும் புரிவதில்லை . 


தோல் ( Skin ) : முதுகெலும்பிகள் உடல் தோல் எனும் 
மேலுறையால் மூடப்பட்டிருக்கின்றது . இப்புற உறையானது 
உயிரிகளை வெப்பம் , அழுத்தம் போன்ற சூழ் நிலைகளால் 
ஏற்படும் மாற்றங்களிலிருந்து தங்களைக் காத்து நிற்கும் உறுப்பாக 
அமைந்துள்ளது . இது அடியில் அமைந்திருக்கும் தசைகளுடன் 
முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கும் . ஆனால் தவளையின் தோல் 
அதன் கீழிருக்கும் உடற் சுவற்றுத் தசையுடன் தளர்ந்த நிலையில் , 
மெல்லிய இணைத் திசுப் பட்டைகளால் இணைந்துள்ளது . இதனால் 
தோலுக்கும் உடற் சுவருக்கும் உள்ள இடை வெளி மிகுந்து 
இருக்கும் . இந்த இடை வெளிகளில் நிண நீர் நிரம்பியிருப்பதால் 
இவைகளைத் தோலடி நிண நீர் இடை வெளிகள் ( sub - cutaneous 
lymph sinuses ) என்பர் . தவளையின் தோல் அவ்வுயிரிக்கு ஒரு 
பாது காப்பான மேலுறையாக மட்டுமல்லாமல் , ஒரு சுவாச 
உறுப்பாகவும் செயலாற்றுகிறது . ஆகவே இத்தோல் எப்போதும் 
ஈரக் கசிவுடன் இருக்கும் . 


9 


தவளை 


புறச் சூழ்நிலை பின் தாக்குதலையும் , கிருமிகள் உட்புகுதலையும் 
தடுத்து , ஒரு பாதுகாப்பாக அமையும் தோல் , நீரை உட்கிரகிக்கும் 
தன்மையுடையது . நீர் உட்கொள்ளும் பழக்கமில்லாத தவளை 
தனக்குத் தேவையான நீரைத் தோலின் மூலம் உட்கிரகித்துக் 
கொள்ளும் . 


Com 
DUL 


4 


5 


6 


பல 


இவை 2 


7 


- 


படம் 


5 . 


மற்ற நிலவாழ்விகளை 

3 
போல் ( terrestrial organisms ) 
இதன்தோலானது மேல்தோல் 
( epidermis ) , கீழ்த்தோல் 
( dermis ) என்ற இரு பிரிவு 
களையுடையது . 

மேல்தோல் 
அடுக்குச் செல்களால் 
அமைக்கப்பெற்றது . 
களின் கீழ் அடுக்கிலிருக்கும் 
செல்கள் 

தூணமைப்பு எபி 
தீலியில் ( columnar epithelial 

8 
cells ) ஆனவை . இக் கீழடுக் 
குச் செல்களிலிருந்து தான் 
இவைகளின் மேல் பொருந்தி 
யிருக்கும் அடுக்குகள் தோன்று 

தவளை : 
இவ்வாறு 

தோல் குறுக்குவெட்டுத் தோற்றம் . 
அடுக்குகளைத் தோற்றுவிக் 

1. மேல் தோல் ; 2. கீழ்த்தோல் ; 
கும் பண்புடைய கீழடுக்குச் 3. கடினபுற அடுக்கு ; 4. மால்பீஜியன் 
செல்கள் மால்பீஜியன் அடுக்கு அடுக்கு ; 5. நிறமித் துகள்கள் ; 
( stratum Malpighian or stra 

6. கோரைச் சுரப்பி ; 7. குறுதிக் 
turm germinatum ) 

குழாய் ; 8. இணைப்புத் திசு 

இழைகள் . 
கூறுவர் . மால்பீஜியின் அடுக்கி 
லிருந்து 

பகுக்கப் பட்ட 

செல்கள் மேல் நோக்கிச் செல்கையில் தட்டையாகிப் 
பின்னர் உட்கருவையும் இழந்து , மெலிந்து உயிரற்றதாகிவிடும் . 
இத்தட்டைச் செல்கள் யாவும் ஒன்றிணைந்து குறுகி , கடின புற 
அடுக்காக ( stratum corneum ) மாறிவிடும் . இக்கடின புற அடுக்கு 
ஏறக்குறைய திங்களொரு முறை மாற்றி அமைக்கப்படும் . 
அதாவது பழைய கடின அடுக்கு தோலுரித்தல் மூலம் ( moulting ) 
நீக்கப்பட்டு அதனடியிலிருக்கும் மால்பீஜியன் அடுக்கிலிருந்து 
புதியதோர் கடின அடுக்கு , மேற் பரப்பை நோக்கித் தள்ளப்படும் . 


கின்றன . 


பல 


என்று 


புதிய 


தவளையின் கீழ்த்தோல் ( dermis ) அல்லது அடித்தோல் 
இணைப்புத் திசுவாலானது . 

பஞ்சு அடுக்கு ( stratum 
spongiosum ) ஒருங்கிணைந்த அடுக்கு ( stratum coinpactum ) என்ற 


10 


இருவாழ்விகள் 


ஈரடுக்குகளைப் பெற்றது . அடித்தோலின் மேலடுக்குச் செல்கள் 
பஞ்சு போன்று மிருதுவாய் இருப்பதால் இவைகள் பஞ்சு 
அடுக்கு எனக் குறிப்பிடப்படுகிறது , இவ்வடுக்கில் சுரப்பிகளும் 
( glands ) , நிறமிச் செல்களும் ( pigment cells ) இருக்கும் . நிறமிச் 
செல்களில் இருக்கும் நார்களும் , துகள்களும் கரிய வண்ணத்தை 

பஞ்சு அடுக்குக்குக் கீழிருக்கும் இணைப்புத் திசுக்கள் 
குறுக்கும் , நெடுக்குமாக அமையப் பெற்றிருக்கும் . தசைநார்கள் , 
குருதி நாளங்கள் , நரம்புகள் முதலியன அடித்தோலில் காணப் 
படுகின்றன . 

தோலினுள் பல குருதி நாளங்கள் இருப்பதால் 
தான் தோல் ஒரு சுவாச உறுப்பாகப் பணிபுரிகின்றது . 


உடையன . 


கோழைச் சுரப்பி ( mucous glands ) , நச்சுச் சுரப்பி 
( poison glands ) என்ற இருவகைச் சுரப்பிகள் தோலில் அமைந் 
துள்ளன . இவை யாவும் உட்குழியுடைச் சுரப்பி ( alveolar 
type ) வகையைச் சார்ந்தன . பொதுவாக இவைகள் முட்டை 
அல்லது கோள வடிவமுடையன . இச் சுரப்பிகள் அடித்தோலின் 
மேற்பகுதியாக அமைந்திருக்கும் பஞ்சு அடுக்கில் 

காணப் 
படினும் இச்சுரப்பிகளின் நாளங்கள் மேல் தோலினுள் சென்று 
தோல் மேற்பரப்பில் மூன்று ஆரப்புழைகளாக ( Tiradiate 
opening ) முடிவடைகின்றன . 

நச்சுச் 

சுரப்பிகளைவிட மிகச் 
சிறிய அளவினையுடைய கோழைச் சுரப்பிகள் எண்ணிக்கையில் 
மிகுந்து காணப்படும் . இவை தோலின் மேற்பரப்பு முழுவதும் 
பரந்து அமைந்திருக்கின்றன . கோழைச் சுரப்பி பின் உட்பகுதி 
ஒரடுக்கு எபிதீலியல் செல்களால் ஆனது . சுரப்பியின் கழுத்துப் 
பகுதி மட்டும் ஈரடுக்குச் செல்களைப் பெற்றிருக்கும் . 
சுரப்பியிலிருந்து வெளிவரும் கோழை , தவளையின் உடலை ஈரக் 
கசிவுடன் வைத்திருக்கப் பெரிதும் பயன்படுகிறது . 

நச்சுச் 
சுரப்பிகள் மிகக் குறைவாக இருந்தாலும் , 

உருவத்தில் 
கோழைச் சுரப்பிகளைவிட மிகப் பெரியன . தவளையின் முதுகுப் 
பக்கத் தோலில் , நச்சுச் சுரப்பிகள் அதிகமாகத் தென்படுகின்றன . 
இவை சுரக்கும் நச்சுநீர் வெண்மையாய் காரத் தன்மையுடன் 
இருக்கும் . ஆகவே , இந்நச்சுச் சுரப்பிகள் பாதுகாப்பு உறுப்பாகச் 
செயல்படுகின்றன . ஆய்வுக்காகத் தவளைகளை குளோரோ 
பாரத்தினால் ( chloroform ) கொல்லுகையில் நச்சு நீரும் , 
கோழையும் உடல் முழுவதும் சுரக்கப் பெறுவதைக் காணலாம் . 


கவை 


தவளையின் மேல்தோல் செல்களில் சிதறுண்டு கிடக்கும் 
நிறமித்துகள்களும் ( pigment granules ) , அடித்தோலில் காணப் 
படும் நிறமிச் செல்களான குரோமெடோஃபோர்களும் 
( chromataphores ) தோலின் வேறுபட்ட வண்ணத் தோற்றத் 
இற்குக் காரணிகளாய் 

அமைகின்றன . நிறமிச் செல்களில் 


தவளை 


11 


( pigment cells ) பலவகை உண்டு , GLDGG Gurit (melano 
phore ) கருப்பு அல்லது பழுப்பு நிறமியையும் , லிப்போ 
ஃபோர் ( lipo phore ) மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமியையும் , 
குவானோஃபோர் ( guano phore ) வெண்மைப் படிகங்களையும் 
பெற்றிருக்கும் . 


2 


3 


படம் 5 . 


நிறச் செல்கள் பரவி விரிந்து காணப்படும் பல்வேறு நிலைகள் . 


ஒரு 


கருப்பு நிறமிச் செல்கள் ஒழுங்கற்ற பல 

கிளைகளையுடைய 
புறநீட்சிகளைக் கொண்டது . 

செல்லின் 

மத்தியில் 
உட்கருவைக் ( nucleus காணலாம் . கருப்பு நிறமானது , பல சிறிய 
பழுப்பு அல்லது கருப்புத் துகள்களால் ஆனவை .. இந்நிறமித் 
துகள்கள் மெலானின் ( melanin ) என்ற 

என்ற பொருளால் ஆக்கப் 
பெற்றது . முதுகுப் பக்கத்தில் , இக்கருப்பு நிறமிச் செல்கள் 
மிகுந்திருக்கும் . ஆனால் , இவை வயிற்றுப் பக்கத் தோலில் 
தென்படுவதில்லை . அத் தோலின் மேற்பரப்பில் இவை அதிகமாக 
அமைந்திருக்கும் , குருதி நாளங்களை அடுத்து இந் நிறமிச் செல்கள் 
மிகுந்து காணப்படும் . நிறமியானது பரந்த ( cxpanded ) நிலையில் 
காணப்படுகையில் தோல் கருமையாக இருக்கும் . நிறமி 
செல்கள் சுருங்கி , உருண்டை வடிவம் பெறும்போது தோல் 
வெளிர் நிறம் பெற்றிருக்கும் . நிறமிகள் ஒன்றிணைந்து , சில 
ஒளிக்கதிர்களைக் கிரகித்தும் , சிலவற்றைப் பிரதிபலித்தும் பச்சை 
நிறத்தைத் தோற்றுவிக்கின்றன . தவளையின் தோலின் 
சில இடங்களில் 

கருமையான 

திட்டுகளைப் ( dark paichcs |) 


12 


இருவாழ்விகள் 


பல 


பார்க்கலாம் . 

மெலனோஃபோர்கள் ஒன்று கூடி இத் 
திட்டுக்களை உருவாக்குகின்றன . தோலின் நிறம் கருப்பதும் , 
வெளுப்பதுமான செயல்கள் 

நிறமிகளால் நிர்ணயிக்கப் 
படுகின்றன . அதாவது , நிறமித் துகள்கள் ஒன்று கூடும் சமயம் 
வெளுத்த நிறத்தையும் , நிறமிகள் பரவி சிதறுண்டு கிடக்கும் 
நிலையில் கறுத்த நிறத்தையும் பெறுகின்றன . இந்நிறமிகளின் 
செயல்திறன் , பிட்யூட்டரி ( pituitary ) என்ற உட்சுரப்பி ( endocrine 
gland ) சுரக்கும் இன்டர்மிடின் (intermedin ) என்ற ஊக்கி நீரால் 
( hormone ) நிர்ணயிக்கப்படுகின்றது . 


பால் வழி இரு தோற்றம் : மற்ற உயிரிகளைப் போன்று 
தவளையும் , பால் சார்பு வேற்றுமை அல்லது பால்வழி இரு 
தோற்றத்தைக் ( sexual dimorphism ) கொண்டது . இனவிருத்திக் 
காலத்தில் ஆண் , பெண் பால் வேறுபாடுகள் தெளிவாகப் புலப் 
டும் . இவ்வாறு ஒரு உயிரி எப்பாலைச் சார்ந்தது என்பதைப் 


L.XA 


படம் 7 . 


ஆண் தவளையின் புறத் தோற்றம் . 


1. குரல் பை . 


புறத்தோற்றத்தில் இருந்து அறிய உதவும் புறப் பண்புகளை 
( external characters ) இரண்டாம் நிலை பால் பண்புகள் 
( secondary sexual characters ) என்பர் . வ்விரண்டாம் 

நிலை 
பண்புகளை ஆண் தவளை மட்டுமே பெற்றிருக்கும் : 


பால் 


அவைகளாவன : 


1 . 


குரல் பைகள் ( vocal sacs ) 


2. கலவித் திண்டு ( nuptial pad ) 


தவளை 


13 


இரு தாடைகளும் கூடுமிடத்திற்குக் கீழ் ஓரிணை குரல்பைகள் 
அமைந்திருக்கின்றன . குரல் பைகள் ஒலியைப் பெருக்கி , இனப் 
பெருக்கம் செய்ய , பெண் தவளையை அழைக்கும் உறுப்புகளாக 
அமைந்துள்ளது . முன்னங்காலில் முதல் விரலானது தசைத் 
திரட்சியுடன் காணப்படும் . இத்தசைத் திரட்சியினையே கலவித் 
திண்டு என்பர் . இதனுதவியால் ஆண் தவளை , பெண் தவளையை 
கலவியின் சமயம் இறுகப் பற்றிக் 

இறுகப் பற்றிக் கொள்ள ஏதுவாகின்றது . 
கலவி நிகழ்ச்சிக்குப் பெரிதும் பயனுறும் மேற்கூறிய பண்புகளை 
பெண்தவளைகள் பெற்றிருப்பதில்லை . மேலும் இவ்விரண்டாம் 
நிலை பால் பண்புகள் இனவிருத்திக் காலங்களில் மட்டுமே ஆண் 
தவளைகளில் தெளிவாகப் புலப்படும் . 


ON 


TNTENNI 


3 


படம் 8 . 


தவளையின் பாதம் : 


ஆ . கலவித் திண்டுடன் காணப்படும் ஆண் தவளையின் கை , 


1. கலவித் திண்டு ; 2. மூட்டுத் திண்டு ; 3. விரலிடைச் சவ்வு . 


உள்ளுறுப்புகள் : ( Viscera ) 

தோலையும் அதனடியில் இருக்கும் உடற்சுவரையும் கீழ் நடுக் 
கோட்டில் ( mid - ventral line ) வெட்டித் திறந்தால் ஓர் உள்வெளி 
காணப்படும் இதுவே உடற்குழி ( coelom ) ஆகும் . உடற்சுவரின் 
உட்புறத்தே கீழ் நடுக்கோட்டில் முன் அடிவயிற்றுச் சிரை 
( anterior abdominal vein ) T 600 

காணப்படும் . 


14 


இருவாழ்விகள் 


7 


8 


2 


9 


3 


5 


- 


படம் 9 . 


தவளை : உடற்குழி உறுப்பமைப்பு . 
1. இருதயம்; 2. கல்லீரல் ; 3. கொழுப்புறுப்புகள் ; 4. இரைப்பை ; 
5 . கணையம் ; 6. சிறுநீர்ப்பை ; 7. நுரையீரல் ; 8. பித்தநீர்ப்பை ; 

9. சிறுகுடல் ; 10. மண்ணீரல் ; 11. மலக்குடல் . 


உடற்குழியில் காணும் உறுப்புகளாவன : 

( 1 ) முக்கோண வடிவமுடைய தசையாலான கருஞ்சிவப்பு 
நிறமுடைய இருதயம் ( heart ) . இது பெரிகார்டியம் அல்லது 
இருதய உரையால் ( pericardium ) மூடப்பட்டு இருக்கும் . 

( 2 ) ஓரிணை இசிவுத் தன்மையுடைய ( elastic ) மெல்லிய 
சுவருடைய நுரையீரல்கள் ( lungs ) . 

( 3 ) பழுப்பு நிறமுடைய மூன்று மடல்களைக் ( lobes ) 
கொண்ட கல்லீரல் ( liver ) . 

( 4 ) நீலங்கலந்த பச்சை நிறமுடைய உருண்டை வடிவமான 
பித்த நீர்ப்பை ( gall bladder ) . 

( 5 ) வெண்ணிற தசையாலான இரைப்பை ( stomach ) : 
( 6 ) சுருண்டமைந்த சிறுகுடல் ( intestine ) . 
( 7 ) சிறிது பெருத்த மலக்குடல் ( rectum ) . 

( 8 ) வெளிர் மஞ்சள் நிறமுடைய கணையம் ( pancreas ) . இது 
குடல் முன்பகுதியுடன் ஒட்டிக் கொண்டிருக்கும் , 


தவளை 


15 


( 9 ) சிவந்த உருண்டையான மண்ணீரல் ( spleen ) . 
( 10 ) ஓரிணை சிறுநீரகங்கள் ( kidneys ) . 
( 11 ) ஓரிணை இனப்பெருக்க உறுப்புகள் ( gonads ) . 


தவளையின் உட்குழியிலிருக்கும் உறுப்புகள் அல்லது 
அங்கங்கள் ( organs ) அனைத்தும் உள்ளுறுப்புகள் அல்லது விசரா 
( viscera ) எனப்படும் . உடற்குழியானது இருதய சூழ் அறை 


8 


9 


10 
12 . 
|| - 


5 


6 


க 


14 


-7 


13 


படம் 10 . 


தவளை : குறுக்குவெட்டுத் தோற்றம் ( உடற்பகுதி ) . 


1. முதுகுப் பெருந்தமனி ; 2. கீழ்ப் பெருந்தமனி ; 3. சிறுநீரகம் ; 4. விந்துச் 
சுரப்பி ; 5. சிறுகுடல் ; 6. பரைட்டல் பெரிடோனியம் ; 7. தோல் ; 
8. முள்ளெலும்பு ; 9. உடற்சுவர் ; 10. விசரல் பெரிடோனியம் ; 
11. உடற்குழி ; 12. மிசன்ட்ரி ; 13. முன் வயிற்றுச் சிரை ; 

14. தோலடி நிணநீர் இடைவெளிகள் . 


( pericardial cavity ) , வயிற்றறை அல்லது ப்ளூயூரோ பெரிடோனி 
யல் அறை ( pleuro peritonial cavity ) என்ற இரு பகுதிகளை 
யுடையது . பரைட்டல் பெரிடோனியம் ( parietal peritonium ) 
என்ற மெல்லிய சவ்வு உடற் குழியின் அக உறையாகும் . 
உள்ளுறுப்புக்களைச் சூழ்ந்து அவை உடற்குழியில் தக்க இடங்களில் 
அமையும் வகையில் அமைந்துள்ள ஈரடுக்காலான பெரிடோனியம் , 
குடல் தாங்கிச் சவ்வு அல்லது மிசண்டரி ( mesentary ) எனப்படும் . 
உள்ளுறுப்புகள் உராய்வதால் ஏற்படும் சேதத்தைத் தவிர்க்க 
உடற்குழிலிருக்கும் , நிறமற்ற பிசு பிசுப்பான பாய்மத்தை உடற் 
குழி நீர் ( coelomic fluid ) என்பர் . 


16 


இருவாழ்விகள் 


சட்டகத் தொகுப்பு 

( Skeletal System ) 
முதுகெலும்பிகளின் சட்டகத்தை புறச் சட்டகம் ( exoskeleton ) , 
அகச் சட்டகம் ( endo skeleton ) என இருவகைப் படுத்தலாம் . 
தோலின் மேல் அமைந்திருக்கும் சட்டகத்தைப் புறச் சட்டகம் 
என்றும் , 

தோலினுள் பொருந்தியிருக்கும் சட்டகத்தை அகச் 
சட்டகம் என்றும் 

கூறுவர் . தவளையில் புறச் சட்டகம் 
கிடையாது . தவளையின் அகச் சட்டகம் இயங்கவும் , தசைகள் 
பொருந்தியமைந்து செயலாற்றவும் , உள்ளுறுப்புக்களுக்குக் 
காப்பாகவும் அமைகின்றது . 


படம் 11 . 

தவளை : அகச் சட்டகம் . 
தவளையின் அகச் சட்டகமானது குருத்தெலும்புகள் அல்லது 
முருந்துகளாலும் ( cartilage ) , எலும்புகளாலும் ( bones ) 
அமைக்கப் பெற்றது . தவளையின் வளர்ச்சிப் பருவத்தின் முதற் 
படியில் இருக்கும் தலைப் பிரட்டையின் சட்டகம் முழுமையும் 
குருத்தெலும்பாலானது . ஆனால் தலைப் பிரட்டை வளர்ந்து , 
உருமாறும் நிலையில் குருத்தெலும்புகள் எலும்புகளாக மாற்றி 
யமைக்கப்படும் . இவ்வண்ணம் தோன்றிய எலும்புகளை மாற்று 


தவளை 


17 


எலும்புகள் அல்லது குருத்து எலும்புகள் ( replacing bones or 
cartilage bones ) என்று கூறுவர் . சட்டகத்தில் பங்கேற்கும் 
அனைத்து எலும்புகளும் இவ்வாறு தோன்றியவை அல்ல . ஒரு சில 
எலும்புகள் அடித்தோலிலிருந்து ( dermis ) நேரடியாக உருவகம் 
பெறும் . குருத்தெலும்பிலிருந்து எலும்பாக உருவாகாமல் 
தோலின் இணைத் திசுக்களிலிருந்து தோன்றும் எலும்புகளை சவ்வு 
எலும்பு ( membrane bones ) என்பர் . தவளையின் சட்டகத்தி 
லிருக்கும் சில குருத்தெலும்புகள் கால்சியம் ( calcium ) உப்புக் 
களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் . இவற்றை சுண்ணகக் குருத் 
தெலும்புகள் ( calcified cartilage ) என்று கூறுவர் . ஆகவே தவளை 
யின் அகச் சட்டகம் குருத்தெலும்பு , சுண்ணக் குருத்தெலும்பு , 
மாற்று எலும்பு , சவ்வு எலும்பு முதலியவற்றால் ஆனது . 

முதுகெலும்பிகளின் சட்டகத்தை அச்சுச் சட்டகம் ( axial 
skeleton ) , இணையுறுப்புச் சட்டகம் ( appendicular skeleton ) என 
இருவகைப் படுத்தலாம் . மண்டையோடும் ( skull ) , முது 
கெலும்பும் ( vertebral column ) உடலின் மைய நீள அச்சில் அமைந் 
திருப்பதால் இவை அச்சுச் சட்டகமாகக் கருதப்படுகின்றன . ஈரினை 
இணையுறுப்பு எலும்புகளும் ( limb bones ) அவற்றைத் தாங்கி 
திற்கும் மார்பு , இடுப்பு வளையங்களும் ( pectoral and pelvic girdles ) 
இணையுறுப்புச் சட்டகத்தில் அடங்கும் . 

அச்சுச் சட்டகம் 

( Axial skeleton ) 
DOODLGWTG ( Skull ) : பல்வகைகளில் சிறப்புற்றி 
ருக்கும் தவளையின் மண்டை ஓடு மேல் , கீழாகத் தட்டையாக 
உள்ளது . 

இரு வாழ்விகளின் முன் தோன்றிகளில் ( ancestors ) 
இருந்த சில மண்டையோடு எலும்புகள் , தவளையின் மண்டை 
யோட்டில் இடம் பெறவில்லை . இம்மண்டையோடு கீழ்க்காணும் 
பாகங்களைப் பெற்றுள்ளது . அவைகளாவன : 

( 1 ) மூளைப் பெட்டகம் ( cranium ) 
( 2 ) துகர்ச்சிப் பெட்டகம் ( olfactory capsule ) 
( 3 ) செவிப் பெட்டகம் ( auditory capsule ) 
( 4 ) மேல் தாடை ( upper jaw ) 
( 5 ) கீழ்த் தாடை ( lower jaw ) 
( 6 ) நாவடி ( hyoid apparatus ) 

மூளைப் பெட்டகம் ( Cranium ) : தவளையின் மூளைக்குப்பாது 
காப்பாக அமைந்து மூளையைத் தன்னுள் உள்ளடக்கி இருப் 
பதால் இப்பெயர் பெற்றுள்ளது . மண்டையோட்டின் நடுவில் 
அமைக்கப் பெற்றுள்ள இம்மூளைப் பெட்டகத்தின் முன் முனையில் 

2 


. 


18 


இருவாழ்விகள் 


நுகர்ச்சிப் பெட்டகம் ( olfactory capsule ) உள்ளது . மூளைப் 
பெட்டகத்தின் பின்முனை முள்ளெலும்புத் தொடருடன் ( vertebral 
column ) இணைக்கப்பட்டுள்ளது . முள்ளெலும்பு தொடரில் 
இருக்கும் முதல் முள்ளெலும்பு , மூளைப் பெட்டகத்துடன் இணையு 
மிடத்தில் ஒரு பெரிய துளை உள்ளது . இத்துளையைப் பெருந்துளை 
( foramen magnum ) என்பர் . இத்துளை வழியாகத்தான் தண்டு 
வடம் ( spinal cord ) முதுகெலும்பிற்குள் செல்லுகின்றது . 


2 


12 


10 


7 


படம் 12. தவளை ; மண்டையோடு - மேல் தோற்றம் . 
1. முன் மேல் தாடை எலும்பு ; 2 . வோமர் ; 3. மேல் தாடை எலும்பு: 
4. டெரிகாய்டு எலும்பு ; 5. குவாட்ரேட்டோ ஜுகல் எலும்பு; 6. ஸ்குவாமோசல் 
எலும்பு ; 7. குவாட்ரேட் முருந்து ; 8. புரோ ஆடிக் எலும்பு ; 9. ஃபிரான்டோ 
பரைட்டல் எலும்பு ; 10. பெருந்துளை ; 11 . எக்ஸ் ஆக்சிபிட்டல் எலும்பு ; 

12 . 

நாசி எலும்பு . 


மூளைப் பெட்டகத்தின் கூரையாக ஓரிணை ஃபிராண்டோ 
பரைட்டல் ( fronto parietal ) எலும்புகள் அமைகின்றன . இவை 


2 


12 


I 


7 


4 


0 


8 . 


படம் 13. தவளை மண்டையோடு - கீழ்த் தோற்றம் . 
1. முன் மேல் தாடை : 2. மேல் தாடை எலும்பு : 3 பாலடைன் எலும்பு ; 
4. பாராஸ் ஃபீனாய்டு எலும்பு ; 5. ஸ்குவாமோசல் எலும்பு ; 6. பிடர் முண்டு 
7. புரோ ஆட்டிக் எலும்பு ; 8. எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் எலும்பு : 9. காலுமெல்லா 
ஆரிஸ் ; 

10. குவாட்ரேட்டோ ஜுகல் எலும்பு ; 11. டெரிகாய்டு எலும்பு : 
12. ஸ்பீனத்மாய்டு எலும்பு ; 13. வோமர் எலும்பு . 


தவளை 


19 


தட்டையாக அகன்று காணப்படும் சவ்வு எலும்புகளாகும் . தலைப் 
பிரட்டை நிலையில் ஃபிரான்டல் ( frontal ) , பரைட்டல் ( parietal ) 
என்ற தனித் தனி எலும்புகளாக இருந்த இவை உருமாறும் 
சமயம் ஒன்றிணைந்து விட்டதாகக் கருதப்படுகிறது . பரைட்டல் 
எலும்பானது தவளையின் பரினாமத்தில் அழிந்து விட்டதாகவும் , 
ஃபிரான்டோ - பரைட்டல் 

கூறப்படும் எலும்பில் 
ஃபிராண்டல் மட்டுமே எஞ்சி நிற்கின்றது என்கிற கருத்தை 
உடையோரும் உண்டு . இந்த ஃபிராண்டோ பரைட்டல் எலும்பு 
களின் முன் முனைகள் நேசல் ( nasal ) எலும்புகளுடனும் , பின் 
முனைகள் புரோஆட்டிக் ( prootic ) , எக்ஸ் ஆக்சிபிட்டல் ( ex 
occipital) எலும்புகளுடனும் இணைந்துள்ளன .. 


என்று 


4 


மூளைப்பெட்டகத்தின் அடித்தளமாக அமைந்துள்ள பாராஸ் 
பினாய்டு ( raras phenoid ) எலும்பு குத்துவாளைப் போன்ற அமைப் 
பைப் பெற்றுள்ளது . இதன் அகன்ற 
தட்டையான முன்நீட்சி முன்முனை 
நோக்கியும் , பக்க நீட்சிகள் செவிப் 

10 
பெட்டகத்திற்குக் கீழும் அமைக்கப் 

2 . 
பட்டுள்ளன . குழல் வடிவம் கொண்ட 
ஸ்பினத் மாய்டு ( sphenethmoid ) என்ற 

3 
எலும்பு மூளைப் பெட்டகத்தின் முன் 

8 
முனையைச் சூழ்ந்து காணப்படும் . இது 
நுகர்ச்சிப் 

பெட்டகத்திற்குப் பின் 
சுவராக அமைகின்றது . இதனுட்புறம் 
குறுக்குத் தடுப்பால் ( transverse 

-5 
septum ) முன் , பின் என்ற இரு பகுதி 
களைக் கொண்டிருக்கும் . இவற்றின் 
முன்பகுதி ( எத்மாய்டல் பகுதி ) 

6 
நுகர்ச்சிப் பைகளின் ( olfactory sacs ) 
பின் பகுதியையும் , பிற்பகுதியான 
ஸ்ஃபினாய்டல் பகுதி முன் மூளையினையும் தவளையின் மண்டையோட்டு 

எலும்புகள் பிரித்துக் காண் 
கொண்டிருக்கும் , எத்மாய்டல் பகுதி பிக்கப்பட்டுள்ளன 
யானது ஒரு நீள் தடுப்பால் வலது , 

தோற்றம் . 
இடது அறைகளாகப் பிரிக்கப் 1. முன் மேல் தாடை எலும்பு , 
பட்டிருக்கும் . இவ்வறைகளில் வலது , மாய்டு எலும்பு ; 4 ஃபிரான்டோ 

2. நேசல் எலும்பு ; 3. ஸ்பீனத் 
இடது நுகர்ச்சிப்பைகள் முறையே பரைட்டல் எலும்பு; 5. எஸ்க் 
அமைந்திருக்கும் . மேலே குறிப்பிட்ட ஆக்சிபிட்டல் எலும்பு; 6. பெருந் 

புரோ ஆட்டிக் ; 
ஸ்பினத்மாய்டு எலும்பானது ஃபிராண் 8. ஸ்குவாமோசல் எலும்பு : 

9 . 
டோ பரைட்டல் , பாராஸ் ஃபினாய்டு எலும்பு ; 

குவாட்ரேட்டோ 

ஜுகல் 

10. மேல் 
எலும்புகளால் முறையே 

எலும்பு . 


படம் 14 . 


மேல் 


- 


தாடை 


என்ற 


20 


இருவாழ்விகள் 


மேலும் , கீழும் மறைக்கப்பட்டிருப்பதால் பக்கவாட்டில் மட்டுமே 
புலப்படும் தன்மையுடையது . 


1 


2 


- 3 


படம் 15 . 


தவளையின் மண்டையோட்டு எலும்புகள் பிரித்துக் காண்பிக்கப்பட்டுள்ளன . 

( கீழ்த்தோற்றம் ) 


1. முன்மேல் தாடை எலும்பு ; 2. வோமர் எலும்பு ; 3. ஸ்பீனத்மாய்டு எலும்பு 
4. பாராஸ்பீனாய்டு எலும்பு ; 5. டெரிகாய்டு எலும்பு ; 6. குவாட்ரேட்டோ 
ஜுகல் எலும்பு ; 7. மேல் தாடை எலும்பு ; 8 . பாலடைன் எலும்பு , 


மூளைப் பெட்டகத்தின் பின் முனையிலிருக்கும் பெருந்துளையின் 
( foramen magnum ) இருமருங்கிலும் பக்கத்திற்கு ஒன்றாக இரு 
எக்ஸ் ஆக்சிபிட்டல் ( ex - occipital ) எலும்புகள் உள்ளன . இவற்றின் 
பின் முனையிலிருக்கும் இரு முட்டை வடிவமுடைய முண்டுகள் , 
பிடர் எலும்புக் குமிழ்கள் அல்லது பிடர்முண்டுகள் ( occipital 
condyle ) எனப்படும் . இக்குமிழ்கள் முதல் முள்ளெலும்பான பிடர் 
எலும்பின் (atlas ) முன்முனையில் இருக்கும் இரு குழிகளுள் பொருந் 
தும் . இவ்வாறு மண்டையோடு , முதுகெலும்புத் தொடருடன் 
இணைந்து தலை எப்பக்கமும் 

ஓரளவு அசையும்படியான 
அமைப்பைப் பெற்றுள்ளது . செவிப் பெட்டகங்களாக அமையும் 
புரோஆட்டிக் ( prootic ) எலும்புகள் , 

எக்ஸ் 

ஆக்சிபிட்டல் 
எலும்புகளின் புறவிளிம்பை அடுத்துக் காணப்படும் . 


செவிப் பெட்டகம் ( Auditory capsule ) : 

மூளைப் பெட்ட 
கத்தின் பின் முனையில் எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் எலும்புகளை அடுத் 
திருக்கும் ஒழுங்கமைப்பற்ற புரோ ஆட்டிக் 

எலும்புகள் 
உட்செவியை ( inner ear ) தன்னுள் பாதுகாப்பாக வைத்திருப் 


21 


தவளை 


பதால் இவற்றை செவியுறை அல்லது செவிப் பெட்டகம் என்று 
கூறுவர் . சிறகைப் போன்று இரு பக்கத்திலும் நீண்டு காணப் 
படும் இவை எக்ஸ் ஆக்ஸ்பிட்டலுடன் இணைந்துள்ளன . புரோ 
ஆட்டிக் எலும்பின் வெளிப்புறத்தில் ஒரு நீள் வட்டத்துளை 
உள்ளது . இதனை ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ் ( fenestra ovalis ) 
என்பர் . புரோஆட்டிக் எலும்பின் முன் பக்கம் உள்ள 
ஒரு 

பெரிய 
துளை வழியாக 5 - வது , 6 - வது , 7 - வது மூளை நரம்புகள் வெளிச் 
செல்கின்றன . குச்சியை ஒத்த காலுமெல்லா ஆரிஸ் ( columella 
auris ) என்னும் செவி நுண்ணெலும்பு , நடுச் செவி அறையில் 
( middle ear ) இருக்கும் . குருத்தெலும்பாலும் , எலும்பாலும் 
ஆன இதன் வெளி முனையானது செவிப்பறையுடனும் ( tympanum ) , 
உள்முனையானது ( inner end ) நீள் வட்டத்துளை வழியாக உட் 
செவியுடனும் ( inner ear ) இணைக்கப்பட்டிருக்கும் . இவ்வெலும்பு , 
செவிப்பறையைத் தாக்கும் ஒலியலைகளை உட்செவிக்குக் கடத்திச் 
செல்ல உதவுகின்றது . 


நுகர்ச்சிப் பெட்டகம் ( Olfactory capsule ) : இது மூளைப்பெட்ட 
கத்தின் முன்முனையில் அமைந்து உள்ளது . இதன் மேற்பரப்பு 
இரு நேசல் எலும்புகளால் ஆனது . ஏறக் குறைய முக்கோண 
வடிவைக் கொண்ட இவை மையக்கோட்டின் இரு மருங்கிலும் 
பக்கத்திற்கொன்றாக அமைந்துள்ளன . இவற்றின் முன் முனைகள் 
பிரிமேக்சில்லா ( pre maxilla ) வரையிலும் , பக்க நீட்சிகள் 
மாக்சில்லா வரையிலும் நீண்டு காணப்படும் . நேசல் எலும்புகளின் 
பின்முனைகள் , இவற்றின் பின்னே அமைந்துள்ள ஃபிரான்டோ 
பரைட்டல்களுடன் இணையுமிடத்தில் சாய் சதுர வடிவமான 
( diamond shape ) ஓர் உள்வெளியைத் தோற்றுவிக்கும் . நுகர்ச்சிப் 
பெட்டகத்தின் அடிப்பகுதி வோமரைன் (vomerine ) எலும்புகளால் 
ஆனது . இவை ஒழுங்கற்ற முக்கோண வடிவமுடையன . இவ் 
வோமரைன் எலும்புகளே உள் நாசித் துளைகளின் உள் வரம்பாக 
அமைகின்றன . வோமரைன் எலும்பின் பின்பக்க முகட்டில் 
வரிசையாக அமைந்துள்ள பற்களை வோமரைன் பற்கள் ( vomerine 
teeth ) என்பர் . நேசல் எலும்புகளின் முன் நீட்சிகளுக்கு 
அருகாமையில் செப்டோ மாக்சில்லா ( septo maxilla ) என்ற 
எலும்புகள் இரு பக்கத்திலும் உண்டு . 


மேல் தாடை ( Upper jaw ) : அரைவட்ட வடிவமுடைய 
மேல்தாடை வலது , இடது பகுதிகளைக் கொண்டு மூளைப் பெட்ட 
கத்தைச் சூழ்ந்து காணப்படுகிறது . மேற்தாடையின் வலது , 
இடது பகுதிகள் ஒவ்வொன்றும் முன் மேல் தாடை எலும்பு ( pre 
maxilla ) , மேல் தாடை எலும்பு ( maxilla ) , குவாட்ரேட்டோ 
ஜுகல் ( quadrato Jugal ) என்ற மூன்று எலும்புகளால் ஆனது . 


22 


இருவாழ்விகள் 


முன் மேல் 


முன் மேல் தாடை எலும்பு தலையின் முன்முனையில் காணப்படும் , 
ஓர் ஒழுங்கற்ற அமைப்புடைய எலும்பாகும் . இரு பக்க முன் மேல் 
தாடை எலும்புகளும் மண்டையோட்டின் நடுக்கோட்டில் இணைந் 
திருக்கும் . இவ்வெலும்பின் கீழ் முகட்டில் முக்கோண வடிவம் 
கொண்ட பற்கள் இரு வரிசைகளாகக் காணப்படும் . 
தாடை எலும்பின் வெளிப்பகுதி மேல் தாடை எலும்புகளுடன் 
கூடியிருக்கும் . மேல் தாடை எலும்பு ( maxilla ) , மேல் தாடையின் 
வெளி விளிம்பின் பெரும் பகுதியாக உள்ளது . இது மெல்லியதாய் 
நீண்டு வளைந்து இருக்கும் . இதில் முக்கோண வடிவம் கொண்ட 
பின்னோக்கியிருக்கும் கூரிய பற்கள் ஒரே வரிசையில் அமைந் 
துள்ளன . இதையடுத்து இருப்பது குவாட்ரேட்டோ ஜூகல் எலும் 
பாகும் . அதாவது குவாட்ரேட் ( quadrate ) என்கிற ஒரு சிறிய 
குருத்தெலும்பு , ஜுகல் (Jugal ) எலும்புடன் பின் முனையில் இணைந் 
திருக்கும் . இக்கூட்டு எலும்பை 

எலும்பை குவாட்ரேட்டோ 
( quadrato jugal ) என்பர் . இக்குவாட்ரேட் குருத்தெலும்பினால் 
தான் கீழ்த்தாடை , மேல்தாடையுடன் பொருத்தப்பட்டிருக் 
கிறது . இவ்விதம் நேரிடையாக கீழ்த்தாடை , மேல் தாடையுடன் 
பொருந்தி இணைவதை ஆட்டோ ஸ்டைலிக் தொங்கு முறை 
( Autostylic Jav Suspensorium ) என்பர் . 


ஜுகல் 


மூளைப்பெட்டகத்தையும் 

அதைச் சார்ந்திருக்கும் மேல் 
தாடையையும் இணைக்கும் வகையில் மூன்று ணை எலும்புகள் 
காணப்படும் . இவை முறையே பாலடைன் { palatine ) , 
டெரிகாய்டு ( pterygoid ) , ஸ்கோமோசல் (squamosal) ஆகும் . 
குச்சி போன்ற பாலடைன் எலும்பானது மூளைப்பெட்டகத்தின் 
முன் முனையையும் , மேல்தாடையின் மத்தியப் பகுதியையும் 
இணைக்கின்றது . 

கண்குழியின் முன் விளிம்பாகவும் 
அமைகின்றது . முக்கிளை எலும்பான ஸ்குவாமோசல் ( squamosal ) 
மூளைப் பெட்டகத்தின் பின் முனையை , மேல் தாடையின் பின் 
முனையுடன் இணைக்கிறது . இதை மண்டையோட்டின் மேல் 
புறத் தோற்றத்தில் தெளிவாகக் காணலாம் . இம்முக்கிளை 
எலும்பானது சுத்தி ( hammer ) அல்லது T 

வடிவத்தைக் 
கொண்டிருக்கும் . இதன் முன் முனையானது எதனுடனும் தொடர்பு 
கொள்ளாமல் 

தனித்தும் , சிறிய பின் கிளையானது செவிப் 
பெட்டகத்துடனும் , தண்டுப் பகுதியுடைய மூன்றாவது கிளையானது 
குவாட்ரேட்டோஜுகலுடனும் பொருந்தியுள்ளது . 

ஸ்கோ 
மோசல் , கண் குழியின் பின் விளிம்பாக அமைகின்றது . டெரிகாய்டு 
( pterygoid ) எலும்பு ஸ்கோவா மோசல் எலும்பைப் போன்று 
முக்கிளைகளைப் ( three rays ) பெற்றிருந்தாலும் இதன் வடிவம் Y 
போன்று இருக்கும் . இதன் முன் கிளை ( anterior ray ) மேல் தாடை 


தவளை 


23 


எலும்புடனும் , உட்கிளை ( inner ray ) பாரஸ்பினாய்டு , புரோ ஆட்டிக் 
எலும்புகளுடனும் , பின்கிளை மேல் தாடையின் ( posterior ray ) பின் 
முனையுடனும் இணைந்திருக்கும் . 


2 


கீழ்த் தாடை ( Lower jaw ) : அரைவட்ட வடிவமுடைய 
மெக்கலின் குருத்தெலும்பாலான ( meckels cartilge கீழ்த்தாடை 
வலது , இடது பகுதிகளைக் கொண்டது . ஒவ்வொரு பகுதியும் 
மூன்று எலும்புகளால் ஆக்கப்பட்டது . கீழ்த்தாடையின் முன் 
முனையில் காணப்படுவது மெண்டோ மெக்கலின் குருத்தெலும்பு 
( mento meckelian cartilage ) ஆகும் . கீழ்த்தாடையின் வலது , 
இடது , பகுதிகளின் முன் முனைகள் மெக்கலின் குருத்தெலும்பு 
களால் ஒன்றிணைக்கப் பட்டிருக்கின்றன . இதை அடுத்து இருக்கும் 
ஆங்குலோ ஸ்பீளினியல் ( angulo splenial) எலும்பு , பின் முனையில் 
தடித்தும் குமிழ் 

குமிழ் வடிவமாக 
வும் , மத்திய முன் பகுதிகள் 
மெலிந்து நீண்டு கீழ்த்தாடை 
யின் உள்விளிம்புடன் ஒட்டியும் 
காணப்படும் . ஆங்குலோ 
ஸ்பீளினியல் எலும்பின் பின் 
முனையிலிருக்கும் குமிழானது , 
குவாட்ரேட் குருத்தெலும் 
புடன் பொருத்தப்பட்டுள்ளது , 
இக் குமிழுக்கு முன்னால் மேல் 

படம் 16 . 
நோக்கி உருவாகியிருக்கும் 

தவளை : கீழ்த் தாடை . 
நீட்சியை கரோனரி நீட்சி 1. மெண்டோ - மெக்கலின் முருந்து ; 
( caronary process ) என்பர் . 2. டெண்டரி ; 3. ஆங் குலோ 
டென்டரி ( dentary ) என்னும் 

ஸ்பீளினியல் ; 4. குவாட்ரேட்டுடன் 
கீழ்த்தாடையின் நடு எலும்பு , 

பொருந்தும் பகுதி . 
மெண்டோ மெக்கலின் எலும்பிலிருந்து , ஆங்குலோ ஸ்பீளினியல் 
வரை வெளிப்பரப்பில் பொருந்தியிருக்கும் . கீழ்த்தாடையானது 
மேற்தாடைகளைப் போல் பற்களைப் பெற்றிருக்கவில்லை . 


3 


சு 


*. 


| 


தலைப் 


. 


இது உள்வாயின் அடித்தளத்தில் நாக்கு பொருந்துவதற் 
கேற்ப ஒரு ஆதாரமாக 

உள்ளது . இந்நாவடியானது 
பிரட்டையின் செவுள் வளைவுகளைத் தாங்கிய சட்டகத்தின் எஞ்சிய 
பகுதியே . பெரிதும் குருத்தெலும்பாலான நாவடியின் பாகங்கள் 
பின் வருமாறு : 


\ 


மத்தியப் பகுதி அல்லது உடற்பகுதி ( Body of the hyoid ) 
முன் நீட்சிகள் ( Anterior cornva ) 
பின் நீட்சிகள் ( Posterior cornva ) 


24 


இருவாழ்விகள் 


நாவடியின் உடற்பகுதி மெல்லிய , அகன்ற ஏறக்குறை சதுர 
வடிவமான குருத்தெலும்புத் தகட்டால் ஆனது . இது 
நீட்சிகளைக் கொண்டிருக்கும் . அவைகளில் முன் பக்கமிருக்கும் 
ஓரிணை முன்கொம்புகள் அல்லது நீட்சிகள் ( anterior horns or 
cornva ) , பின் முனையிலிருக்கும் ஓரிணை பின் கொம்புகள் அல்லது 
நீட்சிகள் ( posterior cornva ) முதலியன குறிப்பிடத்தக்கவை . முன் 
கொம்பு அல்லது முன்கார்னுவா குருத்தெலும்பாலானது . 
மெலிந்து , வளைந்து சென்று செவிப்பறையிலுள்ள ( tympanic 
cavity ) காலு மெல்லாவில் முடிவடையும் . நாவடி உடற்பகுதியின் 


2 . 


3 


2 


வ 


படம் . 


17 . 


தவளை : 


நாவடி . 


1. உடற்பகுதி ; 2. முன் கார்னுவா; 


3. காலுமெல்லா ; 4. பின்கார்னுவா. 


முன் முனையிலிருந்து தோன்றும் ஓரிணை பின் கார்னுவா , குட்டை 
யாகவும் தடித்தும் இருக்கும் . இவை எலும்பினால் ஆனவை . 
இவை தோன்றுமிடத்தில் நெருங்கிக் காணப்படினும் , நீட்சிகள் 
முடிவுறும் இடத்தில் விலகி நிற்கும் . குரல்வளை சுவாசக்குழாய் 
அறை ( laryngo - tracheal chamber ) க் கார்னுவாக்களுக்கு 
மத்தியில் அமைந்துள்ளது . 


மண்டையோட்டில் காணப்படும் மாற்று எலும்புகளையும் 
( replacing bones ) , 

சவ்வு எலும்புகளையும் ( membrane bones ) 
அட்டவணையில் காண்க . 


2.5 


தவளை 


மண்டையோட்டின் 
பாகங்கள் 

முருந்து எலும்புகள் 
(( parts of the skull ) 

(cartilage bones ) 


சவ்வு எலும்புகள் 
(( membrane bones ) 


மூளைப் பெட்டகம் 


எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் ஃபிரான்டோ - பரைட் 
ஸ்ஃபினத் மாய்டு டல் பாராஸ் பினாய்டு 


செவிப் பெட்டகம் 


புரோ - ஆட்டிக் 


--- 


நுகர்ச்சிப் பெட்டகம் 


நேசல் , வோமர் 


மேல் தாடை 


--- 


குவாட் 


முன் மேல் தாடை 
எலும்பு , 
ரேட் டோ - ஜுகல் , 
மேல் தாடை எலும்பு 
ஸ்குவா 

மோசல் , 
டெரிகாட்டு , 
டைன் . 


பால 


கீழ்த்தாடை 


மென்டோ 
மெக்கிலியன் 


டெண்டரி , 
லோஸ்பீளினியல் , 


ஆங்கு 


உட . 


நாவடி 


பின் நீட்சிகள் 


முள்ளெலும்புத் தொடர் ( vertebral coloumn ) : முள்ளெலும்புத் 
தொடரானது முதுகின் மையக்கோட்டில் இருப்பதால் இதை 
முதுகெலும்பு என்பர் . இது தண்டுவடத்தைச் சூழ்ந்து அதற்குப் 
பாதுகாப்பாக அமைகின்றது . வாலற்ற உயிரியான தவளையின் 
முதுகெலும்பு பத்து முள்ளெலும்புகளைக் கொண்டது . அவற்றில் 
முதல் ஒன்பது திண்மையாயும் , வளையங்களையும் கொண்டுள்ளன . 
இறுதியிலிருக்கும் பத்தாவது முள்ளெலும்பானது நீண்டு கோல் 
போலிருப்பதால் இதனை வால் தண்டு அல்லது யூரோஸ்டைல் 
( urostyle ) என்பர் . முதுகெலும்புத் தொடரில் இருக்கும் பத்து 
முள்ளெலும்புகளும் ஒன்றோடொன்று செவ்வனே பொருந்தி தசை 
களாலும் ( muscle ) , தசைநாண்களாலும் ( tendon ) இணைக்கப் 
பட்டுள்ளன . தவளையின் முள்ளெலும்புகள் இரண்டிலிருந்து ஏழு 
வரை ஒரே சீரான அமைப்பையுடையன . ஒவ்வொரு முள்ளெலும் 


26 


இருவாழ்விகள் 


பிலும் ஒரு பெரிய துளையுடன் கூடிய வளையம் உள்ளது . இப் பெரிய 
துளையை நியூரல் கால்வாய் ( neural canal ) அல்லது தண்டுவடக் 


* 


2 


3 


5 


6 


படம் . 18 . 
தவளை : மாதிரி முள்ளெலும்பு - பின் தோற்றம் . 
1. நியூரல் முள் ; 2 , பின் இணை தாங்கி நீட்சி ; 3. குறுக்கு நீட்சி ; 

4. முன் இணை தாங்கி நீட்சி ; 5. சென்ட்ரம் . 


4 


படம் , 19 . 
தவளை : மாதிரி முள்ளெலும்பு - முன் தோற்றம் . 
1. நியூரல் முள் ; 2. பின் இணை தாங்கி நீட்சி ; 3. குறுக்கு நீட்சி ; 

4. முன் இணை தாங்கி நீட்சி ; 5. சென்ட்ரம் . 


2 


3 


படம் . 20 . 
தவளை : மாதிரி முள்ளெலும்பு - மேல்தோற்றம் . 
1. முன் இணைதாங்கி நீட்சி ; 2. குறுக்கு நீட்சி ; 3. நியூரல் முன் ; 

4. மின் இணை தாங்கி நீட்சி . 


குழாய் என்று கூறுவர் . தண்டுவடம் ( spinal cord ) இக்குழாய் 
வழியாகச் செல்கிறது . இதன் கீழிருக்கும் தடித்த முண்டுப் 


தவளை 


பகுதியை சென்டரம் (centrum ) என்று கூறுவர் . இச்சென்ட்ரத்தின் 
முன்முனை குழிந்தும் ( concave ) , பின்முனை குவிந்தும் ( convex ) 
உள்ளதால் இது முன்குழியுடைய முள்ளெலும்பாகும் (procoelous 
vertebra ) . சென்ட்ரத்திற்கு மேல் பகுதியிலிருக்கும் தண்டுவடக் 
குழாயைச் 

சுற்றியிருக்கும் வளைவு நியூரல் வளைவு ஆகும் . 
வ்வளைவுகள் ஒன்று கூடுமிடத்திற்கு மேல் காணப்படும் ஒரு சிறிய 
மழுங்கிய நீட்சி நியீரல் முள் ( neural spine ) எனப்படும் . நியூரல் 
வளைவு 

சென்ட்ரத்துடன் இனையுமிடத்திலிருந்து பக்கத்திற் 
கொன்முக வெளிப் பக்கம் செல்லும் நீட்சிகளே குறுக்கு நீட்சி 
களாகும் ( transversc process ) . முள்ளெலும்புகள் இணைந்து ஒன்றே 
டொன்று பொருந்தி அமைய பெரிதும் உதவும் இணை தாங்கி 
நீட்சிகள் அல்லது சைகபோஃபைசிஸ்கள் ( zygapo physes ) , நியீரல் 
வளைவு முகட்டிலிருந்து தோன்றுகின்றன . முன்முகட்டிலிருக்கும் 
முன் இணை தாங்கி நீட்சிகளின் ( pre zygapo physes ) பொருந்தும் 
பரப்பு மேல்நோக்கி உள்திரும்பியவாறும் , பின் இணைதாங்கி 
நீட்சிகளின் ( post zygapophyses ) இணையும் பரப்பு கீழ்நோக்கி 


2 


3 


6 


5 


படம் 


21 . 


தவளை : இரண்டாவது முள்ளெலும்பு -மேல் தோற்றம் . 
1. நியூரல் கால்வாய் ; 2. நியூரல் முள் ; 3. பின் இணை தாங்கி நீட்சி ; 
4. முன் இணை தாங்கி நீட்சி ; 5. சென்ட்ரத்தின் மூன் குழிவு ; 

6. குறுக்கு நீட்சி . 


வெளித் திரும்பியவாறும் அமைந்துள்ளன . இவ்வமைப்பாலும் , 
முன்குழிந்தும் பின்குவிந்தும் காணப்படும் சென்ட்ரத்தின் அமைப் 
பினாலும் ஒரு முள்ளெலும்பானது அதன் முன் பின்னிருக்கும் 
முள்ளெலும்புகளுடன் பொருந்தி இணைய முடிகின்றது . 
இரு முள்ளெலும்புகளிடையே தோன்றும் ஓரிணை சிறு துளைகள் 


28 


இருவாழ்விகள் 


முள்ளெலும்புகளிடைத் துளைகள் ( inter vertebral Foramen ) எனப் 
படும் . தவளைகளில் காணப்படும் பத்து இணைத் தண்டுவட 


5 


படம் 22 . 
தவளை : நான்காவது முள்ளெலும்பு - முன் தோற்றம் . 
1. நியூரல் முள் ; 2. பின் இனை தாங்கி நீட்சி ; 3. முன் இணை தாங்கி நீட்சி ; 
4. சென்ட்ரத்தின் பின் குமிழ் ; 5. சென்ட்ரத்தின் முன் குழிவு ; 

6. குறுக்கு நீட்சி . 


நரம்புகள் முள்ளெலும்புகளிடையே உள்ள பத்து இணை 
முள்ளெலும்புகளிடைத் துளைகள் வழியாக வெளிவருகின்றன . 


முதல் முள்ளெலும்பு அல்லது பிடர் எலும்பின் ( atlas ) 
சென்ட்ரமானது மிகவும் சிறுத்து எலும்பு வளையம் போல் 
தோற்றமளிக்கும் . இதில் குறுக்கு நீட்சிகளும் (transverse process ) 
முன் இணைதாங்கி நீட்சிகளும் ( pre zygapo physes ) கிடையா . 
இதன் சென்ட்ரத்தின் முன் பக்கம் ஓரிணை பெரிய குழிகளைக் 


* 


2 


3 


5 


படம் 23 . 

தவளை : பிடர் எலும்பு . 

அ - மேல் தோற்றம் . ஆ - கீழ்த்தோற்றம் . 
1. பிடர் முண்டுகள் பொருந்தும் பரப்பு : 2. நியூரல் முள் ; 3. சென்ட்ரம் ; 

4. பின் இணை தாங்கி நீட்சி ; 5. நியூரல் கால்வாய் . 


கொண்டுள்ளது . இக்குழிகள் மண்டையோட்டில் காணப்படும் 
ஆக்ஸிபிடல் முண்டுகளுடன் ( occipital contyles ) பொருந்தும் 


தவளை 


29 


பிடர் எலும்பின் சென்ட்ரத்தின் பின்பக்கம் குவிந்தும் ( convex ) , 
பின் இணை தாங்கி நீட்சிகளைக் ( post zygapophyses ) கொண்டும் 


உள்ளது . 


2 


3 


5 


படம் 24 . 
தவளை : எட்டாவது எலும்பு -கீழ்த்தோற்றம் . 
E. சென்ட்ரத்தின் பின் குழிவு ; 2. பின் இணை தாங்கி நீட்சி ; 3. குறுக்கு நீட்சி ; 

; 
+ . முன் இணை தாங்கி நீட்சி ; 5. சென்ட்ரத்தின் முன் குழிவு . 


எட்டாவது முள்ளெலும்பின் சென்ட்ரம் இருமுனைகளிலும் 
முன்னும் , பின்னும் குழிந்துள்ளதால் (concave ) இதனை இரு பக்க 
குழியுடைய முள்ளெலும்பு அல்லது ஆம்ஃபீசீலஸ் முள்ளெலும்பு 
{ amphicoelous ) எனலாம் . ஆம்ஃபீசீலஸ் முள்ளெலும்பின் முன் 
குழி ஏழாவது முள்ளெலும்பின் பின்குமிழுடனும் , பின் குழி 
ஒன்பதாவது முள்ளெலும்பு அல்லது திரிக எலும்பின் முன் 
குமிழுடனும் பொருந்துவன . 


2 


க 


படம் 25 . 
தவளை : ஒன்பதாவது முள்ளெலும்பு - கீழ்த்தோற்றம் . 
1. சென்ட்ரத்தின் முன் குமிழ் : 2. முன் இணை தாங்கி நீட்சி : 
3. குறுக்கு நீட்சி ; 4. சென்ட்ரத்தின் பின் குமிழ்கள் . 


கரிக எலும்பான ( sacral vertebra ) ஒன்பதாவது முள்ளெலும்பு 
சில தனிப் பண்புகளை உடையது . இதன் சென்ட்ரத்தின் முன் 
பகுதி குவிந்தும் , பின் பகுதியானது இரு குமிழ்களைப் பெற்று 


30 


இருவாழ்விகள் 


மிருக்கும் . குறுக்கு நீட்சிகள் தடித்து , உருளை போன்றமைந்து 
பின்நோக்கி நீட்டப்பட்டு இடுப்பு வளையத்தின் ( pelvic girdle ) 
இலிய எலும்புகளுடன் பொருந்திய நிலையிலிருக்கும் . முன் 
இணை தாங்கி நீட்சி வளர்ச்சியிற்றும் , பின் இணைதாங்கி நீட்சி 
வளர்ச்சி குன்றியுமிருக்கும் . 


2 


படம் 26 . 


தவளை : யூரோஸ்டைல் . 
1. தண்டுவடம் இருக்கும் குமிழ் ; 2. முகடு ; 
3. ஒன்பதாவது முள்ளெலும்புடன் பொருந்த உதவும் குழிகள் . 


முதுகெலும்புத் தொடரின் இறுதியிலிருக்கும் யூரோஸ்டைல் 
( urostyle) கோல் போல் நீண்டுள்ளது . அகன்ற முன்பகுதியையும் , 
குறுகிய பின்பகுதியையும் உடையது . இதன் உருவம் 
முக்கோண வடிவமுடையது . தண்டு போன்ற அமைப்புடைய 
சென்ட்ரத்தைக் கொண்ட இதன் முன் பகுதியில் இரு குழிகள் 
( concavitiea ) உண்டு . இக்குழிகள் திரிக எலும்பிலிருக்கும் இரு 
குமிழ்களுடன் பொருந்தும் . தண்டுவடத்தின் பின் பகுதியைப் 
பாதுகாக்கும் வகையில் ஒரு நீண்ட குழயானது இதன் முதுகுப் 
பக்கத்திலிருக்கும் . இந்த முள்ளெலும்பானது இடுப்பு வளையத்தின் 
இலிய எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது . 


இணையுறுப்புச் சட்டகம் ( Appendicular skeleton ) : முன் பின் 
இணையுறுப்புகளின் ( anterior and posterior appandages ) எலும்பு 
களும் , அவற்றை முறையே தாங்கி நிற்கும் மார்பு வளையமும் 
pectoral girdle ), இடுப்பு வளையமும் ( pelvic girdle ) , இணையுறுப்புச் 
சட்டகமாக அமைகின்றன . 

மார்பு வளையம் ( pectoral girdle ) : இவ்வளையம் தவளையின் 
மார்புப் பகுதியிலிருக்கும் . இது இங்குள்ள உள்ளுறுப்புகளைப் 
பாதுகாத்தும் , முன் இணையுறுப்புகளைத் தாங்கியும் அவைகளின் 

ஏற்று செயலுறும் வகையிலும் அமைந்துள்ளது 
முருந்தாலும் ( cartilage ) எலும்பாலும் ஆன இவ்வளையம் இரு 
(இடது , வலது ) அரை வளையங்களால் ஆனது . இடது வலது 


தசைகளை 


தவளை 


31 


அரை 


வளையங்கள் கீழ் நடுக்கோட்டில் (inid ventral line ) 
மார்பெலும்பால் ( sternum ) இணைக்கப்பட்டிருப்பினும் , இவை 
களின் முதுகுப் பகுதியானது முள்ளெலும்புத் தொடருடன் தசை 
களினால் இணைக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு வளையமும் கிளினாய்டு 
குழியைப் ( glenoid cavity ) பெற்றுள்ளது . இக்குழியில் தான் 
மேற்கை எலும்பானது ( humerus ) பந்து கிண்ண மூட்டால் ( ball & 
socket joint ) இணைக்கப்பட்டுள்ளது . இக்கிளினாய்டு குழியானது 

( scapula ) , கோரகாய்டு ( coracoid ) , கிளாவிக்கிள் 
( clavicle ) என்ற மூன்று எலும்புகளின் தொடர்பினால் உண்டாக்கப் 
படுகிறது . கிளினாய்டு குழியின் அல்லது தோள்பட்டைக் குழியின் 
மேல் விளிம்பை அமைத்துத் தருவது தோள்பட்டை எலும்பு 
அல்லது 

ஸ்காபுலா (scapula ) . இது தட்டையாய் தடித்துக் 
காணப்படும் . இதன் முனைகள் இரண்டும் அகன்றிருக்கும் . இதன் 
தொடர்ச்சியாய் அமைந்திருக்கும் சுப்ரா ஸ்காபுலா ( supra scapula ) 
சுண்ண முருந்தாலானது . நீண்டசதுர வடிவ இதன் மேற்பகுதி 


ஸ்காபுலா 


10 


2 


5 


5 . 


6 


7 


3 


படம் 27 . 


தவளை : மார்பு வளையம் - கீழ்த்தோற்றம் . 
1. எபிஸ்டெர்னம் ; 2. ஓமோஸ்டெர்னம் ; 3. மிசோஸ்டெர்னம் ; 
4. சிஃபிஸ்டெர்னம் : 5. சுப்ரா ஸ்காபுலா ; 6. ஸ்காபுலா; 7. கிளினாய்டு குழி ; 
8. கோரகாய்டு ; 9. முன்கோரகாய்டு , 10. கிளாவிக்கிள் , 11. எபிகோரகாய்டு . 


நான்கு முள்ளெலும்புகளை மூடியிருக்கும் . இதன் மேல் விளிம்பு 
சுண்ண முருந்தால் ( calcified cartilage ) அமைந்திருந்தாலும் , 
ஸ்காபுலாவுடன் இணைந்து இருக்கும் பகுதி எலும்பால் ஆனது . 
கிளினாய்டு குழியின் கீழ்ப்பக்க முன்பகுதியில் கிளாவிக்கிள் ( clavicle ) 
எலும்பும் , பின் பகுதியில் கோரகாய்டு ( coracoid ) எலும்பும் 
அமைந்துள்ளன . இவையிரண்டும் ஸ்காபுலாவின் கீழ் முனையி 
லிருந்து தோன்றி , கீழ் மையக் கோட்டை நோக்கிச் சென்று , 


32 


இருவாழ்விகள் 


இவைகளை யொத்த மறுபக்க எலும்புகளுடன் கூடுகின்றன . 
அதாவது வலது , இடது கிளாவிக்கிள் , கோரகாய்டு எலும்புகள் , 
எபிகோரகாய்டு ( epi coracoid ) என்னும் முருந்தால் இணைக்கப் 
பட்டுள்ளன . கோல் போன்ற அமைப்புடைய கிளாவிக்கிள் 
எலும்பும் , கோரகாய்டு எலும்பும் இணையாமல் ஓர் இடைவெளி 
யுடையதாய் அமைந்துள்ளது . இவ் இடைவெளியை கோரகாய்டு 
இடைவெளி ( coracoid fenestra ) என்பர் . கிளாவிக்கிளின் பின் 
பகுதியானது முன் கோரகாய்டு என்ற முருந்துடன் 

முருந்துடன் இணைந் 
துள்ளது . 


எபி 


நீர்நில வாழ்வனவற்றில் அமைந்திருக்கும் 

மார்பெலும் 
பானது ( sternum ) , 

ஸ்டெர்னம் ( episternum ) , ஓமோ 
ஸ்டெர்னம் ( omosternum ) , மீசோ ஸ்டெர்னம் ( mesosternum ) , 
சிஃபி ஸ்டெர்னம் ( xiphisternum ) என்ற நான்கு பகுதிகளை 
யுடையது . அரைவட்ட வடிவத்துடன் தட்டையாக இருக்கும் 
முருந்தாலான எபி ஸ்டெர்னம் மார்பு எலும்பின் முன் பகுதி 
யாகும் . இதையடுத்திருக்கும் ஓமோஸ்டெர்னம் கோலைப் 
போன்று இருக்கும் . இவ்வெலும்பின் பின்முனை பிளவு பட்டிருப் 
பதால் வலது , இடது கிளாவிக்கிளுடன் இணைய ஏதுவாக உள்ளது . 
எபிகோரகாய்டின் பின் முனையுடன் இணைந்திருக்கும் மீசோஸ் 
டெர்னம் முருந்தாலானது . இதன் தொடர்ச்சியாக அமைந் 
திருக்கும் சிஃபிஸ்டெர்னம் (xiphisternum ) அகன்ற தகட்டைப் 
போன்றுள்ளது . 

விலா எலும்புகளை ( ribs ) தவளை பெற்றிருக்க 
வில்லை . 


ரு 


இடுப்பு வளையம் ( Pelvic girdle ) : இது தவளையின் உடலின் 
பின்பகுதியில் V 

போன்று அமைந்திருக்கும் . 

பின் 
இணையுறுப்புக்களைத் தாங்கி நிற்கின்றது . இந்த இடுப்பு வளையம் 
வலது , இடது பகுதிகளை உடையது . 

பகுதிகளும் 
ஒன்றிணைந்து ஒரு வளையமாகத் தோற்றமளிக்கும்.. இவ்வளை 
யத்தின் பக்கவாட்டில் தட்டு போன்ற அமைப்பின் மத்தியில் ஒரு 

உள்ளது . இதையே அசிட்டாபுலம் ( acetabulam ) என்று 
கூறுவர் . தொடை எலும்பின் பந்து போன்ற முனை அசிட்டா 
புலத்துடன் பந்து கிண்ணமூட்டால் பொருந்தியிருக்கும் . இடுப்பு 
வளையத்தின் ஒவ்வொரு பகுதியும் மூன்று எலும்புகளால் ஆனது . 
இம்மூன்று எலும்புகளும் முதிர்ந்த உயிரிகளில் இணைந்து ஒரே 
எலும்பாக மாறிவிடும் . ஆனால் இவை இளைய உயிரிகளில் 
தனித்துக் காணப்படும் . ஒன்றிணைந்த மூவெலும்புகளை ஆஸ் 
இன்னாமினேடம் ( osinnominatum ) என்பர் . வலது , இடது 
‘ பெயரற்ற எலும்புகள் ஒன்று கூடி ஓர் இடுப்பு வளையமாகிறது . 
முன் கூறிய மூவெலும்புகள் 1. இலியம் ( ilium ) 2. இஷியம் 


தவளை 


33 


(ischium ) , 3. ப்யூபிஸ் ( pubis ) இணைந்து ஆஸ் இன்னாமினேட்டமாக 
உருவாகின்றன . இடுப்பு வளையத்தின் பெரும் பகுதியாக அமையும் 
இலியம் ( ilium ) என்ற எலும்பு மிக 
வும் நீண்டு முன்னோக்கிச் சென்று 
ஒன்பதாவது முள்ளெலும்பின் 
குறுக்கு நீட்சியுடன் இணைந்துள்ளது . 
இதன் முதுகு அல்லது மேல் பக்கத் 
தில் இலியக்கிரஸ்ட் ( iliac crest ) என்ற 

2 . 
நீள்வச முகட்டைக் காணலாம் . 
இலிய எலும்பு அசிட்டாபுலத்தின் 
முன் பகுதியாக அமைகிறது . சுண்ண 
முருந்தாலான ப்யூபிஸ் முக்கோண 
வடிவமுடையது . இது இடுப்பு வளை 
யக் குழியின் ஒரு சிறிய பிற்பகுதி 4 
அமைந்துள்ளது . இது 

இது மறு 
பாதியிலிருக்கும் ப்யூபிஸ்சுடன் ப்யூ 
பிக் இணைப்பால் ( pubic symyhysis ) 
இணைந்துள்ளது . முட்டை 

வடிவ 

5 ) 
முடைய இஷிய எலும்பும் மறுபக்க 

படம் 28 . 
எலும்புடன் இணைந்திருக்கும் . இந்த தவளை : இடுப்பு வளையம் - பக்கத் 
இணைப்பை இஷியாடிக் இணைப்பு 

தோற்றம் 
(ischiatic symphysis) என்பர் . இது 1. இலிய முகடு ; 2. இலியம் : 
அசிட்டாபுலத்தின் பின் பகுதியாக 3. இஷியம் ; 4. பியூபிஸ் ; 
உள்ளது . 

5. அசிட்டா புலம். 


யாக 


3 


முன் இணையுறுப்பு எலும்புகள் ( Fore limb bones ) : - முன் 
இணையுறுப்பானது மேற்கை , முன்கை , கை ஆகிய முப்பகுதிகளை 
உடையது . ஒவ்வொரு பகுதியும் எலும்பினால் அமைக்கப் பெற்று 
உயிரியின் செயல்திறனுக்கு ஏற்ப அமைந்துள்ளது . மேற்கையில் 
ஹீயூமரஸ் அல்லது மேற்கை எலும்பு உள்ளது . இது உருளை 
போன்ற தண்டுப் பகுதியையும் ( shaft ) , பந்து போன்ற இரு முனை 
களையும் உடையது . இதன் மேல்முனை மார்பு வளையத்திலிருக்கும் 
கிளினாய்டு குழியுடன் பந்துக்கிண்ண மூட்டால் ( ball and socket 
joint ) பொருந்தியுள்ளது . இதனால் கையை எப்பக்கமும் சுழற்றும் 
திறன் பெற்றுள்ளது . மேற்கை எலும்பின் தலைப்பகுதியானது 
சுண்ண முருந்தாலானது . தண்டுப் பகுதியின் மேல் முனையில் 
இருக்கும் டெல்டாய்டு முகடு ( deltoid ridge ) நீள் முகட்டுடன் 
(longi tudinal ridge ) தசைகள் பற்றியிருக்கின்றன . இவ்வெலும்பின் 
உருண்டையான மறுமுனை ட்ரோக்கிளியா ( trochlea ) 

எனப் 
படும் . இது கப்பி ( pulley ) வடிவமுடையது . இது முன்கை 


3 


34 


இருவாழ்விகள் 


எலும்பில் இருக்கும் பள்ளத்தில் ( cavity ) பொருந்தும் வகையில் 
அமைந்துள்ளது . தவளையின் முன்கை ரேடியோ அல்னா (radio 


2 


3 


படம் 29 . 


படம் 30 . 


தவளை : ஹீயூமரஸ் எலும்பு 


தவளை : ரேடியோ - அல்னா 


1. ஹீயூமரஸின் தலை ; 
2. டெல்டாய்டு வரிமேடு ; 
3. ட்ரோக்கிளியா . 


1. ஓலக்ரனன் நீட்சி ; 
2. அல்னா: 
3. ரேடியஸ் . 


ulna ) என்ற கூட்டு எலும்பால் ஆனது . பாலூட்டிகளில் ( Imam 
mals ) ரேடியஸ் (radius ), அல்னா ( luna ) என்ற தனித்தனி . 
எலும்புகள் காணப்படும் . 

ஆனால் தவளையிலோ இவை 
ஒன்றிணைந்து ஒரே ஏலும்பாய் தோற்றமளிக்கிறது . முழங்கை 
ஆர எலும்பின் மேல் முனையிலிருக்கும் உட்குழியில் முன்கை 
எலும்பின் ட்ரோக்கிளியா (trochlea ) பொருந்தி கீல்மூட்டாக 
( hinge joint ) அமைந்துள்ளது . முழங்கை எலும்பின் முன்முனையில் 
காணப்படும் நீட்சி ஒலிக்ரனன் நீட்சி ( olecranon process ) ஆகும் . 
ரேடியோ - அல்னா எலும்பின் மறுமுனை அகன்று தட்டையாகி 
மணிக்கட்டு எலும்புடன் ( carpal - bones) இணைந்திருக்கும் . 


தவளையின் மணிக்கட்டில் ஆறு மணிக்கட்டு எலும்புகள் 
( carpals ) உள்ளன . இவைகள் வரிசைக்கு மூன்றாக இருவரிசையில் 
அமைந்துள்ளன . ரேடியஸ் எலும்பிற்கு நேராக இருக்கும் 
மணிக்கட்டு எலும்பை ரேடியேல் (radiale ) என்றும் , அல்னாவிற்கு 
நேராக இருக்கும் மணிக்கட்டு எலும்பை அல்னேர் ( ulnare ) 
என்றும் , இவைகளுக்கு இடையில் இருக்கும் எலும்பை இண்டர் 
மீடியம் ( inter medium ) என்றும் கூறலாம் . இதை அடுத்திருக்கும் 
சேய்மை வரிசை ( distal row ) மணிக்கட்டு எலும்புகள் , உள்ளங்கை 
எலும்புகளுடன் ( meta carpals ) தொடர்பு கொண்டிருக்கும் . 


தவளை 


35 


இவைகளை முறையே ட்ரபீசியம் 
(trapezium) ட்ரபிசாய்டு ( trapezoid ) , 
கபிடேடோ ஹமாட்டம் ( capitato 

1 
hamatum ) எனலாம் . உள்ளங்கை 
யானது ஐந்து உள்ளங்கை எலும்பு 
களைக் கொண்டது . இவைகளில் 

2 
முதல் உள்ளங்கை எலும்பானது 
வளர்ச்சி குன்றி யிருக்கும் . தவளை 
யின் முன்கையில் நான்கு விரல்களே 
உள . மனிதனுக்கிருக்கும் பெருவிரல் 

4 
தவளைகளுக்குக் 

கிடையா . ஒவ் 
வொரு விரலும் விரல் எலும்பு 

-5 
களால் ( phalangas ) ஆனது . முதல் 
விரல்கள் இரண்டு விரல் எலும்பு 
களாலும் , மற்ற இருவிரல்கள் ஒவ் 

படம் 31. தவளை : கை எலும்புகள் 
வொன்றும் மூன்று விரல் எலும்பு 

1. ரேடியோ - அல்ன ; 2. அண்மை 
களாலும் ஆக்கப்பெற்றவை . 

வரிசை மணிக்கட்டு எலும்புகள் ; 

3. சேய்மை வரிசை மணிக்கட்டு 
பின் இணையுறுப்பு எலும்புகள் எலும்புகள் : 4. உள்ளங்கைஎலும் ! : 
limb bones ) ; - தவளையின் 

5. விரல் எலும்பு . 
பின் இணையுறுப்பின் தொடைப் 
பகுதி ஃபீமர் என்ற எலும்பைக் கொண்ட . இந்த நீண்ட 
எலும்பின் மேல் முனையிலிருக்கும் உருண்டையான தலைப்பகுதி , 
அசிட்டாபுலத்துடன் பொருந்தும் தன்மையது . இதன் அகன்ற 
மறுமுனையானது கீழ்க்கால் எலும்புடன் பொருந்தியுள்ளது . 
முனைகளும் சுண்ண முருந்தாலானவை . 


( Hind 


கீழ்க்கால் எலும்புகளான டிபியா ( tibia ) , ஃபிபுலா ( fibula ) 
என்ற எலும்புகள் ஒன்றிணைந்து கூட்டு எலும்பாக உள்ளன . 
தவளையின் எலும்புகளிலேயே மிக நீளமானது டிபியாஃபிபுலா 
கூட்டு எலும்பே . இதன் அகன்ற இரு முனைகளும் முருந்தால் 
ஆக்கப்பெற்று ஃபீமர் எலும்புடனும் , கணுக்கால் எலும்பு 
களுடனும் இணைந்துள்ளன . 


தவளையின் கணுக்கால் ( ankle ) அல்லது டார்சஸ் (tarsus ) 
எலும்புகள் இரு வரிசையாக , வரிசைக்கு 

கணுக்கால் 
எலும்புகள் வீதம் அமைந்துள்ளன . முன்வரிசை எலும்புகள் மிக 
நீண்டும் , பின்வரிசை எலும்புகள் குறுகியும் இருக்கும் . இம்முன் 
வரிசை கணுக்கால் எலும்புகள் முன் , பின் முனைகளில் இணைந் 
திருப்பினும் நடுப்பகுயில் ஓர் அகன்ற 

இடைவெளியைத் 
தோற்றுவிக்கின்றன . வெளிப்புறமாயிருக்கும் தடித்த எலும்பை 


36 


இருவாழ்விகள் 


ப 


2 


படம் 32 . 


படம் 33 . 


தவளை : ஃபீமர் எலுப்பு 
1. தலை ; 2. தண்டுப் பகுதி ; 

3. காண்டைல் . 


தவள : டிபியோ - ஃபிபுலா 

1. டிபியா ; 
2. ஃபிபுலா . 


-2 


3 


. 


-- 


T 


-2 


. 


படம் 34 . 


4 


தவளை : அண்மை கணு 

கால் எலும்புகள் 
1. கால்கேனியம் ; 
2 , அஸ்ட்ர காலஸ் . 


படம் 35. தவளை : பாத எலும்புகள் . 
1. அண்மை கணுக்கால் எலும்பு ; 
2. சேய்மை கணுக்கால் எலும்பு 
3. உள்ளங்கால் எலும்பு ; 
+ . விரல் எலும்பு . 


தவளை 


37 


கால்கேனியம் ( calcaneum ) அல்லது ஃபிபுலேர் (fibulare ) என்றும் , 
மெலிந்து வளைந்திருக்கும் உள் எலும்பை அஸ்ட்ரகேலஸ் ( astra 
galus ) அல்லது டிபியேல் (tibiale ) என்றும் அழைப்பர் . பாதம் 
அல்லது உள்ளங்காலானது ( instep ) ஐந்து மெட்டாடார்சல்ஸ் 
( meta tarsals ) அல்லது உள்ளங்கால் எலும்புகளால் ஆக்கப் 
பெற்றது . 


இந்த ஐந்து எலும்புகளும் ஐந்து கால் விரல் எலும்புகளுக்கு 
( phalanges ) ஆதரவாக அமைகின்றன . 1 , 2 , 3 , 4 , 5 ஆகிய 
கால் விரல்களானது முறையே இரண்டு , இரண்டு , மூன்று , 
நான்கு , மூன்று விரல் எலும்புகளைக் கொண்டுள்ளன . கால் 
பெருவிரலின் ( கட்டை விரலுக்கு ) உட்புறம் ஒரு சிறிய கூடுதலான 
கால் விரல் காணப்படினும் , இவை தனித்த ஒரு விரல் நீட்சியாக 
வெளித் தெரிவதில்லை . இது கால்கார் ( calcar ) அல்லது ப்ரிஹா 
லக்ஸ் ( prehallux ) எனப்படும் . 


தசைத் தொகுப்பு 
( Muscular System ) 


உடல் மூவகைத் தசைகளாலானது . 


முதுகெலும்பிகளின் 
அவைகளாவன : 


1 . 


வரித்தசைகள் ( striated muscles ) 


2. வரியற்றத்தசைகள் ( non striated muscles ) 


3. இருதயத்தசைகள் ( cardiac muscles ) 


வரித்தசை அல்லது எலும்புத்தசையானது ( skeletal muscle ) 
நம் விருப்பப்படி செயலுறுவதால் இது இயக்குத்தசை ( voluntary 
muscle ) எனப்படும் . இயக்குத்தசைகள் சட்டகத்துடன் பொருத்தி 
யமைக்கப்பட்டுப் பல் வகைகளில் உறுப்புகளைச் செயலுறச் செய் 
கின்றன . தசைநார்கள் அல்லது தசை இழைகள் ( musclefibres ) பல 
ஒன்றிணைந்து ஒரு தசைக்கற்றையையும் , பல தசைக்கற்றறைகள் 
ஒன்று சேர்ந்து ஒரு தசையாகவும் தோற்றமளிக்கின்றன . 
இணைப்புத்திசுநீட்சியைக் கொண்டுள்ள 

இத்தசைகளின் 
முனைகள் எலும்புகளுடனோ அல்லது உறுப்புகளுடனோ இணைந் 
திருக்கும் . தசையின் இருமுனைகளில் ஒன்று அதிகமாக அசைவுறாது . 
இம்மூனையைத் தோற்றப் பகுதி ( origin ) என்றும் , அசையும் 
தன்மையுடைய மறுமுனையை உட்செருகல் பகுதி ( insertion ) என்றும் 
கூறுவர் . மேற்கூறியவாறு இணைக்கப்பட்டிருக்கும் உறுப்பு தசை 


38 

இருவாழ்விகள் 
சுருங்கும்போது உட்செருகல் பகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் 
உறுப்பு தோற்றப்பகுதியை நோக்கி இழுக்கப்படும் . பொதுவாகத் 
தசைகளின் அமைப்பானது 

எதிர்வினை 

புரியும் 

வகையில் 
அமைந்துள்ளது . அவைகளின் செயல்திறனை அடிப்படையாகக் 
கொண்டு தசைகளைக் கீழ்க்காணும் வகைகளாகப் பிரிக்கலாம் . 


1 , குறளி அல்லது மடக்குத் தசை ( Flexor ) : - ஒரு உறுப்பை 
மற்ற உறுப்பிற்கருகே கொண்டு செல்லும் தன்மையது . ( எ.கா. ) 
பைசெப்ஸ் ( biceps ) -- முன்கையை , மேற்கையை நோக்கி மடக்கச் 
செய்ய உதவும் , 


2. நீளி அல்லது நீட்டுத் தசை ( Extensor ) : - ஒரு பகுதியை 
நீட்டச் செய்யும் திறனுடையது . ( எ.கா. ) டிரைசெப்ஸ் 
( triceps ) - மேற்கையை , முன்கையுடன் ஒரே நேர்க்கோட்டில் 
வைக்கச் செய்யும் . 


3. புற ஈர்ப்புத் தசை ( Abductor ) : -- ஒரே பகுதியை உடல் 
அச்சிற்கு வெளிப்பக்கமாக இழுக்கும் தசைகள் . ( எ . கா . ) 
டெல்டாய்டு ( deltoid ) - கையை முன்னுக்கு அசையச் செய்யும் . 
4 . அக ஈர்ப்புத் தசை ( adductor ) : 

உடலின் 
பாகத்தை உடல் அச்சிற்கு உட்பக்கம் இருக்கும் தசைகள் . ( எ கா . ) 
லாட்டிகிமஸ் டார்ஸி (latisrus dorsi ) -- கையை மேலும் , 
கீழும் இயக்கும் தசை . 
5. கீழ் அழுத்தும் தடை ( Depressor ) : -- ஒரு 

( Depressor ) : -- ஒரு பகுதியைக் 
கீழ்நோக்கி இழுக்கும் தசை . ( எ . கா . ) டிப்ரஸார் மேண்டிப்யுலே 
( depressor mandibulae ) - வாய் திறக்கப்படும் போது கீழ்த் 
தாடையை கீழ் அழுந்தச் செய்யும் . 

6. மேலிழுக்கும் தசை ( Levator ) : -- உடலின் ஒரு பகுதியை 
மேல்நோக்கித் தூக்கச் செய்யும் , ( எ.கா. ) மாசேட்டர் 
(masseter ) கீழ்த்தாடையை உயரத்தூக்கி 

மூடச் 
செய்வது . 

7. சுழற்றுத் தசைகள் ( Rotator ) : - ஒரு பகுதியை சுழற்றச் 
செய்பவை . ( எ . கா . ) பைரிஃபார்மிஸ் ( pyriformis ) -- தொடை 
எலும்பைத் தூக்கிச் சுழற்ற உதவும் . 


வாயை 


உயிரியின் உடலின் ஒரு பகுதியை இயக்கப் பல தசைகள் 
ஒன்றாகச் செயலுற வேண்டும் . ஒவ்வொரு தசையும் இயக்கு 
நரம்புகளுடன் ( motor nerves ) இணைக்கப்பட்டு சீராகத் தன் 
பணியினைச் செய்கின்றன . 

தசைகளின் செயல்திறனை 
நரம்புத்தொகுப்பு ஒழுங்குபடுத்துகின்றது . 


39 


தவளை 


தவளைகளின் தசைத்தொகுப்பு நிலத்திலும் , நீரிலும் வாழ் 
வதற்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளது . அன்யூராவில் முதுகுப்பக்க 
தசைகள் முதுகெலும்பில் காணப்படும் முள்ளெலும்புகளை இணைப் 
பதற்கும் , உடலை முதுகுப் பக்கமாக வளையச் செய்யவுமே பயன் 
படுகின்றன . 

ஆனால் 

இத்தசைகள் , மீன்களில் , பக்கங்களில் 
மடிந்து உயிரியின் இடப்பெயர்ச்சிக்குப் பெரிதும் உதவுகின்றன .. 
முதுகுநீள் தசை அல்லது லான்ஜிசிமஸ் டார்ஸை ( Longissimus 


N 


3 


5 


2 


9 


8 


7 


படம் 37 . 


தவளை : தலை , தோள் தசையமைப்பு . 


1. அடக்டார் ; 2. டிப்ரெஸ்சார்- மாண்டிப்பு ; 

3. டார்சாலிஸ் ஸ்காப்புலே; 4. லாட்டிசிமஸ் 
படம் 36 . 

டார்சி ; 5. ஒப்ளிகுவஸ் எக்ஸ்டர்னஸ் அப்டா 
தவளை : தசைகளின் மினஸ் ; 6. அன் கோனியஸ் ; 7. ஃபிளக்ஸா. 
செயல் வினை 

கார்பை அல்னாரிஸ் ; 8. கோரக்கோரேடியாலிஸ் ; 

9. டெல்டாய்டு . 
1. அக ஈர்ப்பு : 2. ப ற ஈர்ப்பு . 


dorsi ) யானது முதுகுப் பக்கத்தில் தலையிலிருந்து யூரோஸ்டைல் 
வரை நீண்டு அமைந்து இருக்கும் . தொடர்ச்சியாகக் காணப் 
படும் இத்தசையில் பல தசைநாண்கள் ( tendons ) குறுக்காகச் 
செல்வதால் கண்டப்பகுப்புகள் (segments ) காணப்படுகின்றன . 
பின்முனையில் அமைந்திருக்கும் காக்ஸீஜியோ - சாக்ராலிசும் 
(coccygeo - sacralis ) , காக்ஸீஜியோ -- இலியக்கசும் ( coccygeo- 
iliacus) யூரோஸ்டைலை இடுப்பு வளையத்துடன் பிணைக்கின்றன . 


வயிற்றுப்பக்க தசைகள் , தசைத்துண்டங்களிலிருந்து ( muscle 
segment ) தோன் றியவை . இவை நன்கு வளர்ச்சியுற்றுக் காணப் 


40 


இருவாழ்விகள் 


படுகின்றன . முதிர்ந்த தவளையில் மூன்று வகை தசைகள் உண்டு . 
நடு கீழ்ப் பகுதியில் ( mid ventral region ) நீளப்போக்கில் அமைந் 
திருக்கும் ரெக்டஸ் அப்டாமினஸ் ( rectus abdominus ) தசை 
யானது பல குறுக்கு நார்களைப் பெற்றுக் கண்டங்களாகப் பகுக்கப் 
பட்டிருக்கும் . இக்குறுகு நார்களை டென்டினஸ் இன்ஸ்கிரிப் 
ஷன்ஸ் ( tendinous inscriptions) ஏன்கிறோம் . ரெக்டஸ் அப்டா 
மினஸைத் தாங்கி நிற்கும் வகையில் ஒப்ளிகுவஸ் எக்ஸ்டர்னசும் 
( obliqus externus ) , டிரான்ஸ்வர்சஸ் அப்டாமினசும் (transverses 
abdominus ) அமைந்துள்ளது . வலது , 

ரெக்டைத் 
தசைகளை இணைக்க ஒரு நீண்ட தசை நாணால் ஆன லீனியா 
ஆல்பா ( linca alba ) என்ற நீள் பட்டை ஒன்று உள்ளது . 

மீன்களின் துடுப்பை இயக்கிய தசைகள் , தவளைகளில் இணை 
மறுட் : புசளை இயக்கும் தசைகளாகும் . மார்பு , இடுப்பு வளையங்கள் 


6 


2 


101 
H 


5 


2 


படம் 38 . 


தவளை : தசையமைப்பு ( நடு உடல் தசைகள் ) - கீழ்த் தோந்தம் . 
1. சப்மாக்சில்லரி ; 2. டிப்ரெஸ்சார் - மாண்டிப்புலி ; 3. டெல்டாய்டு ; 

4. கோரக்கோ பிராக்கியாலிஸ் ; 5. ரெக்டஸ் அப்டாமினஸ் ! 
6. கோரக்கோ ரேடியாலிஸ் ; 10. 7. பெக்டொராலிஸ் ; 8. ஃபிளக்ஸார் 

கார்பை அல்னாரிஸ் ; 9. ஃபிளக்ஸார் கார்பை ரேடியாலிஸ் ; 
11. டிரான்ஸ்வர்சல் அப்டாமினிஸ் ; 12. எக்ஸ்டர்னல் ஒப்ளிக் . 


முறையே மேற்கை எலும்புகளுடனும் , தொடை எலும்புசு 

ம் தசைகளால் இணைக்கப்பட்டு இருக்கும் . இத்தசைக 


தவளை 


இணையுறுப்புகளை முன்னும் பின்னுமாகவும் , மேலும் கீழுமாகவும் 
அசையும் வகையில் இயக்குகின்றன . டெல்டாய்ட் ( deltoid ) , 


1 


2 


3 


5 


7 


11 


* 


படம் 39 . 
தவளை : தசையமைப்பு - மேல் தோற்றம் 
1. டெம்போரல் ; 2. டிப்ரெஸ்சார் மாண்டிப்புலி; 3. டார்சாலிஸ் ஸ்காபு ; 
4. லாட்டிஸ்சிமஸ் டார்சி ; 5. குளுடியஸ் ; 6. டிரை செப்ஸ் ; 7. சொர் 
மெம்ப்ரோனோசஸ் ; 8. கிராசிலிஸ் மைனர் ; 9. பெரோனியஸ் ; 

10 காஸ்ட்ரோனீமியல் ; 11. டிபியாலிஸ் ஆன்டீரியர் .. 
பெக்டொராலிஸ் ( pectoralis ) , கோரக்கோரேடியாலிஸ் ( coraco 
Tadialis ) , கோரக்கோ - பிரேக்கியாலிஸ் ( coraco brachialis ) முதலிய 
கீழ்ப்பக்கத் தசைகள் மேற்கை எலும்பை மார்புடனும் , வயிற்றுப் 
பக்க கீழ்த்தசைகளுடனும் பிணைக்கின்றன . முழங்கையை மடக்க 


இருவாழ்விகள் 


பிரேக்கியோ ரேடியாலிசும் , ஃபிளக்சார் கார்பை ரேடியாலிசும் 
« 1 lexor capi radialis ), ஃபிளக்சார் கார்பை அல்னேரிசும் (flexor 


7 


10 


வ 


படம். 40 . தவளை : தசையமைப்பு - கீழ்த்தோற்றம் 
1. கமலோ ஹையாய்டு ; 2. டெல்டாய்டு ; 3 , + . பெக்டொராலிஸ் ; 
5. ரெக்டஸ் அப்டாமினஸ் : 6. எக்ஸ்டெர்னஸ் ஒப்ளிக் ; 7. டிரைசெப்ஸ் 
ஃபோமோரிஸ் ; 8. சார்டோரியஸ் : 9. அடக்டார் மேக்னஸ் ; 10. கிராசிலிஸ் 

மேஜர் ; 11 , காஸ்ட்ரோனீமியஸ் ; 12. டிபியாலிஸ் ஆன்டீரியர் . 
carpi ulnaris ) உதவுகின்றன . விரல்களின் அசைவு ஃபிளக்சார் 
டி.ஜிடோரம்ப்ரிலிஸ் தசைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது . 

லாட்டிசிமஸ் டார்சி ( latissimus dorsi ) , டார்சேலிஸ் ஸ்காபுலே 
{ dorsalis scapulae ) ஆகிய இரு தசைகளும் மேற்கை எலும்பை 


தவளை 


43 


( humerus ) , மார்பு வளையத்துடன் இணைக்கும் முதுகுப்புற மேல் 
தசைகளாகும் . இவை கையை வெளிப்பக்கம் இழுக்க உதவு 
கின்றன . அன்கோனியஸ் ( anconeus ) எனும் டிரைசெப்ஸ் தசை 
முழங்கையை நீட்ட உதவுகின்றது . முன்கையை நீட்ட உதவும் 
மேல்பக்க நீட்டுத் தசைகள் எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிசும் 
( extensor carpi ulnaris ), ரேடியாலிசும் ( radialis ) ஆகும் . கைவிரல் 
நீட்டத் தனிப்பட்ட நீட்டுத் தசைகள் ( extensor ) உண்டு . 

பின் இணையுறுப்பானது முன்பக்கமாகவும் ( forward ), உட்பக்க 
மாகவும் ( adduct ) , இழுத்து மடிக்க உதவும் முன் தசைத் தொகுப் 
பையும் , பின்பக்கமாகவும் ( backward ) , வெளிப்பக்கமாகவும் 
( abduct ) , இழுத்து நீட்ட உதவும் பின் தசைத் தொகுப்பையும் 
கொண்டிருக்கும் . பெக்டீனியஸ் ( pectineus ) , 

பெக்டீனியஸ் ( pectineus ) , செமி . மெம்ப்ரா 
னோசஸ் ( semi membranosus ). செமிடென்டினோசஸ் ( semi tendino 
sus ) முதலியன தொடையின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கும் முன் 
தசைத் தொகுப்பாகும் . பெக்டீனியசும் , அடக்டாரும் இடுப்பு 
வளையத்தையும் ஃபீமர் எலும்பையும் பிணைத்துக் காலை உட்பக்கம் 
இழுக்க உதவுகின்றன . மேற்கூறிய மற்ற தசைகள் முழங்காலையும் , 
தொடையையும் இடுப்பில் மடிக்கப் பயன்படுகின்றன . 

தொடையை நீட்ட உதவும் க்ளூடியசும் ( gluteus ) , டென்சார் 
ஃபேசியே லாட்டாவும் ( tensor fasciae latae ) தொடையின் பின் 
பகுதியிலிருக்கும் மேல் தசைத்தொகுப்பாம் . ரெக்டஸ்ஃபெமோரிஸ் 
( rectus femoris ), ட்ரைசெப்ஸ்ஃபெமோரிஸ் ( triceps femoris ), 
க்ரூராலிஸ் ( cruralis ) ஆகிய மூன்று மேல் தசைகளும் இடுப்பு வளையத் 
தில் இருந்து ஃபீமர் ( femur ) வழியாக டிபியாவை அடைகின்றன . 
இவை கிரேசிலிஸ் ( gracillis ) , செமிமெம்ப்ரேனஸ் ( semi membra 
nous) முதலியவற்றின் துணையுடன் முழங்காலை நீட்டச் செய்கின் 
றன . இதனால் தவளை நிலத்தில் குதித்து முன்னேற முடிகின்றது . 

ஃபீமர் எலும்பிலிருந்து கணுக்கால் எலும்புவரை நீண்டு 
காணப்படும் முன்டிபியாலிசும் ( anterior tibialis ) , பெரோனியசும் 
( peronius ) கணுக்காலை மடிக்க உதவுகின்றன . கணுக்காலை நீட்டச் 
செய்வது காஸ்ட்ரோனீமியஸ் ( gastrocnemius ) தசையாகும் . 
இது டிபியோஃபிபுலாவிற்குப் பின் அமைந்திருந்தாலும் ஃபீமர் 
எலும்பில் தோன்றி , 

கணுக்கால் எலும்புடன் இணைக்கப் 
பட்டிருக்கும் . காலில் உள்ள நீட்டு , மடக்குத் தசைகள் கால்விரல் 
களில் அசைவை உண்டாக்கவும் , விரலிடைச் சவ்வை விரிக்கவும் 
பயன்படுகின்றன . 

இத்தசை அமைப்பானது , தவளை நீரில் நீந்திச் செல்லவும் , 
தரையில் தாவிக் குதித்து 

விக் குதித்து முன்னேறும் வகையிலும் சீராக 
அமைந்துள்ளது . 


சிலதசைகளின்பெயர்,அவற்றின்தோற்றப்பகுதி,உட்செருகல்பகுதி,அவைஆற்றும்வினை 

முதலியவற்றைஅட்டவணையில்காண்க. 
பெயர்தோற்றப்பகுதி 
உட்செருகல் 
பகுதி 

செய்வினை (Name)(Origin) 
(Insertion 
) 

( 
Function 
) 


பகுதி 


டெம்போரல் 
( 
temporal 
)தாடைநாக்குத்தசைகள்கீழ்த்தாடையின்பின்முனை கீழ்த்தாடையை மேல் மண்டையோட்டின்பக்கப் 

இழுத்துவாயைமூடச்செய் பகுதி 

யும். 
LOT 
OF 
LI 
( 
massater 
) 
செவிப்பெட்டகமும் 
, 
கீழ்த்தாடை 

கீழ்த்தாடையை 
உயரத் குவாட்ரேட்டோஜுகல் 

தூக்கஉதவும். 
டி.ப்ரெஸ்சார் 
மாண்டிப்புலி 
செவிப்பறையின் 
பின் 
வாய்முனை 
, 
தாடை 

கீழ்த்தாடையைகீழிறக்கி 
( 
de 
pressor 
mandibuli 
) 

வாயைத்திறக்கச்செய்யும். 
பைலோ 
. 
ஹையாய்டு 

மாண்டிபிலின் 

மத்தியகீழ்த்தாடையின்நடுப்பகுதி 
உள் 
வாயின் 
அடித்தளத் 
( 
( 
mylohyoid 
) பகுதி 

தைஉயரத்தூக்கச்செய் 

யும். 
ஜீனியோ 
ஹையாய்டு 
கீழ்த்தாடை 
முனைவிளிம்புநாவடி(ஹையாய்டு 
) 

மாண்டிபிளைகீழிறக்கி (geniohyoid) 

ஹையாய்டைமேல்இழுக் 

கச் 
செய்யும் 
. 
ஸ்டெர்னோ 
ஹையாய்டு 
மார்பெலும்பு 
,கோர 
நாவடியின்கீழ்ப்பகுதி 

உள்வாயின் அடித்தளத் (sterno 
hyoid 
) காய்டு 

தைகீழிறக்கச்செய்யும் 
. 
ஹையோ 
குளோசஸ் ஹையாய்டின்முன்நீட்சிநாக்கு 

நாக்கை 
உள்ளிழுத்தல் 
( 
hyo 
glossus 
) 


ஜீனியோ 
குளோசஸ் (genioglossus) 


கீழ்த்தாடை 


நாக்கு 


1 


நாக்கைவெளியேநீட்ட உதவும் 


நடுஉடல்தசைகள்(musclesofthetrunk) 


பெயர் 


தோற்றப் 
பகுதி 


உட்செருகல்பகுதி 


செய்வினை 


டார்சாலிஸ் 
ஸ்காப்யுலே 
சுப்ராஸ்காப்புலாவின்ஹியூமரஸின்பக்கப்பகுதி 
கையை 
நீட்ட ( 
dorsalisscapulae) முதுகுப்பக்கப்பகுதி லாடிஸ்சிமஸ்டார்சி 

முதுகுமுகப்பு(dorsalஹியூமரஸின்பக்கவிளிம்பு 
மேற்கையை 
மேற்பக்கமாக (lattissimusdorsi) 
ascia 
) 

வும் 
,பின்பக்கமாகவும் 
தூக்க 


உதவும் 


தாங்கி 


லான்ஜிசிமஸ்டார்சி யூரோஸ்டைலின் முன்மண்டையோடு 

முதுகைநீட்டித்தலையை (longissimusdorsi) பகு 

உயரத்தூக்க. காக்சீஜியோசாக்ராலிஸ்யூரோஸ்டைலின்முன்திரிகஎலும்பின்பக்கநீட்சி 

முதுகையூரோஸ்டைல்அரு (coccygeosacralisமுனையின்பக்கப்பகுதி 

கே 
இழுக்கவும் 
; 
முதுகை 
ஒரு காக்சீஜியோஇலியக்கஸ் 

பக்கமாகத்திருப்பவும். 
யூரோஸ்டைலின் 
பக்கப் 
இலிய 
எலும்பு (coccygeoiliacus) பகுதி. 

இடுப்புவளையத்தை 
,யூரோஸ் எக்ஸ்டெர்னல்ஒப்ளிக் 

டைலுடன் 
இணைக்க 
உதவும் 
. முதுகுமுகப்பு, 
இலிய 
லீனியாஆல்பா. ( 
externaloblique) 

வயிற்றறையைத் எலும்பு 

இருக்கவும்,அதைச்சுருங்கச் டிரான்ஸ்வர்சஸ்(trans இலிய 
எலும்பு 
, முதுகு 

லீனியா 

ஆல்பா,மார்செய்யவும்உதவும் 
. versus)) முகப்பு,முள்ளெலும்புகளில்பெலும்பு, 
கோரகாய்டு 

வயிற்றைஇறுகச்செய்வது 
. 
பக்க 
நீட்சிகள்முதலியன 
. 

யன. 
முதலியன ரெக்டஸ்அப்டாமினிஸ்பியூபிக் 
இணைவு 

மார்பெலும்பு 

வயிற்றைத்தாங்கி 

நின்று 
, ((rectusabdominis) 

மார்பெலும்பை 
அதன் 
நிலை பெக்டொராலிஸ்மார்பெலும்பு,ரெக்டஸ் ஹியூமரஸிலிருக்கும்டெ 

யில் 
பொருத்தியமைத்தல் 
. ((pectoralis)அப்டாமினஸின்முகப்பு 
டாய்டு 
முகடு 

கையைமடிக்க,உள்ளிழுக்க, 
சுழற்ற 
உதவுகின்றது 


. 


. 


பின்இணையுறுப்புத் 
தசைகள் 


பெயர் 


தோற்றப்பகுதி 


உட்செருகல் 
பகுதி 


செய்வினை 


முன்பக்கம் 


தசை 


நாண் 


சார்டோரியஸ்(sartorius)|இலியபியூபிஸ்எலும்பின்டிபியாவின்முன்முனைக்காலைமடிக்கவும், 
முன்பக்கமாக 

குச்சற்றுகீழே 

வும் 
வயிற்றுபக்கமாகவும்இழுக்க அட்க்டார்மேக்னஸ்பியூபிஸ்,இஷியம்,செமிஃபீமரின்சேய்மைமுனை தொடையைக் 

கீழ்ப்பக்கம் 
( 
( 
adductor 
magnus 
)மெம்பிரேனஸின் 

மடிக்கவும்,பக்கவாட்டில்ஈர்க்க 

வும் 
. அடக்டார்லாங்கஸ்இலியத்தின்கீழ்ப்பகுதி அடக்டார்மேக்னசுடன் 

தொடையைமுன்பக்கமாக 
( 
adduetor 
longus 
) 

இணைந்திருக்கும் 

வும், 

வயிற்றுப் 
பக்கமாகவும் 

இழுக்க ட்ரைசெப்ஸ் 
ஃபெமோ 
இலியம் 

டிபியோ-ஃபிபுலாவின் 

நீட்டவும் 
,வெளிப் 
ரிஸ் 
( 
triceps 
femoris 
) 

மேல்முனை, 
காஸ்ட்ரோ 
பக்கம்தள்ளவும் 
, 

நீமஸின்தசை 
நாண் கிரரசிலிஸ் 
மேஜர் இஷியத்தின்பின்விளிம்பு டிபியோ-ஃபிபுலாவின் 

காலை 
மடக்கவும் 
, 
நீட்டவும் 
, 
( 
gracilis 
major 
) 

அண்மைப்பகுதி 

உட்பக்கம் 
இழுக்கவும் 
. 


காலை 


கிராசிலிஸ் 
மைனர் 
( 
gracilis 
minor) 
பைசெப்ஸ் 
( 
biceps 
) 
அல்லது இலியோஃபிபுலாரிஸ் 
( 
ilio 
fibularis 
) 
செமி 
டென்டினோசஸ் 
semi 
tendinosus 
) 


இஷியத்திற்குப்பின்பக்கத் 
கிராசிலிஸ் 
மேஜர் 
தசைகிராசிலிஸ்மேஜரின்செயலே திலிருக்கும் 
தசை 
நாண் 
நாண் இலியத்தின்முதுகுப்பக்க ஃபிபுலவின்அண்மைப்தொடையை முதுகுப்பக்கம் முகடு 

இழுக்கவும்,காலை 
மடிக்கவும். 


இஷியம்(இரண்டுபகுதிடி.பியாவின்அண்மைப்பகுதிஃபீமரை முதுகுப்பக்கம் 
களிலிருந்து 
) 

இழுக்கவும் 
,யூரோஸ்டைலைஒரு 
பக்கம்தள்ளவும் 
. 


பின் 
இணையுறுப்புத் 
தசைகள் 


பெயர் 


தோற்றப் 
பகுதி 


உட்செருகல் 
பகுதி 


செய்வினை 


செய்வது 


உட்நீட் 


காலை 


(குளுடியஸ் 

(gluteus 
)இலியத்தின் 
முதுகுப்பக்க 
ஃபீமரின் 
தலைப் 
பகுதியின் 
ஃபீமரை 
முன்பக்கம் 
சுழற்றச் 
(அல்லது 
) 
இலியகஸ் 
எக்ஸ் 
முகட்டின் 
வெளிப்பகுதி 
பின்முனை 
டர்னஸ் 
( 
iliacus 
externus 
) இலியகஸ்இன்டர்னஸ் இலியத்தின் 
வயிற்றுப் 

ஃபீமரின் 
அண்மைப்பகுதி 

தொடையைமுன்பக்கம்இழுக் 
. 
( 
iliacus 
internus 
) 
பக்க 
விளிம்பு 

கச் 
செய்தல் காஸ்ட்ரோனீமியஸ் 
ஃபீமரின் 
சேய்மைமுனை 
அகன்ற தசைநாணால் 

காலை மடக்கிப் 

பாதத்தை ( 
( 
gastrocnemius)ட்ரைசெப்ஸின்தசைநாண் 
உள்ளங்காலுடன் 

நீட்டச் 
செய்யும் 
. 

செருகப்பட்டிருக்கும் 
. டிபியாலிஸ்போஸ்டிகஸ் 
டி 
பியோஃபிபுலாவின்பின் அஸ்ட்ரகாலஸின்அண்பாதம்மடங்கிஇருக்கையில்இது 
( 
tibialis 
posticus 
) 
முனைப் 
பகுதி மைப்பகுதி 

நீளியாகப் 
பணி 
புரிகின்றது 
. டி.பியாலிஸ் 
ஆன்டிகஸ் 
ஃபீமரின் 
சேய்மைப்பகுதிஅஸ்ட்ரகாலஸ், கால் 

நீட்டிப் 
பாதத்தை லாங்கஸ்(tibialisanticus 

கேனியத்தின்அண்மைப்மடக்குகின்றது. longus) 

பகுதி 
பெரோனியஸ்( 
peroneus) 
ஃபீமரின் 
சேய்மைப்பகு 
,டிபியோஃபிபுலாவின்காலைநீட்டச்செய்யும். 

சய்மைப் 
பகுதியிலும் 
கால் 
கேனியத்தின் தலைப்பகுதி 

யிலும் 
எக்ஸ்டென்சார் 
க்ரூரிஸ் 
ஃபீமரின் 
சேய்மைப் 
பகுதி டிட 

பியோஃபிபுலாவின்முன்காலைநீட்டச்செய்யும். ((extensorcruris) 

பரப்பு டிபியாலிஸ் 

ஆன்டிகஸ் 
டிபியோஃபிபுலாவின் 
சேய் அஸ்டரகாலஸின்சேய்பாதத்தைமடிக்கச்செய்யும், 
ப்ரீவிஸ் 
( 
tibialis 
anticus 
மைப் 
பகுதி 

மைப் 
பகுதி brevis) 


147 


48 


இருவாவிழ்கள் 


சீரணத் தொகுப்பு ( Digestive system ) : --- நீண்ட குழல் 
வடிவமுடைய உணவுப் பாதையும் ( alimentary canal ) சீரணச் 
சுரப்பிகளும் ( digestive glands ) சேர்ந்து சீரணத் தொகுப்பாக 
அமைகின்றன . உணவுப் பாதை பல உறுப்புகளைக் கொண்டது . 
அவைகளாவன : வாய் ( mouth ) , வாய்க்குழி அல்லது உள்வாய் 
( buccal cavity ) , சிறுகுடல் ( small intestine ) , மலக்குடல் அல்லது 
நேர்க்குடல் ( rectum ) , பொதுக் கழிவறை ( cloaca ) ஆகும் . சீரணச் 
சுரப்பிகளான கல்லீரலும் ( liver ) , கணையமும் ( pancreas ) உணவுப் 
பாதையுடன் இணைந்து செயலாற்றுகின்றன . 


தவளையின் முன் முனையிலிருக்கும் அகன்ற வாய் தொடர்ந் 
தாற் போல் வாய்க்குழியினுள் ( buccal cavity ) திறக்கும் . இது 
மேல் , கீழ்த் தாடைகளால் சூழப்பட்டிருக்கும் . மேற்தாடை 
( upper jaw ) விளிம்பிலிருந்து தோன்றும் கூரிய பற்கள் முக்கோண 
அமைப்பையுடையன . இவைகளே மேற்தாடைப் பற்கள் ( maxi 
lary teeth ) ஆகும் . கீழ்த் தாடையில் பற்கள் கிடையா . பற்கள் 
யாவும் ஒரே தோற்றமுடையதாக இருப்பதால் இதனை ஒத்த 
பல்லமைப்பு அல்லது ஹோமோடாண்ட் பல்லமைப்பு ( homodont ) 
எனலாம் . 

பற்களின் அடிப்பாகம் எலும்பாலும் , சிகரப் பகுதி 
( crown ) தந்தினி அல்லது டெண்டைன்(dentine) என்ற தந்தத்தைப் 
போன்ற பொருளினாலும் ஆனது . பற்சிகரப்பகுதி பற்சிப்பியினால் 
( enamel ) மூடப்பட்டிருக்கும் பல்லின் நடுவில் கூழ்குழி ( pulp 
cavity ) உள்ளது . மேற்தாடைப் பற்கள் பற்றிய இரையை 
வெளித் தப்பிச் செல்வதைத் தடுக்கப் பயன்படுகின்றன . வாய்க் 
குழியின் கூரையாக அமைந்துள்ள அண்ணம் தசையினால் ஆனது . 
புற நாசித் துளைகளுடன் தொடர்புடைய இரு உள் நாசித் 
துளைகள் ( inteinal nostril ) உள்வாயின் முன் முனையில் உள்ளன . 
இவைகளையடுத்துப் பக்கத்திற்கொன்றாக அமைக்கப்பட்ட 
வோமரைன் பற்களைக் காணலாம் . கண் குழியின் அடித்தளம் 
எலும்பு இன்றிக் காணப்படுவதால் தவளையின் கண்கள் உள் 
வாயினுள் புடைத்திருக்கும் . மேல் , கீழ் தாடை இணையு 

யுமிடத்தே 
செவிக்குழல் துளைகள் ( eustachian recess ) அமைந்துள்ளன . கீழ்த் 
தாடையின் முன்முனையில் நீண்ட தசையாலான , ஒட்டும் தன்மை 
யுடைய பிசுபிசுப்பான நாக்கு இணைந்துள்ளது . இதன் நுனி 
பிளவுற்றிருக்கும் (bifid ) வாய் மூடி இருக்கையில் நாக்கு உள் 
மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் . கீழ்த் தாடையின் பின்பகுதியில் 
குரல்வளைத் துளை ( glottis ) உள்ளது . இதன் வழியாக உள்வாய் 
நுரையீரலுடன் தொடர்பு கொள்ளும் . வாய்க்குழியின் பின்பகுதி 
குறுகி தொண்டைப் பகுதியாகின்றது . இது சிலேட்டுமப் படல 
மடிப்புகளை உடையது . தொண்டையின் அடுத்த பகுதியாக 
அமைவது உணவுக்குழல் ( oesophagus ). குறுகிய இவ் உணவுக் 


1 . 


தவளை 


49 


குழல் இரைப்பையுடன் இணைந்திருக்கும் . உணவுக்குழலானது 
பல நீள் மடிப்புகளைப் பெற்றிருப்பதால் , இரையின் பருமனுக் 
கேற்ப விரிவடையும் தன்மையுடையது . 

இரைப்பை தடித்த 
தசைச் சுவர்களை உடைய பை போன்றது . இதன் உட்சுவர் நீள் 
போக்கு மடிப்புகளை உடையது ; இரைப்பையின் அகன்ற முன் 
பகுதியை கார்டியக் இரைப்பை ( cardiac stomach ) என்றும் , 
குறுகிய பின்பகுதியை பைலோரிக் இரைப்பை ( pyloric stomach ) 


2 


100 


3 


4 


To 


படம் 41 . 


தவளை : வாய்க்குழி 


1. மேல் தாடை ; 2. வோமரைன் பற்கள் ; 3. விழியுருள் ; 4 , தொண்டை ; 
5. கீழ்த்தாடை : 6. நாக்கு ; 7. உள் நாசித்துளை ; 8. மேற்தாடைப் பற்கள் ; 

9. யூஸ்டேசியன் துளை ; 10. குரல்வளைத் துளை . 


என்றும் கூறுவர் . இரைப்பையும் , சிறு குடலும் கூடுமிடத்தில் 
பைலோரிக் சுருங்குதசை ( pyloric sphincter ) உள்ளது . குடலின் 
முற்பகுதியானது இரைப்பையினுடைய இணைகோட்டில் அமைந் 
துள்ளது . இது டீயோடினம் எனப்படும் . 

உயோடினம் எனப்படும் . இதனுடன் கணைய 
பித்தநாளம் சேருகின்றது . முன் சிறுகுடலை ( duodenum ) அடுத்து 
சுருள்களாய் அமைந்துள்ள பகுதி பின் சிறுகுடலை அல்லது இலியம் 
(ilcum ) ஆகும் . இலியமானது மலக்குடலுடன் ( நேர்குடல்-rectum ) 


4 


50 


இருவாழ்விகள் 


இணைந்துள்ளது . மலக்குடல் (rectum ) பொதுக் கழிவறையினுள் 
திறக்கிறது . இப்பொதுக் கழிவறையினுள் சிறுநீர் குழாய்களும் , 
இனப்பெருக்கக் குழாய்களும் திறக்கின்றன . இதன் கீழ்ப்பகுதியில் 


-2 . 


3 


7 


-4 


81 


9 


. 


படம் 42 . 


தவளை : சீரணத் தொகுப்பு 
1. தொண்டை ; 2. உணவுக் குழல் ; 3. இரைப்பை ; 4. கணையம் ; 5. மலச் 
குடல் ; 6. கணையம் ; 7. பித்த நீர்ப்பை ; 8. டியோடினம் ; 9. சிறுகுடல் ; 

10. சிறு நீர்ப்பை ; 11. பொதுக் கழிவறை , 


ventral side) சிறுநீர்ப்பை உள்ளது . இது பொதுக் கழிவறைப் 
புழை வழியாக வெளித் திறக்கின்றது . 


கல்லீரல் சீரணச் சுரப்பிகளுள் மிகப் பெரியது . 
பெரிய மடல்களையும் ஒரு சிறிய மடலையும் கொண்டது . இரு பெரு 
மடல்களுக்கு மத்தியில் பித்தநீர்ப்பை அமைந்துள்ளது . கல்லீரல் 
சுரக்கும் பித்தநீர் , பித்த நீர்பை குழாயின் ( cystic duct ) வழியாகப் 
பித்தநீர்ப்பையை அடைந்து அங்கே சேமித்து வைக்கப்படும் 
அப்பையிலிருந்து பித்த நாளத்தின் மூலமாக டியோடினத்தை 
அடையும் . இதனைத்தவிர பல வெண்பழுப்பு மடல்களைக் கொண்ட 


- 


தவளை 


51 


கணையம் டியோடினத்தை யொட்டிக் காணப்படும் . கல்லீரலில் 
இருந்து வெளிவரும் பித்தநாளம் கணையத்தின் மத்தியில் காணப் 
படுகின்றது . கணைய நாளங்கள் பித்தநாளத்துடன் இணைந்து ஒரு 


2 


2 


8 


O 


- 3 


5 


படம் 43 . 


தவளை : சீரணச் சுரப்பிகள் 
1. கல்லீரல் குழாய்கள் ; 2. கல்லீரல் மடல் ; 3. கணையம் ; 4. இரைப்பை ; 
5. பைலோரிஸ் ; 6. டியோடினம் ; 7. சிறுகுடல் ; 8. பித்த நீர்ப்பை ; 

9. பித்த நீர்ப்பைக் குழாய் ; 10. பித்த நீர்க் குழாய் . 


பொதுக் குழலாகும் . இப்பொதுக்குழல் கணைய பித்த கலப்புநீரை 
டியோடினத்திற்கு எடுத்துச் செல்கின்றது . இச் சுரப்பிகளைத்தவிர 
வேறு பல சுரப்பிகள் இரைப்பையிலும் , சிறுகுடலிலும் அமைந் 
துள்ளன . 


திசு அமைப்பு : - பொதுவாக உணவுப் பாதையின் சுவரானது 
நான்கு படலங்களைப் பெற்றிருக்கும் . வெளியிலிருந்து உட்புறமாக 
முறையே 


1 . 


உடற்குழிச் சவ்வாலான புற உறை ( visceral peritoneum ) 
அல்லது சிரோஸா ( serosa ) , 


2. வரியற்ற நீள் தசை , வளை தசைகளைக் கொண்ட தசை 

அடுக்கு ( longitudinal and circular muscle layer ) அல்லது 
மஸ்குலாரிஸ் ( muscularis ), 


52 


இருவாழ்விகள் 


3. குருதி , நிணநீர் நாளங்களையும் , நரம்புகளையும் கொண்ட 

இணைப்புத் திசுவாலான கீழ்ச்சிலேட்டும் அடுக்கு ( sub 

mucosa ) , 
4 . உணவுப் பாதையின் அக உறையாக அமையும் சிலேட்டும 

அல்லது கோழை அடுக்கு ( mucosa ) முதலியன காணப் 
படும் . 


உணவுக்குழல் ( oesophagus ) மேற்கூறிய பொதுவான திசு 
கட்டமைப்பைப் பெற்றிருப்பினும் சில அடுக்குகள் இதில் காணப் 
படுவதில்லை . இது உடற்குழிக்கு வெளியே இருப்பதால் சிரோசா 
கிடையாது . இதன் தசை அடுக்கில் வரித்தசையும் , வரியற்ற 
தசையும் உண்டு . சிலேட்டுமப் படலத்தில் அடுக்கு எபிதீலியல் 
( stratified epithelium ) திசுவைக் காணலாம் கோழையைச் சுரக்கும் 
கோழைச் சுரப்பிகள் பல இப்படலத்தில் இடம் பெற்றிருக்கின்றன . 

இரைப்பையில் மேற்குறித்த நான்கு படலங்களும் நன்கு 
வளர்ச்சியுற்றிருக்கும் . கீழ்ச் சிலேட்டும் அடுக்கிற்கு உட்புறமாக 
ஒரு மெல்லிய அடுக்காக மஸ்குலாரிஸ் மியுகோஸா ( muscularis 
mucosa ) அமைந்திருக்கும் . இது ஈரடுக்குச் செல்களை உடையது . 
வெளியடுக்கு நீள் தசை நார்களையும் , உள்ளடுக்கு வளைத் தசை 
நார்களையும் கொண்டுள்ளன. கோழை அடுக்கானது பல மடிப்பு 
களைப் பெற்றிருக்கும் . பல செல் அடுக்குகளை உடைய கோழை 
அடுக்கு அனேக இடங்களில் உள் அழுந்தி ( invagination ) இருக்கும் . 
இதில் இரைப்பைச் சுரப்பிகள் ( gastric glands ) பதிந்துள்ளன . 
குழல் வடிவுள்ள இந்த இரைப்பைச் சுரப்பிகள் இரைப்பை நீரை 
( gastric juice ) சுரக்கின்றன . இச் சுரப்பிகளின் வெளிப் புழைகள் 
சிலேட்டும் அடுக்கின் பரப்பில் அமைந்துள்ளன . 


தவளையின் சிறுகுடலில் தசையடுக்கு ( muscular layer ) மெலிந் 
திருக்கும் . மஸ்குலாரிஸ் மியுகோஸா ஓர் அடுக்கு உடையது . 
சிலேட்டுமப் படலம் ஓரடுக்கு தூணமைப்பு எபிதீலியல் செல்க 
ளாலாகி நீள் மடிப்புகளை உடையது . முன் சிறுகுடல் ( duodenum ) 
இவ்வகையில் அமைந்திருந்தாலும் சிலேட்டுமப் படலம் ( mucosa ) 
நீள் மடிப்புகளில் பல குறுக்கு மடிப்புகளை ( transverse folds ) 
உடையது . ஆகையினால் இதன் குறுக்கு வெட்டுத் தோற்றத்தில் 
புலப்படும் விரல் போன்ற நீட்சிகள் ஒழுங்கற்று கிளைகளை உடை 
யதைப் போன்று தோற்றமளிக்கும் . நேர்குடலில் காணப்படும் 
மெல்லிய தசையடுக்கில் வரித்தசைகள் மிகுந்திருக்கும் 
சிலேட்டுமப் படலமும் நீள் மடிப்புகளை உடையது . 


இதன் 


* . 


கல்லீரலில் காணப்படும் ஒவ்வொரு மடலும் பல சிறு மடல் 
களின் கூட்டமைப்பினால் ஆனது . ச்சிறு மடல்கள் 

கன சதுர 


தவளை 


53 


SATULA 


| 


hili 


- 5 


-6 


படம் 44 . 
தவளை : சிறுகுடல் - குறுக்கு வெட்டுத் தோற்றம் . 
1 , சுரப்பி செல் ; 

2. சிலேட்டும அடுக்கு ; 3. மஸ்குலாரிஸ் மியுகோஸா ; 
4. சிரோஸா ; 5. கீழ்ச் சிலேட்டும அடுக்கு ; 6. தசை அடுக்கு : 

7. குருதிக் குழாய் . 


படம் +5 . 


தவளை : டியோடினம் - குறுக்கு 

வெட்டுத் தோற்றம் . 
1. சிலேட்டும் அடுக்கு ; 
2. குருதிக் குழாய் ; 
3. கீழ்ச் சிலேட்டும் அடுக்கு ; 
4. வளைத்தசை அடுக்கு ; 
5. நீள் தசை அடுக்கு ; 
6. சிரோளா . 


2 . 


GO 


44 


5 


6 


54 


இருவாழ்விகள் 


3 . 


காண 


கின்றன . 


யூரியா 


வடிவ ( cubical ) அல்லது பல பக்கங்களுடைய கனவடிவ ( polyhedral ) 
செல்களால் அமைக்கப்பட்டிருக்கும் . ஒவ்வொரு செல்லும் ஒரு 
பெரிய உட்கருவையும் , துகள் 
கள் நிறைந்த சைட்டோ பிளா 
சத்தையும் பெற்றிருக்கும் . சிறு 
மடல்களிடையே ( lobules ) 
இடை வெளிகளில் இணைத்திசு , 
கல்லீரல் நாளம் , குருதி உள் 
வெளி ( blood sinust s ) , தந்துகி 
கள் முதலியவற்றைக் 
லாம் . உயிரியின் உடலில் காணப் 

2 
படும் அதிகப்படியான சர்க் 

6 
கரையை ( glucose) கல்லீரல் 
செல்கள் கிளைக்கோஜன் என்ற 
பொருளாகச் சேமித்து வைக் 

3 
ஒரு சில செல்களில் 
கழிவுப் பொருளான 
( urea ) மஞ்சள் நிறத் துகள்க 

5 
ளாகக் காணப்படும் . 

2 
கணையமானது 

ஒரு செரி 

4 
வற்ற 

T 
பரவலான ( diffuse ) 
சுரப்பியாகும் . இது பல கிளைக் 

46 . 
குழாய்களால் ஆனது . 

தவளே : கல்லீரல் - குறுக்கு வெட்டு 
குழாய்களின் முனை 

தோற்றம் 
உட்குழியுடைய கண்ணறைகள் 1. கல்லீரல் தந்துகி ; 2. கல்வியல் 
நிறைந்த சிறுமடல்களாக முடி செல்கள் ; 3. குருதி உள் வெளி ; 
யும் . இக்குழாயிலும் அதைச் 4. குருதித் தந்துகி ; 5. பித்தநீர்க் 
சார்ந்த கண்ணறைகளிலும் 

குழாய் ; 6. பித்தநீர் துண் குராய் . 
(( alueoli ) உள்வெளி ( lumen ) 
இருக்கும் . இவற்றின் அக உறை தூணமைப்பு ( columnar ) அல்லது 
கனசதுரவடிவ எபிதீலியல் செல்களால் ஆனவை .. கணைய செல் 
களில் பெரிய உட்கருவையும் , துகள்களற்ற சைட்டோபிளாசத்தை 
யும் காணலாம் . கணைய சிறு மடல்களிடைப் பகுதியில் குருதியும் , 
நிணநீரும் நிறைந்த இணைத்திசு இருக்கும் . இது சுரக்கும் கணைய 
நீர் புரதம் , கார்போ - ஹைடிரேட்டு , கொழுப்பு முதலியவற்றை 
சீரணிக்கும் நொதிகளைக் கொண்டது . 


படம் 


இக் 


விரிந்து , 


கணையத்தில் ஒழுங்கற்ற , வளிர் நிறமுடைய செல்கள் 
ஒன் றிணைந்து திட்டுத்திட்டாக அமைந்திருக்கும் . இவை லாங்கர் 
கானின் திட்டுக்கள் ( islets of langer hans ) எனப்படும் . இவை 


தவளை 


55 


நாளமில்லாச் சுரப்பி வகையைச் சார்ந்தவை . வை சுரக்கும் 
ஊக்கி நீர் இன்சுலின் ( insulin ) எனப்படும் . இன்சுலின் உயிரியின் 


IRATAGA 


5 


2 


3 


O. 


படம் 47 . 
தவளை : 

கணையம் - குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. லாங்கர் வஹானின் திட்டுகள் ; 2. சிறு மடல்கள் ; 3. உள் வெளி ; 

+ , குருதித் தந்துகி ; 5. சுரப்புச் செல்கள் . 


உடலில் அதிகப்படியாக இருக்கும் கார்போஹைடிரேட்டுகளைக் 
கல்லீரலிலும் , தசைகளிலும் 

சேமித்து 

வைக்க ஊக்கியாக 
செயல்படுகின்றது . 


1 


ஆகும் . 


ரைன் 


ஊட்டம் ( Nutrition ) : - தவளை ஓர் gol 9 , 600 of ( carnivore ) 
இது இரை பிடிக்கும் 

விதம் 

குறிப்பிடத்தக்கது . 
இரையைப் பிடிக்கத் தவளை அதனருகில் சென்று , ஒட்டும் தன்மை 
யுடைய நீண்ட நாக்கைத் துரிதமாக வெளி நீட்டும் . இரையானது 
நாவில் ஒட்டியவுடன் மிக விரைவாக நாக்கை வாயினுள் இழுத்து 
விடும் . வாய்க்குழியிலிருக்கும் மேல் தாடைப் பற்களும் , வோம 

பற்களும் இரையைத் தப்பிச் செல்லாமல் தடுத்து விடு 
கின்றன . இப்பற்கள் உணவை அரைக்கப் பயனுறுவதில்லை . பிறகு 
இரை 

தன்னிச்சைத் 5 OFWOT 4 SOTITU ( peristaltic movement ) 
உள்வாயிலிருந்து இரைப்பைக்கு நகர்த்திச் செல்லப்படும் . இரைப் 
பைச் சுரப்பிகள் இரைப்பை நீரைச் சுரக்கின்றன . இதில் நீர்த்த 
ஹைடிரோ குளோரிக் அமிலமும் , பெப்ஸின் என்ற நொதியும் 
உள்ளன.. பெப்ஸின் புரதங்களைச் செரிக்கும் தன்மையது . 
புரதச் சீரணம் நடைபெற நிர்த்த அமிலம் தேவைப்படுகிறது . 


56 


இருவாழ்விகள் 


பெப்ஸின் புரதங்களைப் பெப்டோன்களாக மாற்றுகின்றது . 
இரைப்பையிலிருக்கும் உணவு , மடிப்புத் தசைகளால் , மேலும் , 
கீழுமாகப் புரட்டப்பட்டு கூழ் நிலையை 
யடையும் . பின்னர் இக்கூழ் நிலையிலுள்ள 
உணவு டியோடினத்தைச் சேரும் . உண 
வானது இரைப்பையில் சீரணம் அடை 
கின்ற தருவாயில் , அங்கிருக்கும் நீர்த்த 
அமிலம் செக்ரீட்டைன் ( secretine ) என்ற 
ஊக்கியை ( stimulants ) 

( stimulants ) இரைப்பையில் 
சுரக்கச் செய்கிறது . இச்செக்ரீட்டைன் 
குருதியுடன் கலந்து கல்லீரல் , கணையம் 
ஆகிய சீரணச் சுரப்பிகளையடைந்து சீரண 
நீரை சுரக்கச் செய்யும் . சீரணத்திற்குத் 
தேவைப்படாத காலங்களில் சுரக்கப்படும் 
பித்தநீரானது ( bile) பித்தநீர்ப் பையில் 

2 
( gall bladder ) சேமித்து வைக்கப்படும் . 
இவ்வாறு சேமிக்கப் பெற்ற பித்தநீரும் , 
கணையத்திலிருந்து நேரடியாகவரும் கணைய 
நீரும் டியோடினத்தை அடையும் . காரத் 
தன்மையுடைய பித்தநீர் உணவின் அமிலத் 
தன்மையை நடுநிலைப் படுத்தும் . மேலும் 
இது கணையநீர் நொதிகள் செயல்பட ஏது 

3 
வான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக் படம் 47. ( அ ) 
கின்றது . பித்தநீரானது உணவில் காணப் தவளை இரை பிடித்தல் , 
படும் கொழுப்புப் பொருள்களை சிறு சிறு 
துகள்களாகப் பகுத்துவிடும் . இச்செயலை எமல்சிபிகேஷன் அல்லது 
பசைக் குழைத்தல் ( emulcification ) என்பர் . கணையநீர் ட்ரிப்ஸின் , 
அமிலேஸ் , லைபேஸ் என்ற மூன்று நொதிகளை உடையது . ட்ரிப்ஸின் 
பெப்டோன்களை செரிக்கச் செய்கின்றது . அமிசிலேஸ் , கரி 
நீரகைகளை ( carbohydrates) ஒற்றைச் சர்க்கரையாக ( monosacc 
harides ) மாற்றுகிறது . லைபேஸ் பசைக்குழைந்த கொழுப்புகளை 
(emulsified fats ) கொழுப்பு அமிலங்கள் ஆகவும் , கிளிசராலாகவும் 
மாற்றுகிறது . குடல் செரி நீர்களிலிருக்கும் (intestinal juice ) 
நொதிகள் செரிக்காத உணவுகளைச் செரிக்கச் செய்யும் . 


குடலின் சிலேட்டும் அடுக்கு பல நீள்போக்கு மடிப்புகளை 
யுடையது (longitudinal folds ) . குறுக்கு வெட்டுத் தோற்றத்தில் , 
உயர் முதுகெலும்புகளில் காணப்படும் குடலுறிஞ்சிகளைப்போல் 
தோன்றினாலும் , இவை உண்மையான குடலுறிஞ்சிகள் ( villi ) 
அல்ல . உணவை உறிஞ்சும் பணியைச் சிலேட்டும் அடுக்கே மேற் 
கொள்கிறது . கீழ்ச் சிலேட்டும் அடுக்கிலிருக்கும் குருதியும் , நிண 


தவளை 


57 


நீரும் செரித்த உணவை உறிஞ்சி , உடலின் பல்வேறு பாகங் 
களுக்கும் எடுத்துச் செல்கின்றன . செரிக்காத உணவு மலக்குடலை 
யடைந்து அவ்வப்போது பொதுக் கழிவு அறைத் துளை வழியாக 
வெளியேற்றப்படும் . 


சுழற்சித் தொகுப்பு ( circulatory system ) : -- உயிரிகளின் உடலில் 
நடைபெறும் வளர்சிதை மாற்றங்கள் தங்கு தடையின்றி சீராக 
நடைபெற குருதித் தொகுப்பு மிகவும் இன்றியமையாதது . இது 
முக்கியமாகப் பொள்களை ஓரிடத்திலிருந்து உயிரியின் பல பகுதி 
களுக்கு எடுத்துச் செல்லும் ஊர்தியாகச் செயலாற்றுகின்றது . 
குருதி செய்யும் முக்கியப் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


அவைகளாவன : 


, 


1 . 


பிராணவாயுவை சுவாச உறுப்புகளிலிருந்து உடற்திசுக் 
களுக்கு எடுத்துச் செல்லுதல் ; 


2 . 


சுவாச 


உடற்திசுக்களிலிருக்கும் கரியமில வாயுவை 
உறுப்புகளுக்குக் கொண்டு போதல் ; 


3 . 


செரித்த 

உணவையும் , நீரையும் உணவுப் பாதை 
யிலிருந்து உடலின் பிற உறுப்புக்களுக்கு எடுத்துச் 
செல்லல் ; 


4 . 


5 . 


சேமித்து 

வைத்திருந்த உணவை தேவைக்கு ஏற்ப 
அளித்தல் ; 
உடலில் 

சேரும் கழிவுகளையும் , மிகுதியான உப்புக் 
களையும் கழிவு நீக்க உறுப்புக்களுக்கு எடுத்துச் செல்லல் ; 
உள்ளிடைச் சுரப்பிகள் ( endocrine glands ) சுரக்கும் 
ஹார்மோன்களை அவை செயலாற்றும் இடங்களுக்குக் 
கொண்டு செல்லல் ; 


6 . 


வெள்ளணுக்கள் மூலமாக நோய்கிருமிகளை அழித்தல் ; 


8 . 


சுரப்பிகளுக்குத் தேவையான ஊட்டப் பொருள்களை 
எடுத்துச் செல்லல் ஆகியனவாம் . 


தவளையின் குருதி , தெளிந்த , பாய்மமான பிளாஸ்மாவை 
உடையது . 

இப்பாய்மத்தில் குருதிச் செல்கள் ( corpuscles ) 
தனித்துக் காணப்படும் . பிளாஸ்மாவின் பெரும் 

பகுதி 
நீராலானது . இதில் சில குருதிப் புரதங்களும் ( blood proteins ) 
கரியச்சேர்க்கை உப்புக்களும் , கரியிலி உப்புக்களும் ( inorganic 
salts ) கரைந்த நிலையிலிருக்கும் . சோடியம் குளோரைடு 


58 


இருவாழ்விகள் 


உப்பு 0.65 விழுக்காடு குருதியில் கலந்துள்ளது . குருதிச் செல்களை 
மூவகைப் படுத்தலாம் . அவைகளாவன : 


1. சிவப்புக் குருதிச் செல்கள் அல்லது எரித்ரோசைட்கள் 
(( erythrocytes ) 


2. வெள்ளை குருதிச் செல்கள் அல்லது லியூகோசைட்கள் 
( leucocytes ) , 


3. குருதி நுண் தகடுகள் 

நுண் தகடுகள் அல்லது த்ராம்போசைட்கள் 
(thrombocytes ). சிவப்புக் குருதிச் செல்கள் தட்டையாக , 
முட்டைவடிவம் ( oval shaped ) கொண்டுள்ளன . இதன் மத்தியில் 
ஒரு உட்கரு ( nucleus ) இருக்கும் . சிவப்புக் குருதிச் செல்கள் 
ஹீமோகுளோபின் ( haemoglobin ) என்கிற சிவப்பு நிறமிகளைப் 
பெற்று இருப்பதால் இவை சிவப்பு நிறமாகத் தோன்றுகின்றன . 


ஹீமோகுளோபினில் ( hb ) இரும்புச் சத்தைக் கொண்ட 
ஹீமேடின் ( haematin ) என்னும் பொருளும் , குளோபின் ( lobin ) 
என்னும் புரதப் பொருளும் உள்ளன . ஹீமோகுளோபின் 
ஆக்ஸிஜனுடன் ( 02 ) எளிதில் இணையும் தன்மை உடையது . எங்கு 
ஆக்ஸிஜன் செரிவு அதிகமோ அங்கு அது ஆக்ஸிஜனுடன் 
இணைந்து ஆக்ஸிஹீமோ குளோபினாக ( oxyhaemoglobin ) மாறி 
விடும் . சுவாச உறுப்புகளில் பிரணவாயு செரிவு அதிகமிருக்கையில் 
அங்கு ஹீமோகுளோபின் ஆக்ஸிஜனுடன் இணைந்து ஆக்ஸிஹீமோ 
குளோபினாக ( hb 02 ) மாற்றமடையும் . 


hb + 02 - > hb02 . 


திசுக்களில் ஆக்ஸிஜன் செரிவு மிகவும் குறைவு . அங்கு 
ஆக்ஸிஹீமோகுளோபின் 

ஆக்ஸிஜனை எளிதில் வெளியிட்டு 
ஹீமோகுளோபினாக மாற்றமடையும் . 


hb 02 -- > hb + 02 


இம்மாற்றம் திசுக்களில் நடைபெற்று , திசுக்களுக்குத் தேவையான 
ஆக்ஸிஜனை பெறச் செய்கிறது . 

ஒரு கன மில்லிமீட்டர் குருதியில் கமார் நான்கு இலட்சம் 
சிவப்புக் குருதிச் செல்களிருக்கும் . சிவப்புக் குருதிச் செல்கள் 
ஏறக்குறைய 100 நாட்களே உயிர் வாழும் . இறந்த குருதிச் 
செல்கள் கல்லீரலுக்கும் 

( liver ) , மண்ணீரலுக்கும் ( spleen ) 
எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே இவைகளில் காணும் கூட்டுப் 
பொருள்கள் பிரித்தெடுக்கப் படுகின்றன . புதிய சிவப்புக் குருதிச் 


59 


தவளை 


செல்கள் தவளையின் மண்ணீரல் , எலும்பு மஜ்ஜை (bone narrow ) 
அல்லது நல்லி முதலியவைகளிலிருந்து உற்பத்தியாகின்றன . 


தவளையின் வெள்ளைக் குருதிச் செல்கள் நிறமற்று 
உட்கருவுடன் காணப்படும் . இவைகள் தன்னிச்சையாக அமீபா 
இயக்க முறையில் (( amoeboid movement) 

இடம் 

பெயரும் . 
ஏறக்குறைய 700 வெள்ளைச் செல்கள் ஒரு கனமில்லிமீட்டர் 


2 


3 


5 


6 


4 


படம் 48 . 


தவளே : குருதிச் செல்கள் . 


1. சிவப்புக் குருதிச் செல்கள் : 2. லிம்போசைட் ; 3. இயோசி 3 ) ஃபில் : 

4. பேசோஃபில் ; 5. நியூட்ரோஃபில் ; 6. குருதி நுண் தகடு . 


குருதியில் காணப்படும் . இவைகளை மானோசைட் ( monocyte ) , 
லிம்ஃபோசைட் ( lymphocyte ) , நியூட்ரோப்பில் ( neutrophil ), 
இயோசினோபில் ( eosinophil ), பேசோஃபில் ( basophil ) 
ஐவகையாகப் பிரிக்கலாம் . 


என 


இவை , 

, நோய்க்கிருமிகள் , தீங்கிழைக்கும் பாக்டீரியாக்கள் 
( bacteria ) முதலியன உடலினுள் சென்று ஊறு விளைவிக்காவண்ணம் 
பாதுகாக்கின்றன . வேற்றுக் கிருமிகள் உடலினுள் செல்கையில் 
அவற்றை குருதி வெள்ளைச் செல்கள் தாக்கி ( wbc ) உட்கவர்ந்து 
அழித்துவிடும் . இவ்வாறு மற்ற கிருமிகளை உட்கொண்டும் , 
அழிக்கும் தன்மையுடைய வெள்ளைக் 

செல்கள் 


60 


இருவாழ்விகள் 


ஃபேகோசைட்கள் ( phagocytes ) எனப்படும் . மேலும் சிதைந்த 
திசுக்களை அகற்றவும் பயனுறுகின்றன . ( தலைபிரட்டை- tadpole ) 
தவளையாக உருமாறுகையில் அதன் நசித்த வாலிலிருக்கும் 
எலும்பு தசைத் திசுக்களை அகற்றி உட்கிரகிக்க மிகவும் உதவு 


கின்றன . 


குருதி உறைதல் நடைபெற குருதி நுண்தகடுகள் ( blood 
platelets ) முக்கிய காரணிகளாக அமைகின்றன . குருதி உறைய 
தூண்டு கோலாக அமையும் த்ராம்போகைனேஸ் (thromb kinase ) 
எனும் நொதியை ( enz | ine ) இவை உற்பத்தி செய்வதால் 
த்ராம்போஸைட்கள் ( thrombocyies ) என்று கூறப்படலாயின. 


இருதயம் , தமனி அல்லது நாடி , சிரை அல்லது நாளம் , 
தந்துகிகள் முதலியன குருதிச் சுழற்சித் தொகுப்பின் முக்கிய 
உறுப்புகளாகும் . குருதியானது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு 
இருதயத்தால் அழுத்திச் செலுத்தப்படுகிறது . மூல அடித்தமனி 
( truncus arteriosus ) இருதயத்தில் இருக்கும் செங்குருதியை 
( பிராணவாயு நிறைந்த குருதி , செங்குருதி ( arterial blood or 


2 


3 


படம் 49 . 


தவளை : குருதிக் குழாய்கள் 
அ - தமனி; ஆ - சிரை ; 

1. ! [ உறை ; 

2. நடு உறை ; 3. அக உறை . 
oxygenated blood ) உடல் உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்லும் . 
இவைகள் கிளைகளாகப் பிரிந்து இறுதியில் தந்துகிகளாக முடியும் . 
இத் தந்துகிகள் திசுக்களில் பரவலாக விரிந்து காணப்படும் . 
இவைகளின் சுவர் மிக மெல்லியது . தந்துகிகள் அனைத்தும் ஒன்று 
கூடி சிரையினைத் தோற்றுவிக்கும் . சிரைகள் உடலின் பல பகுதி 
களிலிருக்கும் கருங்குருதியை ( கரியமில வாயு நிறைந்த குருதி , 
கருங்குருதி-- venous blood or deoxygenated blood ) இருதயத்திற்கு 
எடுத்துச் செல்லுகின்றன .. 


தவளை 


61 


தமனியின் சுவரானது புறஉறை , நடுஉறை , அகஉறை என்ற 
மூன்று உறைகளாலானது . அகஉறையானது ( tunica intima ) 
தட்டையான எண்டோதீலியல் செல்களாலும் , 

இசிவுச் 
சவ்வாலும் ( elastic membrane ) ஆக்கப்பெற்றது . அகஉறைக்கு 
வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் தடித்த நடுஉறை ( tunica media ) 
வரியற்ற 

தசையையும் , இசிவு இணைத்திசுவையும் ( elastic 
connective muscle ) உடையது . வரியற்ற தசை ( unstriped muscle ) 
வளைய வடிவில் அமைந்திருக்கும் . பருமன் மிகுந்த புறஉறை 
யானது ( tunica extcrna ) பல கொலாஜன் நார்கள் ( collagen fibres ) 
நிறைந்த இணைத்திசுவாலானது . தமனியின் உள்வெளி சிறியதாக 
இருக்கும் . 


தமனிகள் கிளைகளாகப் பிரிந்து 

நுண் தமனிகளாகிப் 
( arterisles ), பின்னர் தந்துகிகளில் முடிவுறும் . இந்த தந்துகிகள் 
ஒரு 

செல் அடுக்காலான மெல்லிய சுவரைக் கொண்டவை . 


2 


படம் 50 . 


தவளை : 


குருதித் தந்துகிகளின் வலையமைப்பு , 


1. நுண் தமனி ; 2. தந்துகிகள் ; 3. நுண்சிரை . 


ச்செல் அடுக்கை எண்டோதீலியம் ( endothelium ) என்பர் . 
தந்துகிகளின் மெல்லிய சுவர் வழியாக உணவு , வாயுமாற்றங்கள் , 
கழிவு நீக்கம் முதலியன எளிதில் நடைபெறும் . 


தந்துகிகளின் முடிவிலிருந்து ஒரே தொடர்ச்சியாக நுண் 
சிரைகள் திசுக்களில் உருவாகின்றன . இவை இணைந்து சிரையாக 
மாறுகின்றன . இச்சிரையின் சுவரானது , தமனியின் சுவரைப் 
போலவே மூன்று உறைகளால் ஆனது . சிரையின் சுவர் மெலிந்து 
காணப்படும் . ஆகையால் இதன் உள்வெளி அகன்றிருக்கும் . 
சிரையின் நடுஉறை , புறஉறை ஆகிய இரண்டும் 
உறைகளைப் போல் தடித்திராது . தமனியின் புறஉறையிலிருக்கும் 


தமனியின் 


62 


இருவாழ்விகள் 


இகாலாஜன் 

நார்கள் மட்டும் சிரைகளின் 

புறஉறையால் 
அதிகமாகத் தென்படும் . இணையுறுப்புகளில் இருக்கும் சிரைகளில் 


- 


படம் 51 . 
தவளை : சிரையிலிருக்கும் பிறை கபாடங்கள் எவ்வாறு குருதி பின்னோக்கி 

ஓடுவதைத் தடுக்கின்றன என்பதை விளக்குகிறது . 
பிறைச் சந்திர வால்வுகள் ( semilunar valves ) அல்லது பிறைக்க 
பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் . இவ்வமைப்பினால் குருதி ஒரே 
சையில் செல்ல முடிகின்றது . 


தவளையின் வாழ்க்கை வரலாற்றில் முதல் படியில் அமைந்த 
தலைப்பிரட்டை சிறிது காலம் புறச் செவுள்களாலும் ( exteinal 
gills ) , பின்னர் அகச் செவுள்களாலும் (internal gills ) சுவாசிக்கும் . 
வளர்ச்சியுற்ற முதிர்ந்த தலைப்பிரட்டையானது , அகச் செவுள்கள் , 
நுரையீரல்கள் ஆகிய இரு சுவாச உறுப்புக்களையும் பயன்படுத்திக் 
கொள்கிறது . இவ்விதம் தவளை அது வாழும் சூழ்நிலைகளுக்கேற்ப 
சுவாச உறுப்புகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது , 
இதன் குருதி மண்டலத்திலும் சில மாற்றங்கள் தோன்றுகின்றன . 

இளம் தலைப்பிரட்டை புறச்செவுள்களால் சுவாசிக்கையில் , 
குருதியானது மூன்றாவது , நானாவது , ஐந்தாவது தமனி வளைவுக் 
குழல்கள் ( aortic arches ) வழியாகப் புறச் செவுள்களை அடை 
கின்றது . ஆனால் தலைப்பிரட்டை அகச் செவுள்களை சுவாச 
உறுப்பாகப் பயன்படுத்தும் பொழுது கடைசி நான்கு இணை தமனி 
வளைவுக் குழல்கள் ( மூன்றிலிருந்து ஆறுவரை ) குருதியை எடுத்துச் 
செல்கின்றன . இந்நிலையில் தலைப்பிரட்டையின் தமனி வளைவுக் 
குழலமைப்பு 

மீனில் உள்ள தமனி வளைவுக் குழலமைப்டை 
ஒத்திருக்கும் . 

வளர்ச்சியுற்ற தலைப்பிரட்டை அகச்செவுள் 


தவளை 


களாலும் , நுரையீரல்களாலும் சுவாசிக்க முயலுகையில் ஆறாவது 
தமனி வளைவு வெளிச்செல் குழலினின்று ( sixth afferent aortic arch ) 
நுரையீரல் தமனி ( pulmonary arterv ) தோன்றுகின்றது . இது 
வரை ஒரு அறையைக் கொண்டிருந்த ஆரிக்கிள் இடது , வலது 
என இரண்டு அறைகளாகப் பிரிக்கப்படும் . இடது 

ஆரிக்கிள் 
நுரையீரலிலிருந்து வரும் ஆக்ஸிஜன் மிகுந்த குருதியை நுரையீரல் 
சிரை வழியாகப் பெறும் . நுரையீரல்கள் முழுவளர்ச்சியடைந்த 
வுடன் செவுள்கள் பயனற்றுவிடும் . அச்சமயம் செவுள்களுக்குச் 
செல்லும் தந்துகிகள் மறைந்து தமனி வளை குழல்கள் நேரடியாக 


2 


ச 


3 


DD 


- 


படம் 52 . 


நவளை : 


உருமாற்றத்தின் போது தமனி வளைகுழலில் நிகழும் மாற்றங்கள் 


அ - புறச் செவுள்கள் நிலை ; ஆ - அகச் செவுள்கள் நிலை ; 

இ - நுரையீரல் சுவாச நிலை . 


1 . உள்கரோடிட் தமனி ; 2. வெளிகரோடிட். தமனி ; 3. கரோடிட் வளைகு . 

4. சிஸ்டமிக் வளைகுழல் ; 5 , நுரையீரல் தோல் தமனி வளைகுழல் . 


முதுகுப் பெருந் தமனியுடன் ( dorsal aorta ) தொடர்புறும் 
இந்நிலையில் முதிர்ந்த தவளையில் மூன்று இணை தமனி வளைகுழல்கள் 
காணப்படும் . தலைப்பிரட்டையின் முதல் இணை தமனி வளைகுழல் 
கரோடிட் வளைகுழலாகிறது ( carotid arch ) அதன் இரண்டாவது 
இணை தமனி வளைகுழல் , தவளையின் சிஸ்டமிக் வளை குழலாக 
( systemic arch ) மாற்றமுறும் . இதையடுத்திருக்கும் மூன்றாவது 
இணைத்தமனி வளைகுழல் மறைந்துவிடும் . தலைபிரட்டையின் 
வளைகுழலானது நுரையீரல் -- தோல் 

S !! 


கடைச 


தமனி 


64 


இருவாழ்விகள் 


வளை 


குழலாக (( pulmo cutaneous arch ) மாற்றமடையும் . 
இவ்வாறாகத் தவளையில் மூன்று இணை தமனி வளைகுழல்கள் 
தோன்றுகின்றன . 


இருதயம் 


( Heart ) 


இருதயத் தசையாலான இருதயம் முக்கோண வடிவம் 
உடையது . கருஞ்சிவப்பு நிறமுடைய இது உடற்குழியின் முன் 
பகுதியில் அமைந்துள்ளது . தவளையின் இருதயம் இரு சுவர் 
களுடைய இருதய உறையால் ( pericardium ) சூழப்பட்டிருக்கு 
இருதய உறையின் உட்சுவர் இருதயத்துடன் ஒட்டிக்காணப்படும் . 
இரு சுவர்களுக்கிடையே உள்ள இடைவெளி இருதய உறைக்குழி 
( pericardial space ) எனப்படும் . இக்குழியிலிருக்கும் பாய்மம் 
இருதயச்சூழ் பாய்மம் ( peri cardial fluid ) எனப்படும் . இப் 
பாய்மம் , இருதயம் இயங்குகையில் அதற்கு அதிர்ச்சி நேரா 
வண்ணம் தாங்கிக்கொள்ள உதவுகின்றது . 


4 


தவளையின் இருதயம் 
இரண்டு மேலறைகள் அல் 
லது ஆரிக்கிள்களையும் ( auri 

5 
cles ) , ஒரு கீழறை அல்லது 
வெண்டிரிக்கிளையும் ( ventri 
cle ) உடையது . இருதயம் 
அதன் வயிற்றுப் பக்கத்தில் 
( ventral side ) ஒரு மூலத்தமனி 
அல்லது அடிக்குழைத் தமனி 
யையும் ( truncus arteriosus ) , 
முதுகுப் பக்கத்தில் ( dorsal 
side ) முக்கோண வடிவி 

3 
லுள்ள சைனஸ் - வினோசஸை 
யும் ( sinus vinosus ) கொண் 
டிருக்கும் . 

6 
இருதயத்தின் மேலறை 

படம் 53 . 
கள் ஆரிக்கிள்கள் எனப்படும் . தவளை : இருதயம் - கீழ்த்தோற்றம் 
இவை மெல்லிய தசைச் சுவ 1. வலது ஆரிக்கிள் ; 2. இடது ஆரிக்கிள் ; 
ரைக் கொண்டுள்ளன . வலது 

3. வெண்ட்ரிக்கிள் ; 4. அடிக்குழைத் 
ஆரிக்கிள் இடது ஆரிக்கிளை தமனி ; 5. முன் பெருஞ்சிரை ; 
விடப் பெரியது . வலது ஆரிக் 

6. கீழ்ப்பெருஞ் சிரை . 
கிளை , இடது ஆரிக்கிளிலிருந்து ஆரிக்கிள் இடைச் சுவர் ( inter 
Auricular scpium ) பிரிக்கின்றது . வலது ஆரிக்கிளில் சினு ஆரிக்குலர் 


தவளை 


65 


துளை ( sinuauricular aperture ) உள்ளது . இடது ஆரிக்கிளில் பொது 


2 


படம் 54 . 


தவளை : இருதயம் - மேல் தோற்றம் 


1. அடிக் குழைத் தமனியின் இடது கிளை ; 2. அடிக் குழைத் தமனியின் வலது 
கிளை : 3. முன் பெருஞ் சிரை ; 4. நுரையீரல் சிரை ; 5. சைனஸ் வினோசஸ் ; 

6. கீழ்ப் பெருஞ் சிரை . 


நுரையீரல் சிரைத்துளை ( opening of the common pulmonary vein ) 


உள்ளது . 


வெண்டிரிக்கிள் இருதயத்தின் கீழ் அறையாகும் . அதன் 
தடித்த தசைச் சுவர்கள் சுருங்கி , விரிந்து , குருதியை உடலின் பல 
பகுதிகளுக்கு அழுத்திச் செலுத்தும் வகையில் உள்ளது . இரு 
ஆரிக்கிள்களும் , கீழிருக்கும் வெண்டிரிக்கிளுடன் ஆரிக்குலோ 
வெண்ட்ரிக்குலர் துளை மூலம் தொடர்பு கொண்டுள்ளன ( auri 
culo ventricular aperture) . இத்துளையில் ஆரிக்குலோ 
வெண்ட்ரிக்குலர் வால்வு ( auriculo ventricular valve ) உள்ளது . 
இவ்வால்வானது இருதயத் தசை நாண்களால் ( chordae ten linae ) 
இருதயத் தசைச் சுவற்றுடன் பிணைக்கப் பட்டிருக்கின்றது . இந்த 
வால்வு , குருதியை ஆரிக்கிள்களிலிருந்து வெண்டிரிக்கிள்களுக்குச் 
செல்வதற்கு 

மட்டுமே அனுமதிக்கும் . வெண்ட்ரிக்கிளின் 
உட்தசைச் சுவரானது பஞ்சமைப்புடையதாய் பல நீட்சிகளைப் 
பெற்றிருக்கும் . இந்நீட்சிகளுக்குப் பாப்பில்லரி தசைகள் அல்லது 
மஸ்குலர் பாப்பில்லரி ( m iscular pappillaris ) என்று பெயர் . 


65 


இருவாழ்விகள் 


சைனஸ் வினோசஸ் முக்கோணவடிவமுடையது . இருதயத்தின் 
மேல் பகுதியில் அமைந்திருக்கும் மெல்லிய சுவரால் ஆனது . இது 
கருங்குருதியால் ( பிராணவாயு அற்ற குருதியால் ) நிரப்பப் 
பெற்றிருக்கும் . இதன் முன்முனையில் வலது , இடது முன் பெருஞ் 


15 


21 


14 


3 


12 


4 


ப 


10 


91 


7 


படம் 55 . 


தவளை ; இருதயத்தின் உள்ளமைப்பு 


1. அடிக் குழைத் தமனியின் இடது கிளை ; 2. இடது ஆரிக்கிள் ; 3. பொது 
நுரையீரல் சிரைத் துளை ; 4. சினு ஆரிக்குலர் துளை ; 5. ஆரிக்கிள் இடைச் 
சுவர் : 6. ஆரிக்குலோ வெண்ட்ரிக்குலர் வால்வு ; 7. தசை நாண்கள் ; 
8. வெண்ட்ரிக்கிள் : 9. பிறைக் கபாடம் ; 10. கோனஸ் ஆர்ட்டீரி 
யோசஸ் : 11. சுருள் : வால்வு ; 12. அடிக் குழைத் தமனி ; 
13. வலது ஆரிக்கிள் , 14. பல்பஸ் ஆர்ட்டீரியோசஸ் 

15. அடிக்குழைத் தமனியின் வலது கிளை . 


சிரைகளும் ( pre caval veins ) , கீழ்முனையில் கீழ்ப்பெருஞ்சிரையும் 
( post caval vein ) இணைந்துள்ளன . இதிலிருக்கும் கருங்குருதி சினு 
ஆரிக்குலர் துளை வழியாக வலது ஆரிக்கிளை அடையுமே தவிர 
திரும்பவும் சைனஸ்வினோசஸினுள் நுழைய முடியாது . 


அடிக் குழைத்தமனி அல்லது மூலத்தமனி என்று கூறப்படும் 
ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் ( truncus arteriosus ) இருதயத்தின் கீழ்ப் 
பகுதியில் பொருந்தியுள்ளது . இது வெண்ட்ரிக்கிளின் வலது 
முனையில் தோன்றி ஆரிக்கிள்களுக்குக் குறுக்காகச் செல்லும் . இது 
குழாயைப் போன்ற அமைப்பையுடையது . இது 

உடலின் 
பல்வேறு பகுதிகளுக்குக் குருதியை இருதயத்திலிருந்து எடுத்துச் 
செல்கின்றது . இதன் ஆரம்ப நீண்ட பகுதி கோனஸ் ஆர்ட்டிரி 
யோசஸ் ( conus arteriosus ) அல்லது பைலாஞ்சியம் { pylangium ) 


67 


தவளை 


என்றும் , அதைத் தொடர்ந்து விட்டத்தில் மாறுபாடு அடையாத 
குட்டையான பகுதி பல்பஸ்தமனி அல்லது பல்பஸ் ஆர்ட்டீரி 
யோசஸ் ( bulpus arteriosus ) அல்லது சினாஞ்சியம் ( synangium ) 
என்றும் அழைக்கப்படுகின்றது . மூலத்தமனி வெண்ட்ரிக்கிளி 
லிருந்து தோன்றுமிடத்தில் , பிறைவால்வு அல்லது பிறைக் 
கபாடங்கள் ( semilunar valves ) உண்டு . இவற்றின் குழிந்த 
பகுதிகள் தமனியை நோக்கியும் , குவிந்த பகுதிகள் 
வெண்ட்ரிக்கிளை நோக்கியும் அமைந்துள்ளன . இவ்வால்வு 
அமைப்புகள் குருதி கீழ்நோக்கி வெண்ட்ரிக்கிளுக்குச் செல்வதைத் 
தடுத்து , மூலத்தமனியை நோக்கிச் செலுத்துவதற்குப் பயன்படு 
கின்றன . மூலத்தமனியின் உட்புறம் ஒரு நீண்ட சுருள் வால்வு 
( spiral valve ) உள்ளது . இதன் ஒரு விளிம்பு தமனியுடன் 
இணைந்தும் , பிரிதொன்று இணையாமலும் அமைந்துள்ளன . 


மூலத்தமனியின் முற்பகுதி வலது , இடது கிளைகளாகப் 
பிரிந்துள்ளது . ஒவ்வொரு கிளையும் மூன்று வளைவுகளை ( arches ) 
அல்லது அடித்தமனி வளைவுகளைக் கொண்டது . அவைகளாவன : 

1. கரோடிட் வளைவு ( carotid arch ) , 2. சிஸ்டமிக் வளைவு 
( systemic arch ) , 3 . நுரையீரல் தோல் வளைவு ( pulmo cutaneous 
arch ) . 


இருதயம் செயலாற்றும் முறை : இருதயம் சீரான முறையில் 
சுருங்கி , விரிந்து செயல்படுகின்றது . ஒரு இருதய அறை சுருங்கிய 
நிலையில் ( svstole ) . மற்றவைகள் தளர்ந்தும் அல்லது விரிந்தும் 
( diastole ) இருக்கும் . இவ்வாறு இருதயம் காலவரைக்குப்பட்டு 
சீராகச் சுருங்கி விரிவதை இருதயத்துடிப்பு என்கிறோம் . சைனஸ் 
வினோசஸ் முதலில் சுருங்கும் ; அதையடுத்து முறையே ஆரிக்கிள் , 
வெண்ட்ரிக்கிள் , மூலத்தமனி முதலியன சுருங்கி விரிந்து குருதி 
யோட்டம் தொடர்ந்து நடைபெறச் செய்கின்றன . 


இரு மேல் பெருஞ்சிரைகளும் , ஒரு கீழ்ப்பெருஞ்சிரையும் 
உடலின் பகுதிகளிலிருக்கும் கருங்குருதியை 

சைனஸ் 
வினோசஸிற்கு எடுத்துச் செல்கின்றன . சைனஸ்வினோசஸ் சுருங்கித் 
தன்னுள் இருக்கும் குருதியை ( கரியமில வாயு உடைய ) , சினு 
ஆரிக்குலார் புழைமூலம் வலது ஆரிக்கிளுக்குள் செலுத்தும் . 
இதனை அடைந்த குருதி சைனஸ் வினோசசை அடையாமல் தடுக்க 
சினு ஆரிக்குலர் புழை உள்ளது . அதே நேரத்தில் வலது , இடது 
நுரையீரல் சிரைகள் நுரையீரல்களிலிருந்து செங்குருதியை 
இருதயத்தை 

நோக்கி எடுத்து வருகின்றன . 
-ஆரிக்கிளை அடையுமுன் ஒன்றிணைந்து , ஒரு பொது நுரையீரல் 
சிரையாகும் . இச்சிரை இடது ஆரிக்கிளை பிராணவாயு நிறைந்த 


வை 


68 


இருவாழ்விகள் 


குருதியால் நிரப்பும் . குருதியானது தொடர்ந்து வந்து கொண் 
டிருப்பதால் , குருதி எதிர்த்திசையில் செல்லும் வாய்ப்பை இழந்து 
விடுகிறது . சைனஸ்வினோசஸ் சுருங்கியதை தெடர்ந்து இரு 
ஆரிக்கிள்களும் ஒரே நேரத்தில் சுருங்குகின்றன . அந்நிலையில் 
மற்ற அறைகள் யாவும் விரிவுற்ற நிலையிலுள்ளன . இவ்வாறு 
ஆரிக்கிள்கள் சுருங்கித் தங்களுக்குள்ளிருக்கும் குருதிபை, 
ஆரிக்குலோ வெண்ட்ரிக்குலார் துளை வழியாக வெண்ட்ரிக்கிளுக்குள் 
செலுத்துகின்றன . வலது ஆரிக்கிளிலிருந்து வந்த கருங்குருதியும் , 
இடது ஆரிக்கிளிலிருந்து வந்த பிராணவாயு உடைய ( oxygenated ) 
குருதியும் வெண்ட்ரிக்கிளின் வலது , இடது பாகங்களை அடையும் . 
வெண்ட்ரிக்கிளின் சுவர் பஞ்சமைத்திசுக்களைப் பெற்றிருப்ப 
தாலும் , இவ்வறையை அடைந்த குருதி மிகவிரைவாக மூலத் 
தமனியில் செலுத்தப் படுவதாலும் , கருங்குருதி செங்குருதி ஆகிய 
இரு வகைப்பட்ட குருதிகளும் வெண்ட்ரிக்கிளில் முழுமையாகக் 
கலப்பதில்லை . இந்நிலையில் வெண்ட்ரிக்கிள் மூவகைக் குருதிகள் 
இருப்பதாகக் கருதப் படுகின்றது . அவைகளாவன : 


1 . வலது பக்கத்தில் கருங்குருதி ( de oxigenated blood ) , 
2. இடது பக்கத்தில் செங்குருதி ( oxygenatedblood ) , 
3. நடுப் பகுதியில் 

கலப்புக்குருதி ( mixed blood ) 
என்பனவாம் . 


ஆரிக்கிள்கள் சுகுங்கிய பின் வெண்ட்ரிக்கிள் சுருங்கித் தன்னுள் 
இருக்கும் மூன்று விதக் குருதிகளை மூலத்தமனிக்குள் செலுத்தும் . 
வலது பக்கமிருக்கும் கருங்குருதி , நடுப்பக்கத்திலுள்ள கலப்புக் 
குருதி , இடப்பக்கமிருக்கும் செங்குருதி ஆகிய மூன்றும் ஒன்றன் 
பின் ஒன்றாக மூலத்தமனிக்குள் செலுத்தப்படும் . மூலத்தமனியில் 
செலுத்தப்படும் குருதி திரும்பவும் வெண்ட்ரிக்கிளை அடையாமல் 
முப்பிறை வால்வுகள் ( semilunar valves ) தடுத்து நிறுத்துகின்றன . 
மூலத்தமனியின் அடிப்பகுதியிலுள்ள நுரையீரல் தோல் தமனி 
வளைவுகள் கருங்குருதியால் முதலில் நிரப்பப்படும் . இவைகளை 
அடுத்து சிஸ்டமிக் தமனி வளைவுகளுக்கு ( systemic trunk ) கலப்புக் 
குருதி செலுத்தப்படும் . இறுதியாக மூலத்தமனியை அடையும் 
செங்குருதி கரோடிட் தமனி வளைவுகளுக்கு ( carotid trunk ) 
எடுத்துச் செல்லப்படுகிறது . மூலத்தமனியில் அமைந்திருக்கும் 
சுருள் வால்வு மேற்கூறியவாறு குருதியை வழிப்படுத்தும் திறன் 
உடையதாய் கருதப் படுகின்றது . பின்னர் மூலத்தமனி சுருங்கு 
வதால் அதன் தமனி வளைவுகளில் இருக்கும் ( aortic arch ) குருதி 
உடலின் பல்வேறு உறுப்புக்களுக்கு எடுத்துச் செல்லப் 
படுகின்றது . 


தவளை 


69 


3 


டில் 


NE 


2 


2 


மேற்கூறிய முறையில் இருதயம் இயங்குகின்றது என்பதை 
புரூக் ( bruke ) என்பவர் 1858 - ஆம் ஆண்டு விளக்கினார் . இவர் 
கூற்று 

ஆண்டுகளாக 
வழக்கில் இருந்தது . புரூக் 
கின் விளக்கம் ஆதாரமற்றது 
என்பதாக 1933 - ஆம் ஆண் 

வாண்டர்வாலும் 
( vander vael ) , 1947 - ஆம் 
ஆண்டில் 

ஃபாக்சனும் 
(fxon ) நிரூபித்துள்ளனர் . 
இவர்களின் ஆய்வுப்படி தவ 
ளையின் வெண்ட்ரிக்கிளிலிருக் 
கும் குருதி மூவகையாகப் 
பிரிந்து காணப்படுவதில்லை . 
ஆரிக்கிளிலிருந்து வெண்ட்ரிக் 

படம் 56 . 
கிளை அடைந்தவுடன் இரு 
வகைக் குருதிகளும் ஒன்றாகக் தவளை : அடிக் குழைத் தமனியின் 
கலந்துவிடும் . ஆகவே இக் தோற்றப் பகுதியில் இருக்கும் பிறைக் 

கபாடங்கள 
கலப்புக் குருதியானது மூலத் 
தமனியை அடைந்து அங் 1. கூம்புத் தமனி ; 2. பிறை வால்வு 
கிருந்து பல்வேறு பகுதிகளுக் 

அல்லது கபாடம் ; 3. சுருள் வால்வு ; 

4. வெண்ட்ரிக்கிள் . 
கும் தமனிவளைவுகள் வழி 
யாக எடுத்துச் செல்லப் படுகின்றது . மூலத்தமனியின் சுருள் 
வால்வு ( spiral valve ) குருதி ஓட்டத்தைக் கட்டுப்படுத்தித் திசை 
திருப்பும் சக்தியற்றது என்பதை வாண்டர்வாலின் பரிசோதனைகள் 
நிரூபிக்கின்றன . தவளையில் நுரையீரலால் சுவாசம் நடைபெற்ற 
லும் தோலும் , வாய்க்குழியும் சுவாசித்தலில் பங்கு கொள்வதால் 
வாண்டர்வால் கூற்று ஒப்புக்கொள்ளக் கூடியதாய் அமைகின்றது . 


இருதயத் துடிப்பு ( Heart beat ) : இருதயத்தின் அறைகள் 
சுருங்கியும் , விருந்தும் செயல்படுகின்றன . இச்செயல் திறன் 
தசைச் சுவர்களால் சீரிய 

முறையில் நடைபெறுகின்றது . 
இருதயத்தின் அறைகள் சுருங்குவதை சுருங்கிய நிலை அல்லது 
ஸிஸ்டோல் ( systole ) என்றும் , அறைகள் தளர்ந்து அகன்று இருப் 
பதை விரிந்த நிலை அல்லது டயஸ்டோல் ( diastole ) என்றும் கூறு 
கின்றனர் . 


மேற் கூறியவாறு தவளையின் இருதய அறைகள் சுருங்கி விரி 
வதை இருதயத் துடிப்பு ( heart beat ) என்கிறோம் . இவ்விருதயத் 
துடிப்பைக் கைமோகிராஃப் ( kymo graph ) என்னும் கருவியின் 
உதவியினால் பதிவு செய்யலாம் . இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட 


70 


இருவாவிழ்கள் 


விளக்கக்குறி வரையானது ( graph ) இருதயத் துடிப்பு நெளி 
வரை அல்லது கார்டியோகிராம் ( ca : dio gram ) என்று கூறப் 
படும் . 


தன்னியக்கமற்ற தவளையின் ( pithed frox ) மார்பைத் திறந்து 
வெண்ட்ரிக்கிளின் நுனியில் ஒரு சிறிய கொக்கியை நுழைக்க 
வேண்டும் . இக் கொக்கியுடன் கட்டப்பட்டிருக்கும் நூலை நெம்பு 


ML 


| 


2 


3 


படம் 57 . 


தவளையின் இருதயத் துடிப்பைப் பதிவு செய்யும் கை மோகிராஃப் ( kymograph ) 

1. கைமோகிராஃப் ; 2. நெம்புகோல் ; 3. கொக்கியுடன் இணைக்கப் 
பட்ட தவளையின் இருதயம் ; 4. கிடை மட்டத்தில் இருக்கும் தவளை . 


கோலுடன் ( lever ) இணைக்க வேண்டும் . இந்நெம்பு கோலின் 
அசைவு கைமோகிராஃபில் இருதயத்துடிப்பு நெளிவரையாகப் 
( cardio garm ) பதிவு செய்யப்படும் . ஆரிக்கிளின் ஸிஸ்டோல் 
நெம்புகோலை A யிலிருந்து B யிற்கு மேல் எழச் செய்கிறது . 
ஆரிக்கிளின் டையஸ்டோல் B யில் ஆரம்பித்து F இல் முடிவுறும் . 


தவளை 


71 


ஆனால் இந் நெளிவரை வெண்டிரிக்கிளின் ஸிஸ்டோலினால் C இன் 
குறுக்கிடப்படும் . வெண்டிரிக்கிளின் சுருங்கிய நிலை C இல் ஆரம் 


E 


MAANAM 


M 


A 


பட் 


25:e: - 


படம் 58 . 


தவளையின் இருதயத் துடிப்பு நெளிவரை 


A - B ஆரிக்கிளின் ஸிஸ்டோல் : B - F ஆரிக்கிளின் டயஸ்டோல் ; 
C - E வெண்ட்ரிக்கிளின் ஸிஸ்டோல் ; E - G வெண்ட்ரிக்கிளின் டயஸ்டோல் , 


பித்து F இல் முடிவுறும் . இதன் விரித்த நிலை E இல் துவங்கி G இல் 
முற்றுப்பெறும் . 


தமனித் தொகுப்பு ( Arterial System ) : இருதயத்திலிருக்கும் 
குருதியை திசுக்களுக்கு எடுத்துச் செல்லும் பல குருதி நாளங்களும் 
அவற்றின் கிளைகளும் ஒன்று சேர்ந்து தமனித் தொகுப்பாகும் 
( arterial svstem ) . இருதயத்தின் கீழ்ப் பக்கத்தில் அமைந்திருக்கும் 
மூலத்தமனி ( truncus arteriosus ) குருதியை இதயத்திலிருந்து 
வெளிச் செலுத்தும் குழாயாகும் . இம்மூலத் தமனி வலது , 
இடது கிளைகளாகப் பிரியும் . ஒவ்வொரு கிளையும் மூன்று தமனி 
வளைவுகளைக் கொண்டது . 

கழுத்து அடித் 
தமனி ( carotid arch ) அல்லது கரோடிக் அடித்தமனி, 2. நடு 
வளைவுத் தமனி systemic arch ) , 3. நுரையீரல் தோல் தமனி 
( pulmo cutaneous arch ) என்பனவாகும் . 


அவைகளாவன : 


1 . 


தலைப் பகுதிக்குத் தேவையான குருதியை இருதயத்திலிருந்து 
கொண்டு செல்லும் கரோடிட் அடித் தமனியானது , புற 
கரோடிட் தமனி Texternal carotid artery ) அல்லது நாக்குத் 
தமனி lingual artery , கரோடிட் தமனி என்ற இரு குழாய் 
களாகப் பிரிந்துள்ளது . 

தவளையின் நாவிற்குத் தேவையான 
தருதியை நாக்குத் தமனி எடுத்துச் செல்லுகின்றது . கரோடிட் 
மனியின் அடிப்பகுதியில் ஒரு பஞ்மைத் தன்மை உடைய குமிழ் 


72 


இருவாழ்விகள் 


போன்ற பகுதி உண்டு . இது கரோடிட் சிக்கல் திரட்சி ( carotid 
gland எனப்படும் . கரோடிட் தமனி.யின் குருதி அழுத்தத்தைச் 
சீரான நிலையில் வைக்க பயன் படுகிறது . தமனியானது 

உள் 
கரோடிட் தமனி ( interal carotid artery ) , மேலண்ணத் தமனி 


9 


l 


2 


5 


10 


6 


II 


18 


12 


7 


8 


15 


13 


16 


17 


படம் 59 . 


தவளை ; தமனித் தொகுப்பு 


1. நாக்குத் தமனி ; 2. கரோடிட் சிக்கல் திரட்சி ; 3. கரோட் தமனி ; 
4. கரோடிட் அடித் தமனி; 5. சிஸ்டமிக் அடித் தமனி ; 6. நுரையீரல் 
தோல் அடித் தமனி ; 7. சிலியாக்கோ மெசண்ட்ரிக் தமனி ; 8. சிறு நீரகத் 
தமனிகள் : 9. தோல் தமனி ; 10 , பிடர் -முள்ளெலுாபுத் தமனி ; 11. சப்கிளா 
வியன் தமனி : 12. நுரையீரல் தமனி ; 13. முதுகுப் பெருந் தமனி ; 14. இலியக் 
தமனி ; 15. வெசிக்குலோ எபி காஸ்ட்ரிக் தமனி ; 16. ஃபெமொரல் தமனி ; 

17. சயாடிக் தமனி ; 18. இருதயம் . 


(palatine artery ) என்ற இரு கிளைகளை உடையது . உள் கரோடிட் 
தமனியின் வழியாகக் குருதி மூளைப் பகுதியை அடையும் . 
மேலண்ணமும் , கண்களும் மேலண்ணத் தமனியின் மூலம் குருதி 
யைப் பெறுகின்றன . 


வலது , இடது சிஸ்டமிக் அடித் தமனிகள் வெளிப்புறமாக 
வளைந்து , உணவுக் குழலுக்குக் இரு பக்கமும் சென்று முதுகுப் 
புறத்தில் ஒன்று கூடி முதுகுப் பெருந்தமனி ( dorsal aorta ) 

இவ்வாறு முதுகுப் பெருந் தமனியாக மாறுமுன் 
ஒவ்வொரு சிஸ்டமிக் அத் தமனியும் சில கிளைத் தமனிகளைத் 


யாகிறது . 


வளை 


73 


இரு கிளை 


தோற்றுவிக்கிறது . அவைகளாவன : 1. உணவுக் குழல் தமனி 
( oesophagel artery ) , 2. பிடர் முள்ளெலும்புத் தமனி ( occipito 
vertebral artrry ) . 3. கிளாவிக்கள் கீழ்த் தமனி ( sub - clavian artery ) 
என்பனவாகும் . உணவுக்குழல் தமனி உணவுக் குழலுக்குக் 
குருதியை எடுத்துச் செல்லும் . பிடர் முள்ளெலும்புத் தமனி 
யானது பிடர்த்தமனி , முள்ளெலும்புத் தமனி என்ற 
களைக் கொண்டது வை முறையே பிடர்பகுதிக்கும் , முள் 
ளெலும்புகளுக்கும் குருதியை எடுத்துச் செல்லுகின்றன . சப்கி 
ளேவியன் அல்லது கிளாவிக்கள் கீழ்த் தமனிகள் முன் இணையுறுப்பு 
களுக்குக் ( fore limbs ) குருதியை எடுத்துச் செல்லுகின்றன . 

முதுகுப் பெருந்தமனி தோன்றும் இடத்திலிருந்து உருவாகும் 
ஒற்றைத் தமனி , சீலியாக்கோ 

சீலியாக்கோ மிசண்ட்ரிக் தமனி ( coeilaco 
mesenteric ) எனப்படும் . இது சீலியாக் அல்லது உடற்குழித் தமனி 
யாகவும் ( coelic artery ) மிசண்ட்ரிக் தமனியாகவும் ( mesentery 
ariery ) பிரிந்துள்ளது . உடற்குழித் தமனி இரு கிளைகளாகப் 
பிரிந்து இரைப்பையையும் ( இரைப்பை தமனி ) ( gastric artery ) , 
கல்லீரலையும் ( கல்லீரல் தமனி ) - ( hepatic artery ) அடையும் . 
மிசண்ட்ரிக் தமனி குருதியை கணையம் , சிறுகுடல் , மண்ணீரல் 
முதலிய பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கின்றது . நான்கு இணை சிறு 
நீரகத் தமனிகள் ( renal arteries ) முதுகுப் பெருந்தமனியில் இருந்து 
தோன்றி சிறு நீரகங்களை ( kidneys ) அடைகின்றன . முதல் இணை 
சிறுநீரகத் தமனிகளிலிருந்து இனப் பெருக்க உறுப்புத் தமனிகள் 
( gunadial arteries ) பிரிகின்றன . இவற்றை ஆண் தவளைகளில் 
விந்தகத் தமனிகள் ( testicular arteries ) என்றும் , பெண் தவளை 
களில் அண்டகத் தமனிகள் ( ovarian arteries ) என்றும் கூறுகிறோம் , 
பின்முனை நோக்கிச் செல்லும் முதுகுப் பெருந்தமனி சிறு நீரகத் 
திற்குப் பின்னால் வலது , இடது கிளைகளாகப் பிரிந்து இரு பின் 
இணையுறுப்புக்களுக்கும் குருதியைச் செலுத்தும் . இவ்விருகிளை 
களும் இலியத் தமனிகள் ( iliac arteries ) எனப்படும் . இத் தமனி 
கள் ஒவ்வொன்றும் இணையுறுப்புகளுக்குள் நுழைவதற்கு முன் 
வெசிக்குலோ எபிகாஸ்ட்ரிக் தமனி ( vesiculo epigastric artery ) 
ஃபெருமொரல் தமனி ( femoral artery ) எனப்படும் இருகிளைகளைக் 
தோற்றுவிக்கின்றன . இவைகளில் முன்னது சிறுநீர்ப்பைக்கும் , 
பின் பகுதியிலிருக்கும் உறுப்புக்களுக்கும் , உடற் சுவற்றிற்கும் 
குருதியை எடுத்துச் செல்கிறது . ஃபெமோரல் தமனி புறத் 
தொடையின் குருதித் தேவையை நிறைவு செய்கின்றது . இலியத் 
தமனி மேற்குறிப்பிட்ட இருகிளைகளைத் தோற்றுவித்த பின்னர் 
சயாடிக் ( sciatic artery ) தமனியாக இணையுறுப்பினுள் செல்லும் . 
இது தொடையின் உட்பகு கிக்கும் , காலின் மற்ற பகுதிகளுக்கும் 
குருதியைச் செலுத்துகின்றது . 


74 


இருவாழ்விகள் 


நுரையீரல் - தோல் அடித்தமனியினின்றும் ( pulmo cutaneous 
artery ) நுரையீரல் தமனி ( pulmonary artery ) , தோல் தமனி 
( cutancous arterv ) என்ற இரு கிளைகள் பிரிகின்றன . இவை 
முறையே நுரையீரலுக்கும் , தோலிற்கும் குருதியைச் செலுத்து 
கின்றன . இவ் உறுப்புக்களில் வாயு மாற்றம் நடைபெறு 


கின்றது . 


சிரைத் தொகுப்பு ( Venous System ) : தமனிகள் மூலமாக திசுக் 
களுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட குருதியை திரும்ப இருதயற்திற்கு 
எடுத்துச் செல்லும் குருதிக் குழாய்கள் சிரைகள் ( veins ) எனப் 
படும் . இக் குழாய்களில் காணப்படும் குருதியில் கரியமிலவாயு 
( carbondi oxide ) அதிகமாகவும் , பிராணவாயு ( oxygen ) குறை 
வாகவும் இருப்பதால் இதனை பிராணவாயு குறைத்த குருதி 
அல்லது கருங் குருதி என்கிறோம் . இந் தன்மைக்கு விலக்காக 
அமைவது நுரையீரல் சிரை . இச்சிரை கொண்டு செல்லும் குருதி 
யில் பிராணவாயுவின் விழுக்காடு ( percentage ) அதிகம் . 


உடலின் பல்வேறு திசுக்களிலிருக்கும் குருதி சிரை வழியாக 
சைனஸ் வினோசஸை 

வினோசஸை ( sinsu vinosus ) அடைகின்றது . முன்னர் 
கூறியபடி இந்த சைனஸ் வினோசஸில் மூன்று பெருஞ்சிரைகள் 
சேருகின்றன . தலை , முன் உடல் பகுதிகளிலிருக்கும் குருதியை 
வலது , இடது முன் பெருஞ்சிரைகளும் ( right and left precaval 
veins ) , உடலின் பின் பகுதியில் இருக்கும் குருதியை பின் பெருஞ் 
சிரையும் ( post caval vein ) சைனஸ் வினோஸசுக்கு எடுத்துச் செல் 


கின் றன . 


அவைகளாவன : 


முன் பெருஞ்சிரைகள் ஒவ்வொன்றும் மூன்று சிரைகள் ஒன்று 
கூடுவதால் தோன்றியவை . 

1. புற - ஜீகுலார் 
சிரை ( external jugular vein ) , 2 , பெயரிலாச் சிரை ( innominate 
vein ) , 3. கிளாவிக்கள் - கீழ்ச் சிரை ( sub clavian vein ) என்பன 
வாம் . நாவிலிருந்து வரும் நாக்குச் சிரையும் ( lingual vein ) 
கீழ்த் தாடையிலிருந்து வரும் தாடைச் சிரையும் ( mandibular 
vein ) ஒன்றிணைந்து புற ஜீகுலார் சிரையை உருவாக்குகின்றன . 
பெயரிலாச் சிரையானது உள் ஜீகுலார் சிரையும் ( internal 
jugular vein ) , தோள்பட்டை கீழ்ச் சிரையும் ( sub scapular vein ) 
ஒன்று கூடுவதால் உருவாக்கப்படுகிறது . முன்னது மூளைப் பகுதி 
யிலிருந்தும் , பின்னது தோல் பகுதியிலிருந்தும் குருதியைக் 
கொண்டு வருகின்றன . தோலிலிருந்து வரும் தசைத் தோல் சிரை 
( musculo cutaneou vein ) , மேற்கையிலிருந்து வரும் மேற்கைச் 
சிரையுடன் ( brachial vein ) கலந்து கிளாவிக்கள் கீழ்ச்சிரை 
யாகிறது . 


தவளை 


75 


சிறு நீரகத்திலிருந்து தோன்றும் நான்கு இணை சிறு நீரகச் 
சிரைகள் ( reinal veins ) ஒன்றிணைந்து பின் பெருஞ்சிரையை ( post 
caval vein ) தோற்றுவிக்கும் . இனப் பெருக்க உறுப்புக்களிலிருந்து 
வரும் இனப் பெருக்க உறுப்புச் சிரைகள் ( gonadial veins ) சிறு 
நீரகத்தின் முன் முனைக்கு அருகாமையில் உள்ள ஓரினைச் சிறுநீரகச் 
சிரைகளுடன் இணைகின்றன . மேற் கூறியவாறு தோன்றிய கீழ்ப் 


3 


2 


7 


9 


20 


121 


8 


10 


13 


12 


18 


14 


15 


16 


21 


படம் 60 . 


தவளை : சிரைத் தொகுப்பு 


1. நாக்குச் சிசை : 2. கீழ்த் தாடைச் சிரை ; 3. புற ஜுகுலார் சிரை ; 
+ . உள் ஜுகுலார் சிரை ; 5. தோள் பட்டைக் கீழ்ச் சிரை ; 6. பெயரிலாச் சிரை. 
7. மேற்கைச் சிரை 8. தசைத் தோல் சிரை ; 9. கிளாவிக்கிள் கீழ்ச் சிரை ; 
10. கல்லீரல் போர்ட்டல் சிரை ; 11. கீழ்ப் பெருஞ் சிரை ; 

று நீரகம் : 
13. முதுகு - இடுப்புச் சிரை ; 14. முன் வயிற்றுச் சிரை ; 15. ஃபெமரோ ரீனல் 
சிரை ; 16. இடுப்புச் சிரை; 17. சயாடிக் சிரை ; 18. சிறு நீரகப் போர்ட்ட , 

19. கல்லீரல் சிரை ; 20. நுரையீரல் சிரை ; 21. ஃபெமொரல் சிரை . 


12. சிறு 


சிரை ; 


பெருஞ்சிரை முன்முனையை நோக்கிச் செல்கையில் கல்லீரலினுள் 
- / குந்து வெளிச் செல்லும் . கல்லீரனை விட்டு வெளி வருகையில் 
ஓரினை கல்லீரல் சிரைகள் இதனுடன் சேருகின்றன . 

பின்னர் 
இக்கீழ்ப் பெருஞ்சிரை ( postalcaval vein ) சைனஸ்வினோசஸின் 
பின் முனையில் முடிவுறுகின்றது . 


78 


இருவாழ்விகள் 


பின் இணையுறுப்புகளிலிருந்தும் , உணவுப் பாதையிலிருந்தும் 
வரும் குருதி போர்ட்டல் சிரைகளின் ( portal vein ) வழியாகப் 
பின்பெருஞ் சிரையையடைந்து விடும் . தவளையில் கல்லீரல் 
போர்ட்டல் தொகுப்பு ( hepatic portal system ) , சிறு நீரகப் 
போர்ட்டல் தொகுப்பு ( renal portal system ) என இருவகைத் 
தொகுப்புகள் காணப்படுகின்றன . பல தந்துகிகள் ஒன்றிணைந்து 
உ நவாகும் சிரையானது , மற்ற சிரைகளுடன் இணையாமல் 
இருதயத்தை அடையுமுன் பிற உறுப்புக்களில் தந்துகிகளாகப் 
பிரிந்து முடிவடையுமாயின் அச்சிரையினப் போர்ட்டல் சிரை 
என்கிறோம் . 

பின் காலிலிருக்கும் குருகி ஃபிமோரல் சிரை சயாடிக்சிரை 
இவைகளின் ( pemoral and sciatic veins) மூலம் எடுத்துச் செல்லப் 
படுகின்றன . தொடையின் வெளிப்புறம் அமைந்திருக்கும் ஃபெ 
மோரல் சிரை ( femoral vein ) உடற்குழியை அடைந்தவுடன் 
இடுப்புச்சிரை ( pelvic vein ) , ஃபெமொரோ ரீனல் சிரை (femoro 
renal vein ) என இரண்டாகப் பிரியும் . வலது . இடது இடுப்புச் 
சிரைகள் ஒன்றிணைந்து முன் வயிற்றுச் சிரையாகி ( anterior abdo 
minal vein ) முன் சென்று கல்லீரலில் தந்துகிகளாகப் பிரிந்து முடி 
வடையும் . தொடையின் உட்பகுதியில் இருந்துவரும் சயாடிக் 
( sciatic vein ) சிரை , பெமோரோ ரீனல் சிரையுடன் இணைந்து 
சிறுநீரகப் போர்ட்டல் சிரையைத் ( renal portal vein ) தோற்று 
லிக்கும் . சிறுநீரகங்களுக்கு வெளிப்புறத்தே காணப்படும் இது 
முதுகு - இடுப்புச் சிரையுடன் ( dorso - lumbar vein ) இணைந்து 
பின்னர் சிறுநீரகத்திற்குள் தந்துகிகளாகப் பிரிந்து முடிவடையும் . 
மேற் கூறப்பட்ட சிரைகளின் தொகுப்பே சிறுநீரகப் போர்ட்டல் 
தொகுப்பு எனப்படுகின்றது . 


மண்ணீரல் , கணையர் , இரைப்பை , குடல் முதலியவைகளி 
லிருந்து தோன்றும் தந்துகிகள் ஒன்றிணைந்து ஒரு சிரையைத் 
தோற்றுவிக்கின்றன . இதுவே கல்லீரல் போர்ட்டல் சிரை என்ப 
தாம் . இது கணையத்தின் மத்தியப் பகுதியின் வழியாக முன் 
னோக்கி ஓடி கல்லீரலில் தந்துகிகளாக முடிவுறும் . முன் வயிற்றுச் 
சிரையிலிருந்து விடுபட்ட ஒரு கிளைச்சிரை இதனுடன் இணை 

இச்சிரைத் தொகுப்பைக் கல்லீரல் போர்ட்டல் 
தொகுப்பு ( hepatic portal system ) என்று கூறுகிறோம் . 

நுரையீரலிலிருந்து வரும் பிராணவாயு நிறைந்த குருதியை 
வலது , இடது நுரையீரல் சிரைகள் முறையே வலது , இடது 
நுரையீரலிலிருந்து கொண்டுவரும் . இவை இருதயத்தை அடையு 
முன் இணைந்து ஒரு பொது நுரையீரல் சிரையாகிவிடும் . இது 
இடது ஆரிக்கிளின் பேடல் பக்கத்தில் திறக்கும் . 


கின்றது . 


தவளை 


77 


தவளையின் சுழற்சித் தொகுப்பு முற்றுப்பெறாத இரட்டைச் 
சுழற்சி ( incomplete double circulation ) எனப்படும் . தவளையின் 
இருதயத்திற்கும் , சுவாச உறுப்பான நுரையீரலுக்கும் இடையே 
சுழலும் குருதிச் சுழற்சியை நுரையீரல் சுழற்சி (pulmonary circu 
lation ) அல்லது சிறு சுழற்சி ( lesser circulation ) என்கிறோம் . 
இருதயத்திற்கும் மற்ற பல உறுப்புக்களுக்குமிடையே உள்ள 
குருதிச் சுழற்சி சிஸ்டமிக் சுழற்சி அல்லது பெரும் சுழற்சி ( greatcr 


-3 


படம் 


61 . 


தளை : முற்றுப் பெறாத இரட்டைக் குருதிச் சுழற்சி 


1. தலை ; 2. நுரையீரல் ; 3. உணவுப் பாதை ; 4. சிறு நீரகம் ; 5. உடல் ; 
6. கல்லீரல் ; 7. கல்லீரல் போர்ட்டல் தொகுப்பு ; 

8. சிறு நீரகப் போர்ட்டல் தொகுப்பு . 


circulation ) எனப்படும் . தவளையின் வெண்ட்ரிக்கிளானது மற்ற 
உயர் முதுகெலும்பிகளைப்போல் இரண்டு பகுதிகளாக இராமல் 
ஒரே அறையைப் பெற்றிருப்பதால் இரு சுழற்சிகளும் வெண்ட்ரிக் 
கிளில் கலந்துவிடுகின்றன . ஆகவே இது முற்றுப்பெறாத இரட் 
டைச் சுழற்சி எனப்படுகின்றது . 


இருதயத்திற்கு குருதி வழங்கீடு ( Blood Supply to the Heart ) : 
இருதயத் தசைச் திசுக்கள் இயங்க குருதி மிகவும் தேவை . ஆகவே 
கரோடிட் அடித்தமனியிலிருந்து பிரியும் ஒரு கிளை இருதயத் தசை 
களின் குருதித் தேவையை நிறைவு செய்கின்றது . இருதயத் 
தசையிலிருக்கும் பிராணவாயு குறைந்த குருதியை இரு சிரைகள் 
எடுத்துச் செல்கின்றன . இவற்றில் ஒன்று பெயரிலாச் சிரையிலும் , 
மற்றது முன் வயிற்றுச் சிரையிலும் முடிவுறும் . 

நிணநீர்த் தொகுப்பு ( Lympha ! ic System ) : முதுகெலும்பிகளின் 
செல்களுக்கு வெளியே மூவகைப் பாய்மங்களைக் காணலாம் 


18 


இருவாழ்விகள் 


அவைகளாவன : 1. திசுபாய்மம் ( tissue fluid ) இது உடற்குழி 
யிலும் , தண்டுவடக் குழாயிலும் செல்திசுக்களைச் சூழ்ந்தும் காணப் 
படும் . இது குழாய் வழியாகச் செல்வதில்லை . 2. நிணநீர் ( lymph ) 
திசு - பாய்மத்தை ஒத்தது . ஆனால் இது நிணநீர் குழாய்களின் 
வழியாக குருதிக் குழாய்களில் சேரும் . 3. குருதிப் பிளாஸ்மா 
( blood plasma ) : குருதிப் பிளாஸ்மாவில் புரதம் அதிக அளவிலும் , 
சிவப்புக் குருதிச் செல்களும் காணப்படும் . சற்று அதிக அளவில் 
காணப்படும் புரதமும் , குருதிப் பிளாஸ்மாவில் மட்டுமே காணப் 
படும் சிவப்புக் குருதிச் செல்களையும் தவிர மற்ற பண்புகளில் இது 
திசு பாய்மத்தையும் , நிண நீரையும் ஒத்திருக்கும் . இம்மூவகைத் 
பாய்மங்களும் பலவிதத்தில் ஒத்த பண்புடையனவாய் இருப்பதால் 
ஒன்று மற்றதுடன் கலக்கும் இயல்புடையது . 

நீர்த்த தன்மையுடைய நிணநீர் வெள்ளைக் குருதிச் செல்களை 
மட்டுமே உடையது . திசுக்களுக்கும் , குருதிக்கும் இடை 
தொடர்பைத் தோற்றுவிக்கும் தன்மையுடையது . இது தந்துகி 
களில் இருந்து தெளிந்த நீர்போன்று வடிந்து திசுக்களை அடையும் . 
இதனால் திசுக்களுக்குத் தேவையான உணவுச் சத்தும் , பிராண 
வாயுவும் திசுக்களை நேரிடையாக அடைகின்றன . திசுக்கள் தங்க 
ளுக்குத் தேவையான பொருள்களை நிணநீரிலிருந்து பெற்றுக் 
கொண்டு , கழிவுப்பொருளை நிணநீருடன் கலந்துவிடுகின்றன . 


டையே 


6 


7 


8 


2 


3 


படம் 62 . 


தவளை : நிணநீர்த் தொகுப்பு - பக்கத் தோற்றம் 
1 , சப்மாக்ஸ்சில்லரி பைக் குழிவு ; 2. பெக்டொரல் பைக் குழிவு ; 
3. வயிற்றுப் பைக் குழிவு ; 4. ஃபெமொரல் பைக் குழிவு ; 5. க்ரூசல் பைக்குழவு ; 
5. இணைத்திசுத் தடுப்பு ; 7 , பக்கப் பைக் குழிவு ; 8. முதுகுப் பக்கப் பைக்குழிவு. 
இந்த நிணநீர் , நிணநீர் நாளங்கள் ( lymphatic ducts ) வழியாகச் 
சிரைகளில் உள்ள குருதியுடன் கலந்துவிடும் . ஆகவே திசுக்களுக் 
கும் , குருதிக்கும் தொடர்பைத் தரும் ஒரு கடத்தியாகச் செயல் 
படும் . இதனை இடையீட்டாளன் ” ( middle man ) என்றும் 
சிறுவர் . 


தவளை 


79 


தவளையின் நிணநீர்த் தொகுப்பு , பல நிணநீர் உள்வெளிகளைக் 
(( lymph spaces ) கொண்டது . 

இவை ஒன்றிணைந்து பெரிய 
கால்வாய்களையும் , பைக்குழிகளையும் ( sinuses ) தோற்றுவிக் 
கின்றன . தோலின் நீர் காணப்படும் பெரிய நிணநீர்ப் பைக்குழி 
இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் . இந்நிணநீர் உடலினுள் சுழற்சி 
பெற நிணநீர் இருதயங்கள் உதவுகின்றன . தவளையின் முன் 
பகுதியில் ஓரிலைய முன் நிணநீர் இருதயங்களும் ( anterior lymph 
hearts ) , பின்பகுதியில் ஓரிணை பின் நிணநீர் இருதயங்களும் ( posterior 


ப 


3 


-2 


5 


படம் 63 . 


தவளை ; 


நிண நீர்த் தொகுப்பு - மேல்தோற்றம் 


1. முன் நிண நீர் இருதயங்கள் ; 2. முதுகுப் பக்கப் பைக்குழிவு: 3. மேற்கைப் 
பைக் குழிவு ; 4. பின் நிணநீர் இருதயங்கள் ; 5. பக்கப் பைக்குழிவு; 

6. ஃபெமொரல் பைக்குழிவு; 7 , இடுப்புப் பைக்குழிவு . 


lymph hearts ) உள்ளன . முன் இணை நிணநீர் இருதயம் மூன்றாவது 
முள்ளெலும் பின் குறுக்கு நீட்சிகளின் பின்னும் , பின் இணை நிண 
நீர் இருதயங்கள் யூரோஸ்டைலின் பின் முனைக்கு இரு மருங்கிலும் 
இடம்பெற்றுள்ளன . நிணநீர்ப்பைக் குழிவுகளுக்குள்ளிருக்கும் 
நிணநீர் கால்வாய்கள் அல்லது நாளங்கள் வழியாகச் செல்லும் . 
இந்நாளங்களைச் சுற்றி அமைந்திருக்கும் தசைகள் தோற்றுவிக்கும் 
அழுத்தத்தினால் நிணநீரானது நாளங்களினுள் ஓடி சிரையை 
அடைகின்றன . நிணநீர் நாளங்கள் வால்வுகளைப் பெற்று இருப்ப 
தால் நிண நீரானது சிரைகளை நோக்கி முன் செல்லும் தன்மை 
யுடையது . இதைத் தவிர நிணநீர் இருதயத் துடிப்பும் இம்முயற் 


80 


இருவாழ்விகள் 


யில் பெரும் பொறுப்பை வகிக்கின்றது முன் 

முன் இணை இருதயங்கள் 
கீழ்த் தோள்பட்டை சிரையுடனும் (subscapilar vein | , பின் இணை 
இருதயங்கள் ஃபெமொரல் சிரையுடனும் தொடர்புடையன . இவ் 
வமைப்பினால் திசுக்களைச் சூழ்ந்திருக்கும் நிணநீர் சிரைகளின் 
வழியாக இருதயத்தை ( heart ) அடைந்து சுழற்சித் தொகுப்புத் 


2 


படம் 64 .. 


தவளை : 


நிணநீர் இருதயங்கள் 


1. முன் நிணநீர் இருதயம் ; 2. பின் நிண நீர் இருதயம் . 


தன் பணியினை இடைவிடாது புரிய உதவி புரிகிறது . இதுமட்டு 
மின்றி உடலில் தோன்றும் சிதைவுகளை ஈடுகட்டிச் சீர்படுத்தும் 
( repair ) . காயங்கள் ஏற்படும் பொழுது திசுக்களில் சேரும் சிவப்புக் 
குருதிச் செல்கள் திரும்ப குருகி ஓட்டத்தை அடையவும் துணை 
செய்கின்றது . 

தவளையின் உடற்குழியில் அமைந்திருக்கும் முக்கிய உறுப்புக் 
களில் ஒன்று மண்ணீரல் (spleen ) . கருஞ்சிவப்பு நிறத்தையுடைய 
இது பசையைப் ( pulpy ) போன்ற நிணநீர்த் திசுவால் ( lymphoid 
tissue ) ஆக்கப் பெற்றிருக்கும் . இதனுள் ஒழுங்கற்ற 
பைக்குழிகள் உண்டு . இதனுள் சிவப்புக் குருதிச் செல்கள் மிகுந்து 
காணப்படும் . உயிரியின் தேவைக்கேற்ற அளவிற்குப் பிராணவாயு 
கிடைக்காத நிலையில் , அதிகப்படியான சிவப்புக் குருதிச் செல்களை 
வெளியேற்றி தேவையை ஈடுகட்ட முயலும் . குருதிச் செல்களின் 
வாழ்நாள் முடிந்தவுடன் மண்ணீரலை அடைந்து அங்கு அழிக்கப் 
படுகின்றன . குருதிச் செல்கள் (சிவப்பும் , வெள்ளையும் ) யாவும் 
கரு வளர்ச்சியின் போது மண்ணீரலில் உற்பத்தியாகின்றன . 


பல 


தவளை 


81 


சுவாசத் தொகுப்பு : ( Respiratory system ) உயிரிகள் 
வாழ்வதற்கும் , வளர்வதற்கும் ஆக்ஸிஜன் இன்றியமையாதது . 
உணவை எரித்து அதிலிருந்து சக்தியை வெளிப்படுத்த இது மிகவும் 
தேவை . உடலுக்குத் தேவையான ஆக்ஸிஜனை உள் எடுத்துச் 
சென்று ஆக்ஸிகரணத்தின் ( oxidation ) கழிவுகளாகச் சேரும் 
கரியமில 

வாயுவை வெளியனுப்பும் செயலையே சுவாசம் 
( respiration ) என்று கூறுகின்றோம் . சுவாசத்தில் இருவகை 
உண்டு . அவைகளாவன : - 1. வெளிச்சுவாசம் ( external respira 
tion ) அல்லது உடற்சுவாசம் ( bndly respiration ) . 2. உட்சுவாசம் 
( internal respiration ) அல்லது திசுச் சுவாசம் ( tissue respiration ) . 
குருதி , சூழ்நிலை இவைகளிடையே நடைபெறும் வாயு மாற்றத்தை 
உடற்சுவாசம் என்பர் . 

உறுப்புகள் இதனை திறம்படச் 
செய்கின்றன . பொதுவாக சுவாசம் என்று கூறினால் அது வெளிச் 
சுவாசத்தையே குறிக்கும் . திசுக்கள் குருதியிலிருக்கும் ஆக்ஸிஜனை 
எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை வெளிவிடுவதை உட்சுவாசம் 
( internal respiration ) என்று கூறுகிறோம் . 


சுவாச 


தவளையில் சுவாசம் நுரையீரல் , தோல் , உள்வாய் முதலிய 
வற்றால் நடைபெறுகின்றது . தவளை நீரில் 

இருக்கையில் 
தோலினால் சுவாசித்தாலும் , இதனால் கிடைக்கும் . ஆச்ஸிஜன் 
தேவையான அளவிற்கு இல்லாத காரணத்தால் 
நுரையீரலாலும் சுவாசிக்கின்றது . நிலத்தில் இருக்கையில் 
சுவாசம் பெரிதும் 

நுரையீரலால் நடைபெற்லும் , ஈரப் 
பசையுடைய தோலாலும் சுவாசிக்கும் தன்மையுடையது . 


ஓரிணை 


சுவாச 


நுரையீரல் சுவாசம் ( Pulmonary respiration ) : - புற , அக நாசித் 
துளைகள் , உள்வாய் ( buccal cavity ) , குரல்வளை --சுவாசக் குழாய் 
அறை ( laryngo - tracheal chamber ) 

நுரையீரல்கள் 
முதலியன தவளையின் 

உறுப்புகளாகும் . புறநாசித் 
துளையானது உள்வாயுடன் அக நாசித்துளை வழியாகத் தொடர்பு 
கொள்ளும் . பிரிமாக்ஸில்லாவை அடுத்துக் காணப்படும் 

ஒரு 
சிறிய 

அடைப்பிதழ் ( flap ) அகநாசித் துளையை மூடும் 
அமைப்பினையுடையது . வால்வுகளற்ற நாசித் துளைகளைத் திறந்த 
நிலையிலும் , மூடிய 

நிலையிலும் வைக்க இது பெரிதும் 
பயன்படுகிறது . குரல்வளை - சுவாசக் குழாய் அறையின் துளை 
அல்லது கிளாட்டிஸ் ( glottis ) கீழ்த்தாடையின் உட்பக்கம் காணப் 
படும் . இது ஹயாய்டின் ( hyoid ) பின் கொம்புகளுக்கிடையே 
( posterior cornia ) அமைந்திருக்கும் . குரல் வளையின் சுவர் குருத் 
தெலும்புத் 

தகடுகளால் ஆனது குரல்வளையின் சட்டக 
அமைப்பில் முக்கிய பங்கேற்கும் வளையம் போன்ற கிரிகாய்டு 

6 


சி 


இருவாழ்விகள் 


cricoid ) தகடும் , ஓரிணை அரிட்டினாய்டும் ( arytenoid ) முருந்து 
களால் ஆனவை . உயர் முதுகெலும்பிகளில் தனித்துக் காணப் 


8 


ME 


5 


படம் 65 . 
P ரையீரல் சுவாச உறுப்புகள் - மேல்பக்கத் தோற்றம் 
1. முருந்து ; 2. குால் நாண் ; 3. குரல் வளை - சுவாசக் குழாய் அறை 
4. கிலாட்டிஸ் : 5. நுரையீரல் சிரை ; 6. நுரையீரல் தன ; 
7. நுரையீரலின் உட் சுவற்றிலிருக்கும் தடுப்புகள் 8 . நுரையீரல்கள் 


படும் குரல் வளையும் , சுவாசக் குழலும் தவளையில் ஒன்றிணைந்து 
குரல்வளை - சுவாசக்குழாய் அறையாக ( laryngo - tracheal chamber } 


2 


S 


3 


படம் 


66 . 

படம் 67 . 
தவளை : குரல்வளை - சுவாசக் 

அவளே : குரல்வளை 
(குழாய் அறை 

முருந்துகள் 
தசை நாண்கள் : 2. அரிட்டினாய் ; } . கைறயாய்டின் பின் கார்னுவா : 
குரல்வளை -சுவாசக்குழாயறையின் 

2. அரிட்டினாய்டு முருந்து ; 
உட்குழி ; + . W ரையரல் . 

3. திரிக்காய்டு முருந்து : 
+ . பைறயாய்டின் உடற்பகுதி : 

5. இளாட்டிஸ் : 6. கிரிகாய்டு முள் , 
அமைந்துள்ளது தவளையின் வரிணை நுரையீரல்கள் இதனுடன் 
ணந்துள்ளது . 

காரல்கள் மென் தன்மையுடையனவாய் 
7 533 ப்படுதின் 16 - 53 ப போன்ற அமைப்பினுடைய இவற்றின் 


83 


தவளை 


1 . 


ருதித் தந்துகிகள் 

சரிந்து 

காணப்படும் . ஒவ்வொரு 
நுரையீரலும் பல சிற்றறை அமைப்புகளைக் கொண்டிருக்கும் .. 
இக்காற்றறைகளில் தான் வாயு மாற்றம் நடைபெறுகின்றது . 

சுவாசித்தல் என்ற நிகழ்ச்சி இரு நிலைகளில் நடைபெறும் .. 
அந்நிலைகளாவ : மூச்சு உள்ளிழுத்தல் ( inspiration ) , 
2. மூச்சு வெளிவிடுதல் ( expiration ) . மூச்சு உள்ளிழுத்தலின் 
போது வெளியிலிருக்கும் காற்று நுரையீரலினுள் செலுத்தப்படும் . 
மூச்சு வெளி விடுதலின் சமயம் நுரையீரலில் இருக்கும் காற்று 
வெளியே தள்ளப்படும் . 

தவளையில் மூச்சு உள்ளிழுத்தல் இரு நிலைகளில் நடை 
பெறுகிறது . முதல் நிலையின் போது வெளியிலிருக்கும் காற்று 
வாய்க்குழியை அடையும் . இரண்டாம் நிலையில் 

காற்று 
நுரையீரலை அடையும் . 

மூச்சு உள்ளிழுத்தலின் முதல் நிலையில் ( first stage ) தவளையின் 
வாயானது இறுக மூடியும் , நாசித்துளைகள் திறந்தும் இருக்கும் . 


படம் 68 . 


தவன : ச்சு உள்ளிழுத்தலீன் இருநிலைகள் 

1. முதல் நிலை ; 2. இரண்டாவது நிலை .. 
அந்நிலையில் உள்வாயின் அடித்தளம் கீழே தாழ்த்தப்படும் . 
இதனால் வாய்க்குழியில் காற்று அழுத்தம் குறைந்து வெளிக் 
காற்றானது நாசித்துளைகள் வழியாக உட்புகும் . பின்னர் நாசித் 
துளைகள் மூடப்பெறும் . அந்நிலையில் உள்வாய் அடித்தளம் மேலே 
உயர்த்தப்படும் . இதனால் வாய்க் குழியில் அழுத்தம் அதிகரிப்பதால் 
காற்று குரல்வளைத் துளையை திறந்துகொண்டு 

நுரையீரலை 
அடையும் . இவ்வாறு வெளிக் காற்றானது நுரையீரலை அடைவதை 
மூச்சு உள்ளிழுத்தல் என்கிறோம் . பிராணவாயு நிறைந்த இக் 
காற்று நுரையீரலை அடைந்தவுடன் வாயு மாற்றங்கள் நிகழும் . 
அதாவது காற்றுச் சிற்றறைகளிலிருக்கும் குருதி அதனிலிருக்கும் 
கரியமில வாயுவை நீக்கிப் பிராணவாயுவை எடுத்துக் கொள்ளும் . 
இவ்வாயு மாற்றத்திற்குப் பின்னர் கரியமில வாயு நிறைந்த 


84 


இருவாழ்விகள் 


காற்றினை வெளியேற்றச் செய்யும் நிகழ்ச்சியினையே மூச்சு வெளி 
விடுதல் என்று கூறுகின்றோம் . 

காற்றை வெளி விடுதலும் இரு நிலைகளில் நிகழ்கின்றன . 
நுரையீரலை விட்டு வாய்க்குழியை அடைவது முதல் நிலையாகவும் , 
அங்கிருந்து அக்காற்று வெளியேறுவது இரண்டாவது நிலையாகவும் 
நிகழ்கின்றன. 

நுரையீரலிலிருக்கும் காற்றை வெளிப்படுத்தலின் முதல் நிலை 
யின் போது நாசித்துளைகளும் , வாயும் மூடியிருக்கும் . அச்சமயம் 
உள்வாய் 

அடித்தளம் தாழ்த்தப்படும் . அச்செயலின்போதே 
நுரையீரல்களும் உடன் சுருங்கும் . இதனால் காற்று உள்வாயை 
அடையும் . பின்னர் புறநாசித்துளைகள் திறந்த நிலையிலிருக்கையில் 
உள்வாய் அடித்தளம் உயர்ந்து காற்றினை அப்புறப் படுத்தும் . 
இதுவே மூச்சு வெளிப்படுத்தலின் இரண்டாவது நிலையாகும் . 

மேற்கூறிய வகையில் சுவாசம் நடைபெறுகிறது என்பதை 
மறுப்போரும் உளர் . ன்றைய ஆய்வு களின் படி இச்சுவாச 
மானது இரு நிலைகளில் நடப்பதில்லை என்றும் , மேலும் தவளையின் 
நாசித்துளைகள் எந்நிலையிலும் திறந்துள்ளதாகவும் கருதப் 
படுகின்றது . இதன்படி தவளையின் உள்வாயின் 

அடித்தளம் 
தாழ்த்தப்படுகிறபோது வெளிக் காற்றும் நுரையீரல்களில் இருக் 
கும் காற்றும் உள்வாயினை அடையும் . பின்னர் உள்வாய் அடித்தளம் 
உயரும் போது உள்வாயிலிருக்கும் கலப்புக் காற்றின் ஒரு பகுதி 
புறநாசித்துளை வழியே வெளியேற்றப் பட்டும் , எஞ்சிய பகுதிக் 
கலப்புக் காற்று 

குரல்வளைத்துளை வழியே நுரையீரலையும் 
அடைகின்றது 

என்பது 

ன்றைய ஆராய்ச்சிகளின் வாயிலாக 
அறிந்த உண்மையாகும் . 

தோல் சுவாசம் ( Cutaneous respiration ) : தோல் சுவாசம் 
தவளை எச்சூழ்நிலையில் இருக்கும் 

நடைபெறும் . 
அதற்கேற்ப தவளையின் தோலானது எப்பொழுதும் ஈரப்பசை 
யுடன் இருக்கும் . மேலும் தோல் தமனியானது பல கிளைகளாகப் 
பிரிந்து தந்துகிகளில் முடியும் . இத் தந்துகிகள் பலவும் தோலில் 
செரிந்து காணப்படும் . தவளை நீரில் இருக்கையில் தண்ணீரில் 
கலந்திருக்கும் ஆக்ஸிஜனை எடுத்துக் கொண்டு , குருதியிலிருக்கும் 
கரியமில வாயுவை 

வெளியிட்டு விடும் . இவ்வாயு மாற்றங்கள் 
எளிதாக நடைபெறும் வகையில் தந்துகிகளின் சுவர்கள் மெல்லியன 

அமைந்துள்ளன . இவ்வுயிரி தரையிலிருக்கும் 
கோழைச் சுரப்பிகள் சுரக்கும் கோழையின் உதவியால் இதன் 
தோல் ஈரப்பசையுடன் இருக்கும் . ஈரப்பசையுடைய இத்தோலில் 
காற்றுப் படும்போது வாயு மாற்றங்கள் நடைபெறும் . இதனையே 
தோல் சுவாசம் என்கிறோம் . 


போதும் 


வாய் 


போது 


தவளை 


85 


காரணமாக 


பெற 


வாய்க்குழி சுவாசம் (Buccal respiration ) : வாய்க்குழியானது 
சிலேட்டுமப் படலத்தைக் (mucous layer ) 

கொண்டது . 
இப்படலம் 

ஈரப் பசையுடன் இருக்கும் . மேலும் தந்துகிகள் 
பலவும் பரந்து காணப்படும் . இவ்வமைப்பின் 
காற்றில் இருக்கும் ஆக்ஸிஜனை ஈர்த்துக் கொண்டு குருதியிலிருக்கும் 
கரியமில வாயுவை உள் வாயினுள் விட்டு விடுவது மிக எளிதா 
கின்றனது . அதனால் வாய்க் குழியும் சுவாச உறுப்பாக அமைகின்றது . 
ஒரு தவளை நிலத்தில் அமர்ந்து இருக்கையில் அதன் உள்வாயின் 
அடித்தளம் ஒரே சீராய் 

மேலும் , கீழுமாகச் செல்வதைக் 
காணலாம் . இச் செயல் வாய்க்குழிச் சுவாசம் எளிதாக நடை 

உதவி புரிகிறது . அடித்தளமானது மேலும் , கீழும் 
செல்வதால் வெளிக்காற்று வெளிச் செல்லவும் ஏதுவாகிறது . 
ஆனால் சில சமயங்களில் இவ்வடித்தளம் அதிகமாகத் தாழ்த்தப் 
பட்டு வேகமாக மேல் நோக்கிச் செல்லும் . இது நுரையீரல் 
சுவாசத்தை மேற்கொள்ளும் பொழுது நடைபெறும் செயலாகும் . 

பொதுவாகத் தவளை தன் தோலையையும் , வாய்க் குழியையும் 
சுவாசிப்பதற்குப் பயன்படுத்துவதால் ஆக்ஸிஜன் அதிகமாகத் 
தேவைப்படும் நேரத்தில் நுரையீரல்களால் சுவாசிக்கும் . 

குரல் பெட்டகம் ( Larynix or voice box ) : தவளை தற்காப்புக் 
காகவும் , பெண் தவளையை அழைப்பதற்காகவும் ஒலியினை 
எழுப்புகிறது . ஒலி எழுப்பும் குரல் பெட்டகம் ( voice box ) ஆண் 
தவளைகளில் நன்கு வளர்ச்சியுற்றும் , பெண் தவளைகளில் இது 
சிறுத்தும் காணப்படும் . தவளையின் குறுகிய சுவாசக்குழாய் 
குரல் பெட்டகத்துடன் இணைந்து ஒரு சிறிய அறையாகத் தோற்ற 
மளிக்கும் . இதன் உள் அமைந்திருக்கும் எபித்தீலியச் சவ்வின் 
விளிம்புகள் ஓரிணை மடிப்புக்களாக அறையின் குறுக்கே நீண்டு 
காணப்படும் . இம்மடிப்புக்கள் மீள் தன்மை ( elastic ) பெற்று 
அசைவதால் இதனை குரல் நாண்கள் ( vocal cords ) என்பர் . 
காற்று இக்குரல் நாண்களின் வழியாக முன்னும் , 

பின்னும் 
செல்லுகையில் அதிர்வடைந்து ( vibration ) ஒலி எழும் . ஆண் 
தவளையிலிருக்கும் குரல் பைகள் ( vocal sacs ) காற்றினால் நிரம்பப் 
பெற்றிருப்பதால் ஒலியானது இக்காற்றினால் அதிர்வு அடைந்து 
பெரு ஒலியாக மாற்றப்படும் . 

உள்ளிடை சுரப்பிகள் 

( Endocrine Glands ) 
தவளையும் , மற்ற முதுகெலும்பிகளைப் போன்று உள்ளிடைச் 
சுரப்பிகளைப் பெற்றுள்ளது . இச் சுரப்பிகள் சுரக்கும் நீர்கள் 
தனித்த குழாய்கள் வழியாகச் செல்வதால் , குருதி வழியாகவே 
உடலின் பல்வேறு பகுதிகளை அடையும் . தனிப்பட்ட குழல்கள் 


86 


இருவாழ்விகள் 


-2 


S 


3 


** 


5 


அற்றுக் காணப்படும் இச் சுரப்பிகள் 

ச் சுரப்பிகள் குழலில்லாச் சுரப்பிகள் 
( ductless glands ) எனப்படுக்கின்றன .. இவை சுரக்கும் நீர்கள் 
உயிர்ச் செயல்கள் செவ்வனே நடைபெற ஊக்குவிப்பதால் இதனை 
ஊக்கி நீர் அல்லது ஹார்மோன் ( hormone ) என்கிறோம் , உயிரி 
வளர்வதற்கும் , உயிர்ச் செயல்கள் நடைபெறவும் தேவையான 
இவ்வூக்கி நீர்களின் செயல்கள் யாவும் ஒன்றுக்கொன்று சங்கிலி 
போன்ற தொடர்புடையன . இவை நரம்புத் தொகுப்புடன் 
ஒன்றி அமைந்து செயலுறும் திறன் வாய்ந்தவை . பிட்யூட்டரி 
உறுப்பு ( pituitary body ) . தைராய்டு ( thyroid ) , அட்ரீனல் 
சுரப்பிகள் ( adrenal bodies ) , பைனியல் உறுப்பு ( pineal body ) 
முதலியன தவளையில் காணப்படும் குழலில்லாச் சுரப்பிகளாகும் . 

பிட்யூட்டரி உறுப்பு ( Pituitar Body ) இவ்வுறுப்பு தவளையில் மூளை 
யின் கீழ்ப்பக்கத்தின் மையத்தே 
ஒரு சிறிய உருண்டை வடிவில் 
காணப்படும் , இது மூன்று மடல் 
களைக் கொண்டது . 

அவைகள் 
முறையே முன் மடல் ( anterior 
lobe) , நடுமடல் (intermediate 
lobe ) , பின் மடல் ( posterior lobe ) 
என்று அழைக்கப்படும் . முன் 
மடல் இளம் உயிரிகளின் வளர்ச் 
சியைத் தூண்டும் ஊக்கி நீரைச் 

தவளை : 

உள்ளிடைச் சுரப்பிகள் 
சுரக்கும் . இது பொது வளர்ச்சி 
யையும் , நீள் எலும்புகளின் ( long 

1. பிட்யூட்டரி உறுப்பு ; 2. தைராய்டு 

சுரப்பி : 3. அட்ரினல் சுரப்பி 
bones ) வளர்ச்சியையும் கட்டுப் 4. இனச் சுரப்பி 
படுத்துகின்றது , 

ஹானின் திட்டுகள் . 
தைராய்டு 
சுரப்பி இதன் ஆதிக்கத்திற்குட்பட்டது . இம்மடல் நீக்கப்பட்டால் 
தலைப்பிரட்டையின் வளர்ச்சி குன்றி உருமாற்றத்தை மேற்கொள் 
ளும் தன்மை அற்றுவிடும் . இம்மடலைத் திரும்ப அத்தலைப் பிரட் 
டையில் பொருத்தினால் உருமாற்றம் நடைபெறும் . இச்சுரப்பியின் 
சத்து நீரை ( extract ) உட்கொள்ளச் செய்வதன் மூலம் அல்லது 
ஊசியின் மூலம் உட்செலுத்தித் தவளையின் வளர்ச்சியை விரைவுப் 
படுத்தலாம் . முதிர்ந்த தவளையின் பிட்யூட்டரி சுரப்பியின் முன் 
மடல் இனவுறுப்பைத் தூண்டும் ஊக்கி நீரைச் சுரக்கிறது , இது 
அண்டச் செல்களையும் ( ovum ) , விந்தையும் ( sperm ) வெளியேற்றத் 
தூண்டுகிறது . இனப் பெருக்க நிலையில் இல்லாத இளம் ஆண் , 
பெண் தவளைகளில் இம் முன்மடலை 

உட்செருகி ( implant ) 
அவைகளை இனப்பெருக்கம் செய்யத் தூண்டலாம் . 

பிட்யூட்டரி உறுப்பின் நடுமடல் இன்ட்ரீமிட்டீன் ( intermedin ) 
என்ற ஊக்கி நீரைச் சுரக்கிறது . இது குரோமட்டோஃபோரின் 


படம் 


69 . 


5. லாங்கர் 


தவளை 


87 


( chromato phores) செயல்களைக் கட்டுப்படுத்தும் . இம்மடல் 
நீக்கப் பெற்ற தவளையின் தோலில் நிறமிகள் ஒன்று கூடி 
இருப்பதால் தோல் வெளுத்திருக்கும் . 

தவளையின் தோல் , நீர் உறிஞ்சுவதை ( absorbtion ) மட்டுப் 
படுத்து தல் , பின்மடலின் பணியாகும் . மேலும் இதை 
உடலிலிருந்து நீக்கி 

நீக்கி விட்டால் தோலுரித்தல் நடைபெறாது . 
நிறமிகள் அதிகப்படியாக ஒன்று சேர்ந்து வெளுத்த தோலுடைய 
தவளைகளைத் தோற்றுவிக்கும் . 


தைராய்டு சுரப்பிகள் ( Thyroid Glands ) : - இவை புற ஜீகுலார் 
சிரைகளுக்கு அருகில் பக்கத்திற் கொன்றாக அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . இவை தைராக்ஸின் (thyroxin ) என்ற ஊக்கி நீரைச் 
சுரக்கின்றன . பொதுவாக இவ்வூக்கி நீர் வளர்சிதை மாற்றங்கள் 
நடைபெற காரணமாய் அமைந்தாலும் முக்கியமாகக் கரிம 
நீரகங்களின் ( carbohydrates ) வளர்சிதை மாற்றம் தைராய்டு 
சுரப்பியின் கட்டுப்பாட்டில் உள்ளது . 

லார்வா உருமாற்றம் 
அடையும்போது இச் சுரப்பி பெருத்தும் , சுரப்புத் தன்மை 
அதிகரித்தும் காணப்படும் . இச் சுரப்பிகளை லார்வாக்களிலிருந்து 
அகற்றிவிட்டால் உருமாற்றம் நடைபெறுவதில்லை . 

கணையம் ( Pancreas ) : - இன்சுலின் ( insulin ) என்ற ஊக்கி நீரைக் 
கணையம் சுரக்கின்றது . இவ்வூக்கி நீர் கணையத்திலிருக்கும் லாங்கர் 
வான் ஸ் திட்டுக்கள் ( islets of langerhans) எனப்படும் செல் 
தொகுப்புகளால் சுரக்கப் படுகின்றது . இது குருதிச் சக்கரையின் 
( blood sligur ) அளவை ஒரே நிலையில் வைக்கப் பயன்படுகிறது . 

அட்சினல் சுரப்பிகள் ( Adrenal Glands ) : - சிறுநீரகங்களின் கீழ்ப் 
பக்கமாக ஒட்டிக் காணப்படும் மெலிந்த , நீண்ட அட்ரீனல் 
சுரப்பிகள் எபிநெஃபரின் ( epinephrin ) அல்லது அட்ரினலின் 
( adrenalin ) என்ற ஊக்கி நீரைச் சுரக்கின்றன . இவ்வூக்கி நீர் 
இரத்த அழுத்தத்தையும் , தோலிலுள்ள நிறமிகள் குறுகிச் 
சுருங்குவதையும் கட்டுப்படுத்துகின்றது . 


தைமஸ் சுரப்பிகள் ( Thymus Glands ) : - தவளையின் செவிப் 
பறைக்கு உட்புறத்தே , 

உட்புறத்தே , தாடைகள் கூடுமிடத்தில் , முட்டை 
வடிவமுடைய , சிறிய சிவப்பு நிறமுடைய தைமஸ் சுரப்பிகளைக் 
காணலாம் . இது இளம் தவளைகளில் பருத்துக் காணப்படும் . 
முதிர்ந்த தவளைகளில் சிறுத்துக் காணப்படும் . இதன் செயல்திறன் 
புலப்படவில்லை . 


இனச் சுரப்பிகள் அல்லது பாலுணர் சுரப்பிகள் ( Sex Glands) : 
இவைகளில் அமைந்திருக்கும் சில செல் தொகுப்புக்கள் சுரக்கும் 


88 


இருவாழ்விகள் 


பாலுணர்வு ஊக்கி நீர் தவளையின் இரண்டாம் நிலை பால் பண்பு 
களின் வளர்ச்சிக்குக் காரணிகளாக அமைகின்றன . 

நரம்புத் தொகுப்பு ( Nervous system ) : - இத்தொகுப்பு உயிர் 
களின் பல்வேறு உறுப்புகளின் உயிர்ச் செல்களை சமன்படுத்தி 
ஒருங்கியமைந்து , ஒரே அமைப்பாக நெருங்கி செயல்புரிய 
வைத்திடும் பணியினைச் செய்வது . இவ்வமைப்பு மூன்று பிரிவுகளை 
உடையது . 

அவைகளாவன : 
1 . மைய நரம்பமைப்பு அல்லது மத்திய நரம்புத் தொகுப்பு 

( central nervous system ) ( எ.கா. ) மூளை , தண்டுவடம் . 
2 . புற நரம்புத் தொகுப்பு ( peripheral nervous systen ) 

( எ.கா. ) மூளை , தண்டுவட நரம்புகள் . 
தனித்தியங்கு நரம்புத்தொகுப்பு ( symphathetic nervous 
System ) அல்லது பரிவு நரம்புத் தொகுப்பு . 

( எ.கா. ) பரிவு நரம்புச் சங்கிலி (symphathetic chain ) . 
மத்திய நரம்புத் தொகுப்பு : - உடலின் மைய நீள்கோட்டில் 
அமைந்துள்ள மூளையும் , தண்டுவடமும் மத்திய நரம்பமைப்பைச் 
சார்ந்தவை . இவ்வமைப்பு மென்மைத்தாய் மெல்லியம் அல்லது 
பயாமாட்டர் ( piamatter ) அல்லது அரக்கனாய்டு மெல்லியம் 
( arachnoid membrane ) , 

கடினத்தாய் மெல்லியம் அல்லது 
டூயூராமேட்டர் (duramatter ) என்ற மூன்று மெல்லியங்களால் 
மூடப்பட்டு இருக்கும் . மென்மைத்தாய் மெல்லியமான து 
மூளையோடு ஒட்டி அமைந்து இருக்கும் . இதில் பல குருதித் 
தந்துகிகள் செரிந்திருக்கும் . ஆதலின் மூளைக்குத் தேவையான 
ஊட்டத்தையும் , பிராணவாயுவையும் இச்சவ்வின் மூலம் மூளை 
பெறுகின்றது . தவளையில் இம்மென்மைத்தாய் மெல்லியமானது 
அரக்கனாய்டு சவ்வு ( அ ) மெல்லியத்துடன் இணைந்திருப்பதாகக் 
கருதப்படுகின்றது . கடினத்தாய் 

மெல்லியமானது 

மண்டை 
யோட்டின் உட்பக்கத்தை அடுத்திருக்கும் . ஆகவே இது மூளையின் 
புற உறையாக அமைந்து மூளைக்குப் பாதுகாப்பை அளிக்கின்றது . 


தவளையின் மூளை முன்மூளை ( fore brain ) , நடுமூள ( mid brain , 
பின்மூளை ( hind brain ) என்ற மூன்று பிரிவுகளை உடையது . முகர் 
கதுப்புகள் ( olfactory lobes ) , பெருமூளை , இடைமூளை ஆகிய மூன்று 
பகுதிகளும் முன்மூளையில் ( fore brain or prosencephalon ) 
அடங்கிய பகுதிகளாகும் . பார்வைக் கதுப்புகள் இரண்டும் 
நடுமூளை ( midbrain or mesencephalon ) எனப்படுகின்றது . 
இதையடுத்து அமைந்திருக்கும் சிறுமூளையும் ( cerebellum ) , முகுளம் 
( medulla oblongata ) , 1960tey ? ( hind brain or rhombencephalon ) 
எனப்படும் . 


தவளை 


89 


மூளையின் முன்முனையில் அமையப் பெற்றிருக்கும் முகர் 
கதுப்புகள் இரண்டும் மத்தியக் கோட்டில் இணைந்திருக்கும் . 
வைகள் நுகர்ச்சிப் புலனை ( olfactory sense ) உடையன . 


2 


R 


9 


5 


6 


3 


18 
14 
15 


7 


4 


16 


--- 


படம் : 


7 ) . 


தவளை ; மூளை 
அ . மேல்தோற்றம் ; ஆ . கீழ்த்தோற்றம் ; ஓ . கிடைக்கோட்டு 

வெட்டுத் தோற்றம் . 
1. துகர்ச்சிக் கதுப்பு ; 2. பெருமூளை அறைக்கோளம் ; 3. பார்வைக் கதுப்பு ; 
4. முகுளம் ; 

5. பயன் செபலான் ; 6. பைனியல் உறுப்பு ; 7. சிறுமூளை 
8. பின் குருதித் திசுச் சிக்கல் ; 9. பார்வை நரம்பு குறுக்கமைப்பு ; 
10. இன்ஃபண்டிபுலம் ; 11. பிட்யூட்டரி சுரப்பி ; 12. மருங்குப் 
புரையம் ; 13. மூன்றுவது புரையம் ; 14. பார்வைப் புரையம் ; 
15. மன் ேதுவ ; 

16 நான்காம் புரையார் . 


களின் 

தொடர்ச்சியாகக் காணப்படுவது பெருமூளை அரைக் 
கோளங்கள் ( cerebral hemispheres ) . நீண்ட உருளையைப் போன்ற 
அமைப்பினையுடைய இவைகளின் முன்முனை சற்றே கூம்பியிருக்கும் . 
உடலியக்கங்களை ஒன்றுபடுத்தும் பணியினையும் , பார்த்தல் 
கேட்டல் முதலிய புலன்களை அறியும் திறனையும் கொண்டது . 
வலது இடது பெருமூளை அரைக் கோளங்களை பிரித்துக் காட 

காட்டும் 
வகையில் மேல் நடுக்கோட்டில் ஒரு பிளவு உள்ளது . பெருமூளை 
அரைக்கோளங்களையடுத்து இடைமூளை அல்லது டயன் செஃபலான் 
( diancephalon ) உள்ளது . இதன் கூறைப்பகுதி நரம்புத் திசுவால் 
அமைக்கப்படாமல் தந்துகிகள் செரிந்த திசுவால் ( vascular tissue ) 
ஆனது . இதனை முன் குருதிச் திசுச்சிக்கல் அல்லது முன்கோரகாய்டு 
சிக்கல் (anterior choro choid plexus ) என்பர் . இடைமூளையின் மேல் 
பகுதியின் மையத்தே பைனியல் உறுப்பி (pineal body ) உள்ளது . 


90 


இருவாழ்விகள் 


இது தலைப்பிரட்டை நிலையில் நன்கு வளர்ச்சியுற்றுக் காணப்படும் . 
பைனியல் உறுப்பானது தோலிற்குக் கீழாகவும் , மண்டை 
யோட்டிற்கு மேலாகவும் பொருந்தியிருக்கும் . இடைமூளையின் 
கீழ்ப்பக்கத்தில் பார்வை நரம்பு குறுக்கமைப்பு ( optic chiusma ) 
உள்ளது . இதனை அடுத்துள்ள நீட்சியினை இன்ஃபண்டிபுலம் 
( infundibulum ) என்பர் . பிட்யூட்டரி சுரப்பி எனப்படும் குழலிலாச் 
சுரப்பியுடன் தொடர்புடையது . 

நடுமூளை இரு பார்வைக் கதுப்புகளால் ( optic lobes ) ஆனது . 
இக்கதுப்புகளின் அடித்தளமாக குருரா செரிபிறை ( crura ceribri ) 
அமைந்துள்ளது . இது பெரு மூளையையும் ( cerebrum ) , முகுளத் 
தையும் ( ne ulla oblongata ) இணைக்கின்றது . 

பின் மூளையின் முன் பகுதியான சிறுமூளை ( cerebellum ) 
வளர்ச்சியுற்று ஒரு குறுகிய நீண்ட துண்டமாக பார்வைக் 
கதுப்புகளுக்குப் பின் அமைந்துள்ளது . இது உடலியங்களை ஒன்று 
படுத்தும் . இதையடுத்துக் காணப்படுவது முகுளம் . 

இதன் 
கூரையும் இடை 

டை மூளையைப் போன்று குருதித் திசுச் சிக்கலால் 
ஆனது . இதனைப் பின் குருதித் திசுச் சிக்கல் அல்லது பின் கோர 
காய்டு சிக்கல் ( posterior choro choid plexus ) - என்று கூறுவர் . 
முகுளத்தின் பின்முனை நீண்டு தண்டு வடமாக 

( spinal cord ) 
அமைந்திருக்கும் . முகுளம் உணர்வு அலைகளை மூளைக்கு எடுத்துச் 
செல்லவும் , மூளையிலிருந்து இயக்க அலைகளை உடலின் பல பகுதி 
களுக்கு வெளியே எடுத்துச் செல்லவும் பயனுறுகிறது . மேலும் 
இதனால் மூளையின் கட்டளை இல்லாமலும் தனித்து இயங்கவும் 


முடியும் . 


யது . 


வை 


மூளை உட்குழிவுகளை அல்லது புரையங்களை ( ventricles ) உடை . 

இப்புரையங்கள் மூளைப் பாய்மத்தால் நிறைந்திருக்கும் . 
ஒவ்வொரு முகர் கதுப்பும் ஒரு புரையத்தை உடையது . இந்த 
முகர்ப்புரையங்களுடன் ( olfactory ventricles ) தொடர்ந்து காணப் 
படுவது மருங்குப் புரையங்களாகும் ( lateral ventricles ) . 
வலது , இடது பெருமூளை அரைக் கோளங்களில் காணப்படும் . 
இவை முறையே முதல் , இரண்டாம் புரையங்கள் எனப்படும் . 
இடை மூளையினுள்ளிருக்கும் மூன்றாம் புரையத்துடன் ( Third 
ventricle or diocoel ) மேற்கூறிய மருங்குப் புரையங்கள் மன்றே 
துளை ( Foramen of Munro ) வழியாகத் தொடர்பு கொண்டிருக்கும் 
முகுளத்தினுள்ளிருக்கும் நான்காம் புரையம் மூன்றாம் புரையத் 
துடன் சில்வியஸின் கால்வாயினால் ( aqueductus sylvius ) இணைக்கப் 
பட்டிருக்கும் . பார்வைக் கதுப்புகளினுள்ளிருக்கும் , பார்வைப் 
புரையங்கள் ( optocoels ) சில்வியஸின் குழையுடன் ஒன்றிணைந் 
திருக்கும் . 


தவளை 


91 


முதளத்தின் பின்முனை நீண்டு தண்டுவடமாக அமைந் 
துள்ளது . இது நரம்பு குழாயினுள் ( neural canal ) பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டிருக்கும் நீண்ட உருளை வடிவமுடைய இது பின் 
முனையில் சிறுத்து நூலிழைப் போன்று முடிவுறும் . 

இப் பின் 
முனையை முடிநார் அல்லது முடிவு நூலிழை ( Filum terminale ) 
என்று கூறுவர் . தண்டுவடமும் மூளையைப் போன்றே மூன்று 
மெல்லியங்களால் ( மென்மைத்தாய் மெல்லியம் , கடினத்தாய் 
மெல்லியம் , அரக்னாய்டு சவ்வு ) மூடப்பட்டிருக்கும் . முன் பின் 
இணையுறுப்புகளுக்குச் செல்லும் நரம்புகள் தோன்றுமிடத்தில் 
தண்டு வடம் தடித்துக் காணப்படும் . முன் பகுதியிலிருக்கும் 
பருமனான பகுதியை முன்கால் பருமன் ( அ ) பிரேக்கியல் பருமன் 
( brachial enlargement ) என்றும் , தண்டுவடத்தின் பின் முனை 
யிலிருக்கும் பருமனை இடுப்புப் பருமன் ( அ ) சையாட்டிக் பருமன் 
( sciatic enlargement ) என்றும் கூறுகிறோம் . தண்டின் மேல் மைய 
நீள் கோட்டில் ஒரு பிளவும் கீழ் மைய நீள் கோட்டில் ஒரு பிளவும் 
இருக்கும் . இவைகளை முறையே மேல் பிளவு ( dorsal fissure ) கீழ்ப் 
பிளவு ( ventral fissure ) என்று குறிப்பிடுவர் . கீழ்ப் பிளவு 
மேல் பிளவை விட ஆழமுடையதாய் காணப்படுகிறது . 
தண்டின் மையத்தே நீண்டு அமைந்திருக்கும் நீள் குழாயே மையக் 
குழாய் ( central canal ) ஆகும் . இது முகுளத்தினுள்ளிருக்கும் 
நான்காம் புரையத்துடன் தொடர்புடையது . இம் மையக் குழாய் 
மூளை தண்டு வட பாய்மத்தால் ( cerebro spinal fluid ) நிரம்பப் 
பெற்றிருக்கும் . மையக் குழாயை சுற்றியுள்ள நரம்புத் திசு 
சாம்பல் நிறமுடையது . இது சாம்பல் நிறப்பகுதி ( grey matter ) 
எனப்படும் . இப்பகுதி நியூரான்களையும் , நரம்புப் பசைகளையும் 

இச் சாம்பல் நிறப்பகுதி பிறைச் சந்திர அமைப் 
புடையது . இதன் முனைகளே தண்டுவட நரம்பின் மேல் , கீழ் 
வேர்களாக அமைகின்றன . இதைச் சூழ்ந்து காணப்படும் வெண் 
ணிறப் பகுதி ( white matter ) நரம்பு நார்களையுடையது . 


கொண்டது . 


தண்டுவடம் மூளையையும் உடலின் பல்வேறு பகுதிகளையும் 
இணைக்கும் பாலமாகச் செயல்படுகின்றது . உடலுறுப்புகளிலிருந்து 
வரும் உணர்வு அலைகள் ( sensory impulses ) மூளையை அடைவதும் , 
மூளையிலிருந்து வெளிவரும் இயக்க அலைகள் ( motor impulse ) உடற் 
பகுதிகளையடைவதும் தண்டுவடத்தின் மூலமாக நடைபெறு 
கின்றன . அனிச்சைச் செயல்கள் (reflex action ) யாவும் இதனால் 
நடைபெறும் . நீர்த்த அமிலத்தில் ( dilute acid ) தோய்ந்த 
காகிதத் துண்டு ஒன்றை தவளையின் ஒரு காலின் மேல் வைத்த 
வுடனே அது தன் காலை முன்னும் , பின்னும் அசைத்து அக் 
காகிதத்தை அப்புறப்படுத்த முயலும் . 

இச்செய்கையை 
அனிச்சைச் செயல் என்பர் . இச்செயல் மூளையின் தூண்டுதலால் 


92 


இருவாழ்விகள் 


நடைபெறாமல் , தண்டுவடத்தின் தசைத்தன்மையால் நடை 
பெறும் ஒரு செயல் . அமிலம் பட்ட இடத்தில் உணர்வு ஏற்கும் 
செல் அமிலத்தினால் தூண்டப் பெற்று , பின் இவ்வுணர்வுகள் 
உணர்வு அலைகளாக மாற்றப்பட்டு உட்செலுத்து நியூரான் 
வழியாக தண்டு வடத்திலிருக்கும் இடைப்பட்ட நியூரான்களை 
(intermediate neuron ) அடைகின்றன . பின்னர் உணர்வு அலைகள் 
வெளிச்செலுத்து நியூரான்களில் முடிவுறும் . 

இந்த வெளிச் 
செலுத்து நியூரான்களையடைந்த உணர்வு அலைகளுக்கு ஏற்ற 
இயக்க அலைகளைத் ( motor impulses) தோற்றுவிக்கும் . இந்த 
இயக்க அலைகள் வெளிச் செலுத்து நரம்பு வழியாக கால் 
தசைகளை அடைந்து , கால் தசைகளை இயக்கிக் காலினை அசைக் 
கின்றது . அனிச்சைச் செயலை புரிய ஐந்து பகுதிகள் தேவைப்படு 
கிறது . அவைகளாவன : உணறுமிடம் ( receptor ) வரவேற்பாளர் , 
உணரும் நியூரான் ( sensory neuron ) , இடைப்படு நியூரான் , 
இயக்க நியூரான் ( eflector neuron ) , இயக்குமிடம் ( ellector ) இவை 
யாவும் அனிச்சை வில்லின் ( reflex arc ) பகுதிகளா 

ளாகும் . 


புற நரம்புத் தொகுப்பு 
( Peripheral Nervous System ) 


பத்து இணை மூளை நரம்புகளும் ( cranial nerves ) , பத்து இணை 
தண்டுவட நரம்புகளும் ( spinal nerves ) புற நரம்பமைப்பாகின்றன . 
இவைகள் தனித்து இயங்கும் சக்தியற்று இருப்பினும் மூளை , 
தண்டுவடம் முதலியவைகளுடன் ஒன்றி செயலாற்றும் சிறப்பை 

இந்த நரம்புகளன்றி மத்திய நரம்புத் தொகுப்பு 
செயலாற்ற முடியாது . 

இவைகளில் சில உணர்ச்சி நரம்பு 
களாலும் ( sensory nerves ) , ஒரு சில , இயக்கு நரம்புகளாலும் 
( motor nerves ) , மற்றவை கலப்பு நரம்புகளாலும் ( mixed nerves ) 
பணி புரிகின்றன . 


உடையன . 


களாவன : 


தவளை பத்து இணை மூளை நரம்புகளைக் கொண்டது . அவை 

1. முகர்தல் நரம்பு ( olfactory nerves ) , 2. பார்வை 
நரம்பு ( optic nerve ) , 3. விழி இயக்க நரம்பு ( occulomolor nerve ) , 
4. கப்பி நரம்பு ( trochlear nerve ) , 5. மூக்கிளை நரம்பு ( trigeminal 
nerve ) , 6. அப்டு சன்ஸ் நரம்பு ( abducens nerve ) , 7. முக 
நரம்பு (facial nerve ) , 8. செவி நரம்பு ( auditory ) , 9. நாக்குத் 
தொண்டை நரம்பு ( glosso pharyngeal nerve ) , 10 . சஞ்சாரி 
நரம்பு ( rangus nerve ) முதலியன . இவற்றுள் முகர் தல் நரம்பு , 
பார்வை நரம்பு , செவி நரம்பு முதலியன நுகர்தல் , பெட்டகத் 

உணர்ச்சிப் பரப்படுக்கு விழித்திரை , உட்செவி ஆகிய 


56. ளை 


93 


புலனுறுப்புகளிலிருந்து உணர்வு அலைகளை மூளைக்கு எடுத்துச் 
செல்வதால் இவை உணர்ச்சி நரம்புகள் என்றழைக்கப்படுகின்றன . 
மூளை நரம்புகளில் மூன்றாவது , நான்காவது , ஆறாவது ஆகிய 
நரம்புகள் தசைகளில் முடிவுற்று அவைகளை இயக்கும் ஆற்றல் 
பெற்றிருப்பதால் இந் நரம்புகளை இயக்கு நரம்புகள் என்பர் . 


2 


3 


8 . 


5 


படம் . 71 . 


தவளை : ஐந்தாவது , ஏழாவது மூளை நரம்புகள் 
1. மூளை : 2. அப்தால் மிக் நரம்பு ( 5 ) : 3. மேலண்ண நரம்பு ( 7 ) ; 
4 , கீழ்த்தாடை நரம்பு ( 5 ) : 5. கசேரியன் நரம்பு செல் திரட்சி : 
6. மாண்டிபுலார் நரம்பு ( 7 ) ; 7. நாவடி நரம்பு ( 7 ) ; 

8. மேல் தாடை எலும்பு ( 5 ) . 


மற்ற நான்கு இணை நரம்புகளும் உணர்வு அலைகளை மூளைக்கு 
இகாண்டு செல்லவும் உதவி , இரு வேலைகளையும் ஒருங்கே செய் 
வதால் இவற்றை கலப்பு நரம்புகள் ( mixed nerves ) என்று 
கூறுகிறோம் . 


தவளை பத்து இணை தண்டுவட நரம்புகளை உடையது . இந் 
நரம்புகள் முள்ளெலும்புகளிடைத் துளைகள் வழியாக வெளி 
வருகின்றன . 

ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் இரு வேர்களை 
உடையது . 

ஒன்று தண்டுவடத்தின் மேற்பகுதியிலிருந்து ( dorsal 
side ) தோன்றும் மேல் வேர் ( dorsal root ) ; மற்றது தண்டுவடத் 
தின் கீழ்ப் பக்கத்திலிருந்து ( ventral side ) வெளிவரும் கீழ்வேர் 
( ventral root ) . மேல் வேரின் தொடக்கப் பகுதியில் ஒரு நரம்புச் 
செல் திரட்சி ( ganglion) உள்ளது . 

மேல் வேர் உணர்ச்சி நரம்பி 
ழைகளால் ஆனது . இவ்விரு வேர்களும் ஒன்றிணைந்து ஒரு நரம் 
பாக உருவகம் கொள்ளுகின்றன . இவ்வாறு தோன்றிய இந் 
நரம்பு மூன்று கிளைகளாகப் பிரியும் . இக்கிளைகள் ஒவ்வொன்றும் 
உணர்ச்சி இயக்க நரம்பிழைகளைக் கொண்டிருக்கும் . இவைகள் 


இருவாழ்விகள் 


முறையே மேற்கிளை ( dorsal branch ) , கீழ்க்கிளை ( ventral branch ) , 
தொடர்புக் கிளை ( ramus communicans ) என்று பெயரிடப் 
பட்டுள்ளன . மேற்கிளை அல்லது முதுகு பக்கக்கிளை முதுகுப்புறத் 
தோலில் முடிவுறும் . இதை அடுத்திருக்கும் கீழ்க்கிளை அல்லது 


10 


2 


7 


3 


4 


5 . 


>> 


2 . 


தவளை : 


ஒன்பதாவது , பத்தாவது மூளை நரம்புகள் 
1. தோல் நரம்பு : 2. இரைப்பை நரம்பு ; 3. நுரையீரல் நரம்பு ; 4. இருதய 
நரம்பு ; 5. குரல்வளை நரம்பு ; 6. தோள் பட்டைக் கீழ் நரம்பு ; 7. நாக்குத் 
தொண்டை நரம்பு ( 9 ) ; 8. மூளை ; 9. கசேரியன் நரம்பு செல் திரட்சி ; 

10. சஞ்சாரி நரம்பு செல் திரட்சி . 


வயிற்றுப் பக்கக்கிளை மிகவும் நீண்டு தண்டுவட நரம்பு ( spinal 
nerve ) என குறிப்பிடப்பட்டுள்ளது . மூன்றாவது 

கிளையான 
தொடர்புக்கிளை பரிவு நரம்புச் சங்கிலியுடன் ( sympathetic chain ) 
இணைந்திருக்கும் . 


தவளையின் முதல் இணை தண்டுவட நரம்பை நாவுக்கடி 
நரம்பு ( hypoglossal nerve ) என்று கூறுவர் . முதுகெலும்பிடை 
துளையின்றி வெளியேறி முன் முனை நோக்கி வளைந்து சென்று நாக் 
கின் தசைகளை அடையும் . இரண்டாவது இணை நரம்பை கை 
நரம்பு ( brachial r.erve ) என்று கூறுவர் . இது தடித்துக் காணப் 
படும் . இதனிலிருந்து தோன்றும் ஒரு சிறிய கிளை தோல் தசைகளை 
அடைவதால் இதனை கோரக்கோ கிளாவிக்குலார் நரம்பு என்று 
கூறுவர் . இக் கை நரம்பானது அப்பக்கமுள்ள மூன்றாவது நரம்பு 

இணைந்து பின்னர் தனித்தனியாகப் பிரிந்துவிடும் . 


களுடன் 


தவளை 


95 


இவ்வாறு கைநரம்பும் , மூன்றாவது தண்டுவட நரம்பும் ஒன்றிணைந் 
திருக்கும் பகுதியை மேற் கை நரம்பு இணைவு அல்லது வலை ( brachial 
plexus ) என்று குறிப்பிடுவர் . அநேகமாக முதல் நரம்பிலிருந்து 
தோன்றும் ஒரு சிறிய கிளை மேற்கை 
நரம்பு இணைவு வலையுடன் பங்கு பெறும் . 
நான்காவது , ஐந்தாவது , ஆறாவது இணை 
நரம்புகள் மெலிந்திருக்கும் .. இவை 
தோலில் முடிவடைகின்றன . ஏழாவது , 
எட்டாவது , ஒன்பதாவது நரம்புகள் பின் 
னோக்கி 

ணையு ருப்புகளுள் 
செல்லுமுன் ஒன்றிணைந்து இணைவைத் 
( sciatic plexus ) தோற்றுவிக்கும் . ஏழாவது 
நரம்பு இடுப்பு நரம்பு வளைவுடன் இணைவ 
தற்கு முன் ஒரு கிளை பிரிந்து வயிற்றுப் 

2 
பகுதி , அப்பகுதியில் இருக்கும் தோல் , 
தசை முதலிய பாகங்களுடன் தொடர்பு 
கொள்ளும் . மிக மெலிந்த சிறிய பத்தா 

இணை நரம்பை வால் நரம்பு 
( coccygeal nerve ) என்பர் . 
தவளைகளில் காணப்படுவதில்லை . 


ஓடி பின் 


3 


வது 


இது சில 


படம் 73 


கள் ; 


தனித்தியங்கு நரம்பமைப்பு அல்லது 
பரிவு நரம்புத் தொகுப்பு ( sympathetic 
nervous system ) : - இது உயிரியின் உள்ளுருப் 
புகளின் செயல்களை ஒன்றுபடுத்தி ஒழுங்கு 
படுத்தும் தன்மை 

கொண்டது . உள் 

நரம் 
ளுறுப்புகள் யாவும் இதனால் தூண்டப் தவளை : தண்டு வட 

புகள் . 
பெறும் . தனித்தியங்கும் உறுப்புகளான 1- 10. தண்டு வட நரம்பு 
இருதயம் , நுரையீரல்கள் , இரப்பை , 

11. மூள; 
சுரப்பிகள் முதலியன பரிவு நரம்புகளால் 

12. தண்டுவடம் . 
கட்டுப்படுத்தப் படுகின்றன . 
இரு சங்கிலி போன்ற நரம்புத் தொடர்புகளால் ஆனது . முது 
கெலும்பின் இருமருங்கிலும் பக்கத்திற்கு ஒன்றாக இந்நரம்புச் 
சங்கிலித் தொடர்கள் காணப்படும் . இதனை தனித்தியங்கு மூளை 
நரம்பு என்பர் . இவற்றின் முற்பகுதி சிஸ்டமிக் அடித்தமனியை 
ஒட்டியும் , பிற்பகுதி முதுகுத் தமனியின் இரு மருங்கிலும் அமைந் 
துள்ளன . மூல நரம்புகள் ஒவ்வொன்றும் முன் முளையில் சஞ்சாரி 
நரம்புச் செல் திரளுடனும் ( vagus ganglion ) , கஸேரியன் நரம்புச் 
செல் திரளுடனும் ( gasserian ganglion ) இணைந்திருக்கும் , 
ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் தனித்தியங்கு அடி நரம்புடன் 
தொடர்பு கிளை ( ramus communicans ) மூலம் இணைந்திருக்கும் . 


96 


இருவாழ்விகள் 


இவ்விணைப்புகளுக்கு அருகாமையில் பரிவு நரம்புத்திரள்கள் 
( sympathetic ganglion ) அமைந்துள்ளன . இவ்விதம் தவளையில் 
பத்து 

ணை பரிவு நரம்புத் திரள்கள் உள்ளன . இத்திரள் 


2 


3 


4 


AMON VAASA 


5 


படம் ( 4 . 

தவளை : பரிவு நரம்பமைப்பு 
1. j ன ; 2. மேற்கை நரம்பு இணவு : 3. தண்டு வடம் ; 4. பரிவு நரம்பு 

சங்கிலித் தொடர் ; 5. இடுப்பு நரம்பு இணைவு . 
களிலிருந்து வெளிவரும் நரம்புகள் உள்ளுருப்புகள் , குருதிக் 
குழாய்கள் , சுரப்பிகள் , இணை உறுப்புகள் , இயக்குத் தசைகள் 
அகிய பகுதிகளில் முடிவுற்று தானியங்கு உறுப்புகளைச் சீரான 
பாறையில் இயக்குவிக்கின்றன . 


கிளை 1.ரம்புகள் 


பெயர் 


தோற்றம் 


சேருமிடம் 


செயல் 
தன்மை 


1. 


. 4. 


5 
. 


நுகர்ச்சி 
நரம்பு 

முகர்கதுப்புகளின்நுனிமுகர்தல்பெட்டகத்தின்உணர்ச்சிநரம்பு 
( 
olfactory 
nerve 
) 

உணர்ச்சிப் 
பரப்படுக்கு பார்வைநரம்பு(opticnerve)இடைமூளையின் 
அடிப்பரப்புவிழித்திரை 

உணர்ச்சி 
நரம்பு 
விழி 
இயக்க 
நரம்பு 

நடுமூளையின்கீழ்ப்பகுதி 
மேல், 
கீழ்,உள்நேர்த் 
தசை 
இயக்குநரம்பு 
( 
occulomotor 
nerve 
) 

உள் 
குறுக்குத் 
தசை 
. 
கப்பி 
நரம்பு 

நடுமூளையின்பின் 
மேல்கண்ணின்மேல்குறுக்குத்இயக்கு 
நரம்பு 
( 
trochlear 
nerve 
) 

பகுதி 

தசை முக்கிளைநரம்புகிளைகள் முகுளத்தின்முன்முனையிமூக்கின்தோல் 

கலப்பு 
நரம்பு 
( 
( 
trigeminal 
nerve 
) 

லிருக்கும்கஸேரியன் 
( 
அ 
) 
அஃப்தால்மிக் 
நரம்பு 

நரம்புச்செல்திரள் 
மேல் 
தாடைதோலும் 
, 
(ophthalmicnerve 
) 

கீழ் 
கண்ணிமையும் 
கீழ்த் 
( 
ஆ 
) 
மேல் 
தாடை 
நரம்பு 

தாடையின் 
தசைகளுக் 
( 
maxillary 
nerve 
) 

கும் 
,தோலுக்கும் இ 
)கீழ்த்தாடைநரம்பு 

(( 
mandibular 
nerve 
) 
அப்டூசென்ஸ் 
நரம்பு 

முகுளத்தின் வயிற்றுப்கண்ணின் 
வெளிநேர்த் 
இயக்கு 
நரம்பு 
( 
( 
abducens 
nerve 
) 

பகுதி 

தசையும், 
விழிஉள்ளிழு முகநரம்புக்கிளைகள் 

கஸேரியன் 
நரம்புச்செல் தசையும் 
( 
facial 
nerve 
) 

திரள்(gassetianganglion) 
( 
அ 
) 
மேலண்ண 
நரம்பு 

மேலண்ணத்தின் 
சிலேட்டு 
கலப்பு 
நரம்பு (palatine 
nerve) 

மப்படலம் ( 
ஆ) 
மாண்டிபுலார் 
நரம்பு 

கீழ்த்தாடைத் 
தசைகள் (mandibularnerve) (இ)நாவடிநரம்பு(lhvoidnerve) 

நாவடித்தசைகள் 


6. 


7. 


கிளை நரம்புகள் 


பெயர் 


தோற்றம் 


சேருமிடம் 


செயல் 
தன்மை 


8 
. 


முகுளத்தின்பக்கங்கள் 


உட்செவி 


உணர்ச்சி 
நரம்பு 


செவி 
நரம்பு 

(auditorynerve) 


9. 


கலப்புநரம்பு 


நாக்கு-தொண்டைநரம்பு 

( 
( 
glosso 
pharyngeal 
nerve) 


முகுளத்தின்பக்கத்திலிருக்தொண்டை,நாக்கு கும்சஞ்சாரிநரம்புச் 
செல் 
திறள் 
. 


(0. 


சஞ்சாரிநரம்பு(vagusnerve) 


சஞ்சாரி 
நரம்புச் 

நரம்புச்செல் திரள்(vagusganglion) 


கலப்புநரம்பு 


கிளைகள் 


தோள்பட்டைத்தசைகள் 


தோல் 


குரல்வளை 


(அ)கீழ் 
தோள்பட்டைநரம்பு 

( 
( 
sub 
scapular 
nerve 
) ( 
ஆ 
) 
தோல்நரம்பு 

(cutaneousnerve) ( 
இ 
)குரல்வளை 
நரம்பு 

(larvngealnerve) (ஈ 
)இரைப்பைநரம்பு 

(gastricnerve 
) 
( 
உ)நுரையீரல்நரம்பு 

( 
pulmonarynerve 
) (ஊ)இருதயநரம்பு 

( 
cardiacnerve 
) 


இரைப்பை 


நுரையீரல் 


இருதயம் 


பக 


தவளை 


99 


புலனுறுப்புகள் ( Sense organs or Receptors ) தவளை கூருணர் 
வுத்திறன் ( sensitive ) பெற்று , புற அகச் சூழ் நிலைகளுக்கு ஏற்ற 
வாறு எதிர்வினை புரியும் . புற , அக உணர்வுகளைப் பெற பலவகை 
யான புலனுறுப்புகளை அல்லது உணர்வு பொறிகளைக் கொண் 
டுள்ளது . புறச் சூழ்நிலையிலிருந்து ஏற்படும் மாற்றங்களை உணர 
உதவும் புலனுறுப்புகளை புற உணர்வுப் பொறிகள் ( external 
receptors or exterior receptors ) என்றும் , உடலினுள் அமைந்து , உள் 
ளுறுப்புகளின் உணர்ச்சித் தூண்டுதலை அறிய உதவும் உட் பொறி 
களை ( intero receptors ) அவை பெறும் உணர்வுத் தூண்டுதலின் 
தன்மைக்கேற்ப கீழ்க்காணும் ஐந்து வகைகளாகப் பிரிக்கலாம் . 


1 . தொடு உணர்வுப் பொறிகள் (tango receptors ) 
2. நுகர்ச்சி உணர்வுப் பொறிகள் ( olfacto receptors ) 
3 . சுவை உணர்வுப் பொறிகள் ( gustato receptors ) 
4 . 

கேட்டல் சமநிலை உணர்வுப் பொறிகள் ( stato aconstic 

receptors ) 
5 . ஒளி உணர்வுப் பொறிகள் ( photo receptors) 


தொடு உணர்வுப் பொறிகள் : தவளையின் தோல் தொடு 
உணர்வினை அறிய உதவும் நரம்பு நுனிகளைப் ( nerve endings ) 
பெற்றுள்ளது . உணர்வு நரம்பின் கிளைகள் ( sensory nerve ) மேல் 
தோல் செல்களுடன் இணைந்து தொடு உணர்ச்சியை அறிய 
உதவும் . உணர்வுத் திட்டுகளாக (tactile receptors ) அல்லது உணர் 
செல்களாக அமைந்துள்ளன . இந்த உணர்வுத் திட்டுக்கள் , 
தொடு உணர்ச்சியையும் வெப்ப நிலையையும் அறியக் கூடியவை . 
புறச் சூழ்நிலையில் காணப்படும் வெப்ப , அழுத்த வேதியில் 
மாற்றங்களை அறியும் திறன் தவளையின் தோலுக்கு உண்டு . 


நுகர்ச்சி உணர்வுப் பொறிகள் : - ஒளி உணர்வையே பெரிதும் 
பயன் படுத்துவதால் தவளையின் நுகர்ச்சி உணர்வுப் பொறிகள் 
நன்கு வளர்ச்சியுறவில்லை . எளிய அமைப்புடைய இவ்வுணர்வுப் 
பொறிகள் ( நுகர்ச்சிப் பைகள் ) மண்டையோட்டில் காண 

னப்படும் 
நுகர்ச்சிப் பெட்டகங்களில் ( olfactory capsules ) அமைந்துள்ளன . 
இது புறநாசித் துளைகள் வழியாக உள்வாயுடன் தொடர்பு கொண் 
டிருக்கும் . இந் நுகர்ச்சிப் பைகளின் உட்பரப்பு நுகர்ச்சிச் 
சவ்வால் ஆனது , இச் சவ்வு பல தூணமைப்பு எபிதீலியல் செல் 
களை உடையது . 

இவை இருவகைப்படும் . நீண்டு காணப்படும் 
தூணமைப்புச் செல்களை வலுச் செல்கள் ( supporting cells) என்றும் , 
உணர்வை அறிய உதவும் மற்ற செல்களை நரம்பு உணர் செல்கள் 
என்றும் கூறுவர் . நரம்பு உணர் செல்லின் மத்தியப் பகுதி 


100 


இருவாழ்விகள் 


பெருத்தும் , ஒரு முனை உணர் நரம்புடன் இணைந்தும் , மறுமுனை 
* உணர்குறு இழைகளைப் பெற்றும் ( sensory hairs ) காணப்படும் . 
நுகர்ச்சிப் பைகளிலிருக்கும் உணர் நரம்புகள் முதலிணை மூளை நரம் 


20 


2 


அ 


3 


DDHMS 


5 


அ 


படம் 75 . 


தவளே : புலனுறுப்புகள் 


{ அ j நரம்பு நுனிகளைப் பெற்றுள்ள தவளையின் தோல் ; 

( ஆ ) நுகர்ச்சி எபிதீலியல் செல்கள் . 
1. தோல் ; 2. நரம்பு ; 3 , உணர்செல் ; 4. துணை வலுச்செல் ; 

5. உணர் குறு இழை ; 6. நரம்பு . 


பான நுகர்ச்சி நரம்புகளுடன் தொடர்புடையது . ஈரூடக வாசி 
களில் ஜக்கோப்சன் உறுப்பு ( jacobson body ) என்ற ஓரிணை 
பதுக்கப் பைகள் நுகர்ச்சிப் பைகளுக்குத் துணையாக அமைந் 
துள்ளன . இவ்வுறுப்புகள் மீன்களில் இல்லை . இது முகர்தல் நரம் 
பினாலும் , முக்கிளை நரம்பினாலும் (trigeminal nerve ) உணர்வினைப் 
பெறும் . வாயினுள்ளிருக்கும் உணர்வினை அறிய இவை பெரிதும் 
5.தவுகின்றன , 


தவளை 


101 


சுவை உணர்வுப் பொறிகள் : -- சுவை உணர்வை அறியும் செல் 
கள் பல ஒன்றிணைந்து சுவை அரும்புகளாக ( taste buds ) அமைந் 
துள்ளன . இவ்வரும்புகள் நாக்கில் பரந்து காணப்படுகின்றன . 
ஒரு சுவை அரும்பானது பல தூணமைப்பு எபிதீலியல் செல்களால் 
அமைக்கப் பெற்றது . இத்தூணமைப்பு எபிதீலியல் செல்கள் 


2 


N 


5 


6 


8 


படம் 76 . 


தவளை ; சுவை உணர்வுப் பொறிகள் 
! அ ) காக்கின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் ; ( ஆ ) சுவை அரும்பு . 
1. சுவை அரும்பு ; 2. காளான் வடிவ முகிழ்ப்பு ; 3. சுவை முகிழ்ப்புகள் : 
+ . மென் காய் கிழ்ப்பு ; 5. கோழைச் சுரப்பி ; 6. துணை வலுச்செல் ; 
7. சுவாகு 2 இழை ; 8. நரம்புணர் செல் ; 9. நாக்கின் எட்சித்தீலியம் ; 

10. இணைத்திசு ; 11. நரம்பு : 


உணர்விகளாலும் ( neurosensory ) , துணைவலுச் செல்களாலும் 
ஆனவை . ‘ நரம்புணர் செல்களின் மேல் நுனியானது சுவை குறு 
இழைகளாக முடிவுற்று நாக்கின்மேல் பரப்பில் நீட்டிக்கொண்டும் , 
மறு முனை உணர்வு நரம்புகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . 
துணைவலுச் செல்களில் சுவை குறு இழைகள் இல்லை . ‘ ஈரூடக 


102 


இருவாழ்விகள் 


1 


வாசிகளில் 

சுவை அரும்பானது , நாக்கு , அண்ணம் , தாடை 
களின் உட்பரப்பு முதலிய இடங்களில் பரவலாக அமைந்திருக்கும் . 
தவளையின் சுவை அரும்புகள் ஏழாவது , ஒன்பதாவது மூளை நரம்பு 
களுடன் தொடர்புடையவை . நாக்கின் கோழைச் சவ்வில் 
( mucous membrane ) கூம்பு வடிவமுடைய மென்காம்பு முகிழ்ப்பு 
களையும் ( fili form pappillae ) , உருண்டு காணப்படும் காளான் 
வடிவ முகிழ்ப்புகளையும் ( fungiform papillae ) காணலாம் . 


செவி ( Ear ) செவி கேள்வியுணர்ச்சிக்கு உரிய உறுப்பாகும் . 
உயர் முதுகெலும்பிகளில் இது புறச்செவி ( external ear ) , நடுச்செவி 
( iniddle ear ) , உட் செவி ( internal ear ) என்ற மூன்று பிரிவுகளை 
உடையது . 

தவளையில் புறச்செவி கிடையாது . நடுச்செவி , உட் 
செவி என்ற இரு பகுதிகளே காணப்படும் . கண்ணின் பின்புற 
மிருக்கும் செவிப் பறையே நடுச் செவியாகும் ( tympanum ) . இதன் 
உட்செவி , சிக்கல் சவ்வினால் ( membranous labrynth ) ஆனது . 
இச் சிக்கல் சவ்வு செவிப் பெட்டகத்தினுள் அமைந்துள்ளது . இது 
யூட்ரி குலஸ் ( utriculus ) , சாக்குலஸ் ( sacculus ) என்ற இரு பகுதி 
களை உடையது . யூட்ரிகுலஸிலிருந்து தோன்றும் முனைப்பை லகினா 
( lagena ) எனப்படும் . மேல் பக்க அறையான யூட்ரிக்குலசுடன் 
மூன்று அரை வட்டக் குழல்கள் ( semi circular canals ) பொருந்தி 
யுள்ளன . அவற்றில் இரண்டு நேர் குழல்களாகவும் ஒன்று இடை 
நிலைக் குழலாகவும் ( horizontal canal ) அமைந்துள்ளன . இவ்வளை 
குழல்களின் ( semi circular canals ) ஒரு முனையானது பிதுக்கப்பை 
அல்லது புடைப்பினை உடையது . உட்செவியினுள் இருக்கும் பாய் 
மத்தை அகக் கொழு நீர் அல்லது அக நிணநீர் ( en - lolymph ) 
என்பர் . இந்நீரில் சுண்ணத்தாலான ஒரு செவிக்கல் ( otolith ) 
உள்ளது . இதனுடைய சுவர் சில பகுதிகளில் தடித்து ஒலி 
உணர்வுப் புள்ளிகளை ( acoustic spots ) பெற்றுள்ளது . இப் புள்ளி 
களில் ஒலி உணர் இழைகள் ( acoustic hairs ) உள்ளன . இவற்றுடன் 
செவி நரம்பின் கிளைகள் பொருந்தியிருக்கும் . மேற் கூறிய 
சிக்கல் சவ்விற்கும் செவிப் பெட்டகத்திற்குமிடையே உள்ள இடை 
வெளியில் புறக்கொழுநீர் , புற நிணநீர் ( perilymph ) உள்ளது .. 
இந் நீர் சிக்கல் சவ்வினை அதிர்ச்சிகளின்று காக்கும் தன்மை 
யுடையது . 


தவளையின் செவிப்பறையை அடுத்து உட்புறம் இருக்கும் உள் 
வெளி செவிப்பறையறை எனப்படும் . இவ்வறை அன்யூரன்களில் 
தான் தோன்றியுள்ளது . செவிப்பறையின் பின்புறமிருந்து 
துவங்கும் உணவளைக் குழாய் அல்லது யூஸ்டேசியன் குழாய் ( eusta 
chian tube ) செவிப்பறையை தொண்டையுடன் இணைக்கின்றது . 
செவிப்பறையையும் , சிக்கல் சவ்வையும் இணைக்கும் நீண்ட 


தவளை 


103 


எலும்பை செவி நுண்ணெலும்பு அல்லது காலுமெல்லா ஆரிஸ் 
( columellaauris) என்பர் . இதன் ஒரு பகுதி எலும்பாலும் , மற்றது 
குருத்தெலும்பாலும் ஆனது . எலும்பாலான முனை செவிப்பறை 
யுடனும் , குருத்தெலும்பாலான மறுமுனை செவிப் பெட்டகத்தின் 
நீள்வட்டத் துளை வழியாகச் சிக்கல் சவ்வுடனும் தொடர்பு கொண் 
டிருக்கும் . செவிப்பறையை அதிரச் செய்யும் ஒலியலைகளை செவி 
நுண்ணெலும்பு ( columella auris ) சிக்கல் சவ்விற்கு எடுத்துச் 
செல்லும் . அங்கிருக்கும் அகக் கொழுநீர் மூலம் ஒலியலைகள் செவி 
நரம்புக்கிளைகளை அடையும் . ஒலியலைகளை மூளைக்கு உணர்த்தி 
கேள்விப் புலனை உண்டாக்குகின்றன . உட்செவி ஒலியினைக் கேட் 


6 


Cry 


2 


2 


படம் 77 . 

தவளை : உட்செவி 
( அ ) சிக்கல் சவ்வு ; ( ஆ ) சிக்கல் சவ்வு பெற்றுள்ள நரம்பு . 
1. நரம்பு நுனிகள் ; 2. சாக்குலஸ் ; 3. ஆம்யுல்லா அல்லது பிதுக்கப்பை : 

4. நேர்குழல் ; 5. இடைநிலைக் குழல் ; 6. யுட்ரிகுலஸ் . 
பதற்கு மட்டுமே உருவானதொரு அமைப்பன்று . இது உயிரியை 
சமன நிலையில் ( equlibrium ) வைத்திருக்கும் உறுப்பாகவும் செயல் 
படும் . தவளையின் உடல் சாய்ந்து சமன நிலையிலிருந்து பிரளாத 
படி பாதுகாக்கும் வகையில் யூட்ரிகுலேசும் அதனுடன் இணைந்த 
மூன்று வளைகுழல்களும் பணியாற்றுகின்றன . 

கண் : இது காட்சி உணர்வுக்குரிய கட்புலனுறுப்பாகும் . 
மூளைப் பெட்டகத்தின் இரு மருங்கிலும் அமைந்துள்ள குழிகளுள் 
கண்கள் அமைந்துள்ளன . அக்குழிகளை கட்குழிகள் என்பர் . இக் 
கட்குழிகளின் தளம் சவ்வாலானது . தவளை தன் கண்களை கட்குழி 
களினுள் உள்ளிழுத்து , இமைகளால் மூடிக்கொள்ளும் . இப்பணி 
யினை உள்ளிழுக்கும் தசை ( retractor muscle - retractor bulbi ) செய் 
கின்றது . கண்ணை மேலெழச் செய்ய மேலெழுப்புத் தசை ( elevator 
muscle - elevator bulbi ) உதவுகின்றது . கண்களை பல்வேறு திசை 
களில் - திருப்ப ஆறு தசைகள் உள்ளன . இவைகள் நடுப்படை 


--- 


104 


இருவாழ்விகள் 


யிலிருந்து ( mesoderm ) தோன்றியவை . அவற்றுள் நான்கு நேராக 
இருப்பதால் நேர்த் தசைகள் எனவும் ( மேல் நேர்த்தசை , கீழ் 
நேர்த் தசை , உள் நேர்த் தசை , வெளி நேர்த் தசை ) இரண்டு 
குறுக்காக இருப்பதால் குறுக்குத் தசைகள் ( மேல் குறுக்குத் தசை , 
உள் குறுக்குத் தசை ) என்றும் குறிப்பிடுவர் . 


கண்கள் ( விழியுருள்கள் ) கோள வடிவமுடையவை . இவை 
மூன்று போர்வைகளை உடையது . அவற்றுள் வெளியே உள்ளதை 
புறப் போர்வை அல்லது விழிப் புறப்படலம் ( sclerotic coat ) 
எனவும் , நடுவேயுள்ளதை நடுப் போர்வை அல்லது விழியடிக் 


12 


ப 


13 


8 


7 


17 


10 


6 


-2 . 


5 


3 


படம் 78 . 


தவளை : கண்- செங்குத்து வெட்டுத் தோற்றம் 
1. விழிப்புறப் படலம் ; 2. பார்வை நரம்பு ; 3. விழியடிக் கரும்படலம் ; 
4. கண்ணின் கீழிமை ; 5. கருவிழி ; 6. கட்புரை ; 7. விழிவெண் படலம் ; 
8. புணர்மெலியம் ; 9. பளிங்கு நீரறை ; 10. படிக லென்ஸ் ; 11. விழி 

நீரறை ; 12. கண்ணின் மேலிமை ; 13. விழித்திரை . 


கரும் படலம் (choroid coat ) என்றும் , அடியில் உள்ளதை அகப் 
போர்வை அல்லது விழித்திரை ( retina ) என்றும் கூறுகிறோம் . 
விழிப் புறப் படலத்தின் வெளிப்பகுதி அடர்ந்த நாரிழைத் திசு 
வாலும் ( fibrous tissue) , உட்பகுதி குறுத்தெலும்பாலும் ஆனது . 
விழிப்புறப் படலத்தின் முன்முனை மெலிந்து ஒளியூடுருவும் திறனு 
டையது . இப்பகுதியை விழிவெண் படலம் ( cornea ) எனக் 
கூறுவர் . இவ்விழி வெண்படலத்தின் மேல் ஒரு மெல்லிய 
எபிதீலியம் உண்டு . விழியடிக் கரும்படலம் ( choroid coat ) 


தவளை 


105 


2 


உ 


எண்ணற்ற குருதி நுண் நாளங்களை உடையது . விழிப்புறப் 
புடலம் விழிவெண் படலமாக மாறுமிடத்தில் விழியடிக் கரும் 
படலம் ஒரு வட்ட வடிவமான செங்குத்துத் திரையாக இருக்கும் . 
இதனை வண்ணப் படலம் அல்லது கருவிழி ( iris ) என்று கூறுவர் . 
கருவிழியின் மையத்தில் 

மையத்தில் காணப் 
படும் புரை , கட்புரை அல்லது 
கண்ணின் பாவை ( pupil ) எனப் 
படும் . விழியடிக் கரும் படலத்தின் 
உட்புறம் கருமையான நிறமிகளைப் 
பெற்றிருப்பதால் 

கருமையாகக் 
காணப்படும் . இதன் தொடர்ச்சி 
யாக உள்ள எண்ணப் படலத்தின் 
உட்புறமும் கருமையாக உள்ளது . 
கருவிழி தோன்றுமிடத்தில் குறு 
இழை உறுப்பு ( ciliary body ) 

இது குறு இழை நீட்சி 
களையும் ( ciliary processes ), குறு 
இழைத் தசைகளையும் ( ciliary musc . தவளை : கருவிழியும் , தசைகளும் 
les ) உடையது . விழியுருளானது , 

1. சுருக்குத் தசை ( Sphinctera ) ; 
கருவிழியின் அமைப்பினால் முன் 

2. கட்புரை ; 3. விரிவடையச் 
அறை , பின் அறை என இரு அறைக 

செய்யும் தசை ; 4. கருவிழி .. 
ளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

கரு 
விழியின் பின்புறம் , ஒரு கோள வடிவ 
முடைய (spherical ) படிக ஆடி ( crystallinc lens ) காணப்படும் . 
இவ்வாடியின் முன் இருக்கும் சிறிய முன் அறையில் ஒரு பாய்மம் 
உண்டு . இதனை விழிநீர் ( aquous humour ) என்றும் , அது நிரம்பப் 
பெற்றிருக்கும் முன்னறையை விழிநீர் அறை ( aquous chamber ) 
என்றும் கூறுகிறோம் .. கருவிழிக்கும் பின்னிருக்கும் பெரிய 
பின்னறை பளிங்கு போன்ற பாய்மத்தை உடையது . இதனை 
பளிங்கு நீரறை என்றும் , அதிலிருக்கும் நீர்மத்தை பளிங்கு நீர் 
( vitreous humour ) என்றும் கூறுவர் . 


உள்ளது . 


படம் 79 . 


மூன்றாவதாக உள்ளே அமைந்திருக்கும் விருத்திரை உணர் 
நரம்புகள் பலவற்றினைக் கொண்டுள்ள உணர்வு அடுக்காகும் . 
இதன் வெளிப்பரப்பில் அமைந்திருக்கும் நிறமிச் செல்கள் ( pigment 
cells ) விழியடிக் கரும் படலத்துடன் ( choroid coat ) இணைந்திருக் 
கின்றன . இந்த அடுக்கினை அடுத்திருக்கும் உள்ளடுக்கு ( layers ) 
ஒளியூடுருவும் தன்மையுடையது . ஒளி உணர்வியான ( photo 
receptors ) விழித்திரை - மூன்று படலங்களை உடையது . விழித் 
திரையின் வெளிப் படலம் ஒளி உணர்விகள் அல்லது பார்வை 
செல்கள் எனப்படும் . இவை தோல்களாலும் ( rods ) , கூம்பு 


106 


இருவாழ்விகள் 


களாலும் ( cones ) ஆனவை . கோல் செல்கள் ஒளியை அறியவும் , 
கூம்பு செல்கள் நிறங்களைப் பிரித்து உணரவும் உதவுகின்றன . 
மங்கிய சாம்பல் நிறத்தைத் தவிர மற்ற நிறங்களை உணரும் திறன் 
கண்களுக்குக் கிடையாது . இதையடித்திருக்கும் இரண்டாவது 
படலம் இரு முனை நரம்புச் செல்களால் ( bipolur nervous ) ஆனது . 
இச் செல்களின் ஒரு முனை கோல் , கூம்புகளுடனும் மறுமுனை 
மூன்றாவது படலத்துடனும் இணைந்திருக்கும் . மூன்றாவது படலம் 
நரம்புச் செல் திரள்களைக் கொண்டது . இந்நரம்புச் செல் திரள்கள் 
பார்வை நரம்பின் கிளைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . 
தவளையின் கண் நிழற்படக் கருவியைப் ( camera ) போன்று செய 


, 


5 . 


6 


7 


2 


3 


4 


படம் 80 . 

தவளை ; வி i திரையின் அமைப்பு : 
1. பார்வை செல்கள் ; 2. நரம்பு செல்கள் ; 3. நரம்பு செல் திரட்சிகள் ; 
4. பார்வை நரம்பு ; 5. நிறமிச் செல்கள் ; 6. கூம்பு செல் ; 7. கோல் செல் . 
லுறும் திறனுடையது . இதன் கோள விழியாடி (spherical 
lens ) ஒளி கவரும் உப்பாகும் . விழியாடிக் கரும் படலம் , ஒளி 
யானது விழித்திரையில் விழ உதவுகின்றது . அண்மையிலோ , 
சேய்மையிலோ இருக்கும் . பொருள்களைப் பார்க்கும் வகையில் 
இதன் விழியாடியை முன்னும் , பின்னும் நகர்த்திக் கொள்ளும் 
தன்மையுடையது . மற்ற முதுகெலும்பிகளில் ஆடியின் உருவ 
அமைப்பினை மாற்றுவதன் மூலம் குவிய தூரத்தை ( focal length ) 
மாற்றியமைத்துப் பொருள்களைக் காண முடியும் . ஒளித் தேவைக் 
கேற்ப கட்புரை ( pupii ) குறுகியும் , விரிந்தும் ஒளியை நெறிப் 
படுத்தும் . இவ்வாறு பொருள்களிலிருந்து செல்லும் ஒளியலைகள் 
விழித்திரையில் விழும் . இவ்வொளியலைகள் அங்கு உணரப்பட்டு 
பார்வை . நரம்புவழி மூளையையடைந்து காட்சிப் பொருளாக 
மாற்றப் படுகின்றது . 


. 


தவளை 


107 


அக உணர்வுப் பொறிகள் : அழுத்தம் ( pressure ) , உராய்தல் 
முதலியவற்றை உணரும் பொருட்டு தசைகள் ( muscles ) , தசை 
நாண்கள் ( tendons ) உணவுப்பாதை முதலியன நரம்புகளுடன் 
தொடர்பு கொண்டுள்ளன . பசி , நீர் வேட்கை , வலி முதலிய 
உணர்ச்சிகளை அறியும் பொறிகள் பல உணவுப் பாதையில் காணப் 
படும் . இவை , உறுப்புகள் சீரிய முறையில் பணிபுரிய உதவும் . 


படம் 81 . 

கண்ணில் காட்சிப்பொருள் தோன்றல் . 
1. பொருள் : 2. லென்ஸ் ; 3 , விழிவெண் படலம் ; 4. காட்சிப் பொருள் . 


இவற்றை உண்மையான புலனுறுப்புகள் என்று கொள்ளமுடியாது . 
உள்ளுறுப்புகளிலும் , உணவுப் பாதையிலும் காணப்படும் பொறி 
களை ( entro ceptors ) என்டரோ செப்டார்கள் என்றும் , தசை 
களிலும் , மூட்டுக்களிலும் அமைந்திருக்கும் பொறிகளை ( properio 
ceptors ) ப்ரோப்ரியோ செப்டார்கள் என்றும் கூறுவர் . 

சிறுநீரக இனப்பெருக்கத் - தொகுப்பு : ( Urino Genital System ) 
தவளையின் கழிவு நீக்க உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புகளுடன் 
நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் . ஆகவே இவ்விரு 
தொகுப்புகளை ஒன்று சேர்த்துப் பொதுவாக சிறு நீரக இனப் 
பெருக்கத் தொகுப்பு என்று விளக்கப்படும் . 

கழிவு நீக்க உறுப்புகள் ( Excretory Organs ) வளர்சிதை மாற்றங் 
களின் இறுதியில் தோன்றும் கழிவுகளை , முக்கியமாக நைட்ரஜனை , 
அப்புறப்படுத்தும் . தலைப்பிரட்டை நிலையில் கழிவு நீக்கம் 
மூன்றிணை முன் நெஃப்ராஸ்களால் ( pro nephros) நடைபெறும் . 
முதிர்ந்த தவளையில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பான சிறு 
நீரகம் இடை நெஃப்ராஸ்களால் ( mesonephores ) ஆனது . 


தவளையில் ஓரிணை நீண்ட தட்டையான கருஞ்சிவப்பு நிற 
முடைய சிறுநீரகங்கள் ( kidneys ) உள்ளன . இவை முதுகெலும் 
பின் பின்முனையில் அதாவது யூரோஸ்டைலின் இருமருங்கிலும் 
பக்கத்திற்கொன்றாக அமைந்துள்ளன . முதுகுப் பக்கச் சுவற்றுக்கு 


108 


இருவாழ்விகள் 


அருகாமையில் அமைந்துள்ள சிறுநீரகங்கள் உடற்குழிச் சவ்விற் 
குப் peritoneum புறத்தே அமைந்துள்ளன . இவைகளின் புற 
விளிம்புகள் சற்றே வளைந்தும் , அக விளிம்புகள் ஏறக்குறைய 
நேராகவும் , இரண்டு அல்லது மூன்று இடங்களில் உள்ளழுந்தியும் 
இருக்கும் . சிறுநீரகக் குழாய் ( ureter ) தோன்றி பின்னோக்கிச் 


* 


3 


படம் 82 . 


தவ ; ப்ரோப்ரியோ பெட்டார் 


1. உணர் நரம்பு ; 2. தசை நார்கள் ; 3. இயக்கு நரம்பு ; 

4. இயக்கு நரம்பின் முனைத் தகடு . 


சென்று பொதுக் கழிவறையில் திறக்கும் . பொதுக் கழிவறை பின் 
கீழ்ப்பகுதியில் சிறுநீர்ப்பை ( urinary bladder ) உள்ளது . இது நேர் 
குடலில் ( rectum ) இருந்து தோன்றிய ஒரு புற வளர்ச்சியாகும் . 


சிறுநீரகத்தின் உள் அமைப்பு ( Internal Structure of the 
Kidney ) : - ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நூறு நெஃப்ரான்களால் 
( neprons) அல்லது சிறுநீரக நுண்குழல்களால் ( uriniferous 
tubules ) ஆனது . இதன் ஒரு முனை குழிந்து கிண்ணம் போன்றிருக் 
கும் . இரு சுவருடைய இக்கிண்ணம் பௌமனின் பெட்டகம் 
( bowman s capsule ) எனப்படும் . குருதித் தந்துகிகள் முடிச்சு 
போன்ற சிக்கலான அமைப்புடன் காணப்படும் . இத்துந்துகி 
முடிச்சு க்ளாமெருலஸ் ( glomerulus ) எனப்படும் . இது பௌமனின் 
கிண்ணத்தினுள் பொருத்தப்பட்டிருக்கும் . இக்கூட்டு அமைப்பு 
மால்பீஜியன் பெட்டகம் ( malpigihian capsule ) எனப்படும் . 
பெட்டகத்தை அடுத்திருக்கும் நுண்குழாய் நீண்டு சுருண்டிருக்கும் . 
இதுவே சிறுநீரக நுண்குழாயாகும் . இவை பலவும் சேகரிக்கும் 
நுண்குழாயில் ( collecting tubule ) திறக்கின்றன . பின்னர் இச் 


109 


தவளை 


சேகரிக்கும் நுண்குழாய்கள் ஒன்றிணைந்து சிறுநீர்க் குழாயில் முடி 
வுறும் . 

6 


2 


3 


படம் 83 . 
தவளை : சிறுநீரகம் - குறுக்கு வெட்டுத் தோற்ற . 
1. பெரிடோனியம் ; 2. மால்பீஜியன் பெட்டகம் ; 3. குருதி உள் வெளி ; 
4 , பௌமனின் பெட்டகம் ; 5. க்ளாமெருலஸ் ; 6. சிறுநீரக நுண்குழாய்கள் ; 


2 


3 


5 . 


6 


படம் 84 . 

தவளை ; சிறுநீரகத்தின் தோற்றம் 
1. பிட்டர்ஸ் குழாய் ; 2. சேகரிக்கும் குழாய் ; 3. சிறுநீரக நுண்குழாய்கள் : 
4. சிறுநீரகப் போர்ட்டல் சிரை ; 5. சிறுநீர்க் குழாய் : 6. பெளானின் 
பெட்டகம் ; 7. பெரிடோனியம் ; 8. விந்துச் சுரப்பி ; 

9. விந்தக நுண் நாளம் . 


திசுக்களின் வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சியில் தோன்றும் கழி 
வுப் பொருள்கள் செல்களை விட்டு அகன்று குருதி அல்லது நிண 
நீரை அடையும் . இக்கழிவுப் பொருள்கள் முதுகு மூலத்தமனி 


110 


இருவாழ்விகள் 


( dorsal aorta ) , சிறு நீரகப் போர்ட்டல் சிரை ( renal portal vein ) 
ஆகிய இரு குருதிக் குழாய்கள் மூலம் சிறுநீரகங்களை அடைகின்றன . 
சிறுநீரகச் சிரைகள் ( renal veins ) சிறுநீரகத்திலிருக்கும் குருதியை 
வெளி எடுத்துச் செல்லும் . சிறுநீரகத்தினை அடைந்த குருதிக் 


7 


6 


cpida 


5 


2 


3 


படம் 85 . 


தவளை : சிறுநீரக நுண்குழல் 
1. நுண்சிரை ; 2. சேகரிக்கும் குழாய் ; 3. சிறுநீரக நுண்குழல் ; 
4. சிறுநீரகப் போர்ட்டல் சிரை ; 5. கழுத்து : 6. பௌமனின் 
பெட்டகம் ; 7. க்ளாமெருலஸ் ; 8. உட்செல் நுண் தமனி ; 
9. வெளிச்செல் நுண் தமனி ; 10. சிறுநீரகத் தமனி ; 

11. சிறுநீரகச் சிரை . 


குழாய்கள் , பல கிளைகளாகப் பிரிந்து தந்துகி முடிச்சுகளான க்ளா 
மெருலஸை அடையும் . இத்தந்துகி முடிச்சினுள் செல்லும் குழாய் 
பெருத்தும் , அதனை விட்டு வெளிவரும் குழாய் சிறுத்தும் 
இருக்கும் . இதனால் தந்துகிகளில் குருதி அழுத்தம் ஏற்பட்டு குருதி 


தவளை 


111 


யிருக்கும் நீரில் சிறிதளவும் , ஒரு சில உப்புக்களும் அகற்றப்படும் . 
இவ்வாறு அகற்றப்பட்ட நீரும் , உப்புகளும் பௌமனின் பெட்ட 
கத்தையடைந்து , பின்னர் சிறு நீரக நுண்குழாய் வழியாகச் 
செல்லுகையில் , தேவையான உப்புக்களையும் , நீரையும் திரும்ப 
எடுத்துக்கொள்ளும் . இவ்வாறு உட்கிரகிக்கப்படாத உப்புகளும் , 
நீரும் சிறுநீர்க்குழாய்களை ( ureters ) அடையும் . இக் குழாய்கள் 
வழி பொதுக் கழிவறையை அடைந்து சிறுநீர்ப்பையில் தேக்கி 
வைக்கப்பட்டு அவ்வப்போது பொதுக் கழிவறைத் துளை ( cloacal 
aperture ) வழியாக வெளியேற்றப்படும் . 


இனப்பெருக்க உறுப்புகள் ( Reproductive organs ) தவளையின் 
புறத்தோற்றத்திலிருந்தே அது ஆணா , பெண்ணா என்பதனை அதன் 
இரண்டாம் நிலை பால் பண்புகளி 
லிருந்து (secondary sexual chara 
cters ) கண்டறியலாம் . ஆண் தவளை 
களில் குறல் பைகளும் ( vocal sacs ) . 
கலவித் திண்டும் ( nuptial pads ) 

3 
காணப்படும் . இவைகளைப் பெண் 
தவளை பெற்றிருப்பதில்லை . 


ஆண் தவளை ஓரிணை விந்தகங்களை 

4 
( testes ) உடையது . இவை நீள் 
கோள வடிவத்தையுடைய , மஞ்சள் 

2 
நிற உறுப்புக்கள் , விந்தகம் சிறுநீர 
கத்தின் முன்முனையின் கீழ்ப் பக்கத் 

படம் 86 . 
தில் , மீசார்க்கியம் ( mesorchium ) 
என்ற உடற்குழிப் படலத்தால் தவளை : இரண்டாம் நிலை பால் 
இணைக்கப் பெற்றிருக்கும் . விந்தகங் 

பண்புகள் 
கள் தோற்றுவிக்கும் விந்து , விந்தக 1. தலை ; 2. முன் இணையுறுப்பு . 
நுண் நாளங்கள் வழியாக ( vaseffere- 3. குரல் பை ; 4 ; கலவித் திண்டு ; 
ntia ) சிறுநீரகத்தினை அடையும் . 
விந்துகள் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர்க்குழாய் வழியாக , பொதுக் 
கழிவறையை அடைந்து பின்னர் பொதுக் கழிவறைத் துளை வழி 
யாக வெளி அனுப்பப்படும் . சில தவளைகளிலும் , தேரைகளிலும் 
விந்தக நுண் நாளங்கள் நீள் போக்கில் அமைந்துள்ள பிட்டரின் 
குழலில் ( bidder s canal ) இணையும் . இக்குழல் நுண் சிறு நீரகக் 
குழாய்கள் வழியாக சிறு நீரகக் குழாயை அடையும் . 
தவளையிலிருக்கும் சிறுநீர்க் குழாய் சிறுநீரை மட்டுமின்றி இனப் 
பெருக்கச் செல்லான விந்துகளையும் ( sperm ) எடுத்துச் செல்வதால் 
இதனை சிறுநீர் இனப்பெருக்கக் குழாய் ( urino - genital duct ) 
என்றும் கூறலாம் . 


ஆண் 


- 


112 


இருவாழ்விகள் 


சிறுநீரகத்தின் முன்முனையில் காணப்படும் விந்தகத்தின் 
அண்மையில் பல மஞ்சள் நிறமுடைய விரல் போன்ற நீட்சிகளைக் 
காணலாம் . 

இந் நீட்சிகளைக் கொழுப்புறுப்புக்கள் ( fat bodies ) 


5 


2 


7 


3 


8 


4 


LILIO 


87 . 


தவளை ; சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள் ( ஆண் ) 
1. கொழுப்பு றுப்புகள் ; 2 , சிறுநீரகம் ; 3. சிறுநீர் இனப்பெருக்கச் 
குழாய்த் துளை 

; 

4 , பொதுக் கழிவறை ; 5. விந்தகச் சுரப்பி ; 
6. அட்ரினல் சுரப்பி ; 7. சிறுநீர் இனப்பெருக்கக் குழாய் ; 

8 , மலக்குடல் ; 9. சிறுநீர்ப் பை . 


என்பர் . உயிரியின் தேவைக்கு மிஞ்சிய உணவுச் சத்தை 
கொழுப்புறுப்புகள் சேமித்து வைக்கும் . ஆகவே இவை எப்போ 
தும் ஒரே பருமனுடையதாய்க் காணப்படாது . 


பெண் தவளை ஓரிணை முட்டையகங்கள் அல்லது அண்டச் 
சுரப்பிகளைக் கொண்டது . இவை பல மடிப்புகளுடைய நுண் 
அறைகளின் தொகுப்பால் ஆனவை . ஒவ்வொரு முட்டையகமும் 
சிறுநீரகத்தின் கீழ்பக்கத்துப் புற விளிம்புடன் மீசோவேரியா 
{ mesovaria ) என்ற படலத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் . முட்டை 
யக நுண்ணறையில் அண்டச் செல் உருவாகின்றது . முதிர்ந்த 


தவளை 


113 


அண்டம் ஒவ்வொன்றின் பெரும் பகுதி கருமை நிறத்துடனும் , 
ஒரு சிறு பகுதி மஞ்சள் நிறத்துடனும் காணப்படும் . ஆதலின் 


2 


3 


4 


10 


5 


6 


7 


படம் 88 . 
தவளை : சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள் ( பெண் ) 
1. அண்டக் குழாய்ப் புனல் ; 2. உணவுக் குழாய் ; 3. அண்டர் காப் : 
+ . அண்டக் குழாய்ப்பை ; 5. அண்டக் குழாய்த் துளை ; 6. சிறுதிக் 

குழாய்த் துளை ; 7. சிறுநீர்ப் பை ; 8. அண்டக் குழாய் ; 
9. சிறுநீரகம் ; 10. மலக்குடல் ; 11. சிறுநீர்க் குழாய் . 


ஒரு முதிர்ந்த முட்டையகம் மஞ்சள் புள்ளிகளைப் பெற்றுக் கருமை ) 
நிறத்துடன் அமைந்திருக்கும் . 

சிறுநீரகங்களுக்குப் புறத்தே பக்கத்திற்கொன்றாக ஓரிணை 
அண்ட நாளங்கள் ( oviducts ) அமைக்கப்பட்டுள்ளன . இவை 
முதிர்ந்த பெண் தவளையில் வளர்ச்சியுற்றிருக்கும் . 

வெண்மை 
யான இந்நாளங்கள் பல சுருள்களை உடையன . வை அண்டச் 
சுரப்பியுடன் தொடர்பு உடையன அல்ல . இந்நாளத்தின் முன் 
முனை உணவுக் குழலுக்கு அண்மையில் அமைக்கப்பெற்றுப் 
புனலைப் போன்று அகன்று காணப்படுவதால் இப்பகுதி அண்ட 
நாளப் புனல் ( ovidical funnel ) எனப்படும் . அண்ட நாளம் பின் 
முனையில் பொதுக் கழிவறையில் திறப்பதற்கு முன் பெருத்துப் பை 
போன்றிருக்கும் . இப்பையை அண்ட நானப்பை ( ovisac ) என்று 


8 


114 


இருவாழ்விகள் 


கூறுவர் . அண்டச் சுரப்பி சுரக்கும் அண்டங்கள் ( ova ) உடற் 
குழியில் உதிர்க்கப்படும் . இவை உடற்குழியின் அசைவினால் முன் 
தள்ளப்பட்டு அண்ட நாளப் புனல் வழி அண்ட நாளங்களை 
அடையும் . அண்டங்கள் அண்ட நாளத்தின் வழியாகப் பின் 
னோக்கிச் சென்று , அண்டப் பையில் சேகரித்து வைக்கப்படும் . 
கலவியின்போது அண்டங்கள் பொதுக் கழிவறைத் துளை வழி 
வெளியேற்றப்படும் . அண்ட நாளத்தின் உட் சுவரிலிருக்கும் 
சுரப்பிச் செல்கள் கூழ் போன்ற ஒரு பொருளைச் சுரக்கும் . இப் 
பொருள் ஒவ்வொரு முட்டையினையும் சூழ்ந்துகொள்ளும் .. பெண் 
தவளைகளிலும் சிறுநீரகத்தின் முன்முனையில் கொழுப்புறுப்புகளைக் 
காணலாம் . 


| 


i 


இனப் பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் 
கருவுறுதல் : - ( Fertilization ) 

( Fertilization ) தவளையின் இனப்பெருக்கம் 
மாரிக் காலங்களில் நீர் நிலைகளில் நீர் நிறைந்திருக்கையில் நடை 
பெறும் . இக் காலங்களில் ஆண் தவளையில் கலவித்திண்டும் , 
குரல் பையும் நன்கு வளர்ச்சியுற்றிருக்கும் . ஆண் பெருங்குரல் 
கொடுத்துப் பெண்ணை . அழைக்கும் . இவ்வாறு ஒன்றி கூடிய 
ஆணும் , பெண்ணும் கலவியுறும் . கலவியின்போது ஆண் தவளை 
பெண்ணின் முதுகின்மேல் அமர்ந்து அதனைத் தன் முன்னங் கால் 
களினால் இறுகப் பற்றியிருக்கும் . இவ்விதம் பற்றுவதற்கு ஏற்ற 
வகையில் கலவித்திண்டு வளர்ச்சியுற்றுள்ளது . இவ்வாறு ஆணும் , 
பெண்ணும் புணர்ச்சியுறும் சமயம் இரு தவளைகளிலும் உள்ள 
பொதுக் கழிவறைப் புழைகள் மிகவும் நெருங்கிக் காணப்படும் . 
இந்நிலையில் பெண் தவளை திரளான அண்டங்களையும் . ஆண் 
தவளை விந்துக்களையும் வெளியேற்றும் , நீரினை அடைந்த ஒவ் 
வொரு அண்டத்தினுள் ஒரு விந்து நுழைந்து அவற்றை கருவுறச் 
செய்யும் . இவ்வாறு கருவுற்ற முட்டையைக் கரு முட்டை என்று 
கூறுகிறோம் . கருவுறுதல் உயிரியின் 

உடலினின்று வெளியே 
அதாவது , நீரில் நடை பெறுவதால் இதனைப் புறக்கருவுறுதல் 
( external fertilization ) என்பர் . கரு முட்டையைச் சூழ்ந்துள்ள 
கூழ் போன்ற பொருளான ஜெல்லியானது நீரை உறிஞ்சிப் 
பெருத்து விடுகிறது . இதனை சினை அல்லது முட்டை நுரை 
அல்லது ஸ்பான் (spawn ) என்று கூறுகிறோம் . 


தவளையின் பல நூறு கருமுட்டைகள் ஒன்றாக பழுத்த நிற 
முடைய நுரை போன்று நீரில் மிதந்துகொண்டிருக்கும் . அச் சூழ் 
நிலையில் காணப்படும் தட்ப வெப்ப நிலைகளுக்கேற்ப கரு ( embryo ) 
கரு முட்டையினுள் (fertilised egg ) வளரும் . இவ்வளர்ச்சி கரு 


தவளை 


115 


வளர்ச்சி எனப்படும் . பிளவுப் பெருகல் ( clevage ) , கருகோளாக்கம் 
( blastulation ) , ஈரடுக்குக் கரு கோளாக்கம் ( gastrulation ) , அங்கத் 
தோற்றம் ( organo genesis ) என்ற கருவளர் நிகழ்ச்சிகளுக்குப் பின் 
தலைப்பிரட்டை தோன்றும் . இவ்வாறு தோன்றிய தலைப்பிரட் 
டைத் தவளையாக முதிர்வதை உருமாற்றம் ( metamorphosis ) 
என்கிறோம் . 


கருவளர்ச்சி ( development ) : - தவளையின் கரு கோள வடிவ 
முடையது . இதன் விட்டம் சுமார் 2 மி . மீ . இருக்கும் . தவளை 
யின் கருமுட்டை மீசோலெசித்தல் ( mesolecithal ) வகையைச் 
சார்ந்தது . கருவுறுதல் நேர்ந்து ஒரு மணி நேரத்திற்குப் பின் முதல் 
பிளவுப் பெருகல் மட்டம் ( first cleavage plane ) தோன்றும் . 


2 


3 


Su 


5 


படம் 89 . 


தவளை ; பிளவுப் பெருகல் 
1. இரு செல் நிலை ; 2. நான்கு செல்நிலை ; 3. எட்டு செல்நிலை ; 
+ . 32 செல்நிலை ; 5. கருக்கோளத்தின் வெட்டுத்தோற்றம் ; 

6. கருக்கோளம் . 


இதனால் கருமுட்டையானது வலது , இடது கருக்கோளச் செல் 
களைத் ( blastomeres ) தோற்றுவிக்கும் . முதல் பிளவிப் பெருகல் 
முடிவதற்கு முன் இரண்டாவது பிரிவினைத் தோன்றும் . இது முதல் 
மட்டத்திற்குச் செங்குத்தாக ( at right angles ) அமைந்து நான்கு 
கருக்கோளச் செல்களை உருவாக்கும் , மூன்றாவது பிளவிப் பெருக்க 
லின் மட்டம் முட்டையின் சமகோட்டிற்கு ( equatorial plane ) 
மேற்புறத்தில் படுக்கை மட்டத்தில் அல்லது கிடைக்கோட்டில் 
( horizontal ) அமைந்து உணவு முனையில் ( vegetal pole ) நான்கு 


பயநாராய 


116 


இருவாழ்விகள் 


பேரிய கருக்கோளச் செல்களையும் ( macromers ) வளர்ச்சி முனையில் 
(animal pole ) நான்கு சிறிய கருக்கோளச் செல்களையும் தோற்று 
விக்கும் . இதையடுத்துத் தோன்றும் நான்காவது , ஐந்தாவது 
பிளவுப் பெருக்கல் மட்டங்கள் இணையாகத் ( paired ) தோன்றும் 
முன்னது , நீள் அச்சு மட்டத்திலும் ( longitudinal axis ) ; பின்னது , 
கிடைக்கோட்டிலும் அமைந்து முறையே 16 , 32 கருக்கோளச் 
செல்களை உருவாக்குகின்றன . இதனைத் தொடர்ந்து 

செல்கள் 


2 


3 


4 


5 


படம் : 90 . 


தவளை : ஈரடுக்குக் கருக்கோளாக்கமும் , அங்கத் தோற்றமும் . 
1. யோக் அடைப்பான் நிலை ; 2 , ஈரடுக்குக் கருக்கோளத்தின் குறுக்கு 
வெட்டுத் தோற்றம் ; 3. நியூருலாவின் பக்கத் தோற்றம் ; 4. கரு ; 

5. கருவின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் . 


பிளவுறுவதால் ஒரு கருக்கோளம் ( blastula ) உண்டாகும் . இக் 
கருக்கோளத்தில் , உணவு அரைக்கோளத்தில் உள்ள செல்கள் 
பெரியதாகவும் , வளர்ச்சி அரைக்கோளத்திலுள்ள செல்கள் சிறிய 
தாகவும் இருக்கும் . கருக்கோளத்தின் வளர்ச்சி முனையில் காணப் 
படும் உள்வெளி ( internal space ) கருக்கோளக் குழி ( blastocoel ) 
என்று கூறப்படும் . 


ஒரு கருக்கோளத்திலிருக்கும் கருக்கோளச் செல்கள் (blasto 
mers ) இடம் பெயர்ந்து மூன்று அடிப்படை இனப்படலச் செல்க 
ளாகி பின் இவை ( germinal layers ) இரு அடுக்குகளாக அமைக்கப் 
படுவதையே ஈரடுக்குக் கருக்கோளாக்கம் ( gastrulation ) என்பர் . 
இது தவளையில் மேல் , சூழ் வளர்ச்சியாலும் ( epi boly ) , உள்சூழ் 
வளர்ச்சியாலும் ( emboly ) நடைபெறுகின்றது . உள்சூழ் வளர்ச்சி 


தவளை 


117 


யில் கருக்கோளச் செல்கள் உள் உருண்டும் ( involution ) , உள் 
அழுந்தியும் ( invagination ) வளர்கின்றன . இதன் முடிவில் தோன் 
றும் ஈரடுக்குக் கருக்கோளம் மூன்று அடிப்படைப் படலங்களைக் 
கொண்டிருக்கும் . இதனுள்ளிருக்கும் உள்வெளி மூலக்குடல் 
( gastrocoel ) எனப்படும் . இம் மூலக்குடல் கருக்கோளப் புழை 
யைக் ( blasto pore ) கொண்டுள்ளது . இந்நிலையில் கருக்கோளப் 
புழையை சில யோக் ( yolk ) செல்கள் அடைத்துக்கொண்டிருப்ப 
தால் இந்நிலை யோக் அடைப்பான் நிலை ( yolk plug stage ) எனப் 
படும் . 


ஈரடுக்குக் கருக்கோளத்திலிருக்கும் - மூன்று படலங்களும் 
வளர்ச்சியுற்று கீழ்க்காணும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக் 
கும் முக்கிய உறுப்புகளைத் தோன்றச் செய்வதையே அங்கத் 
தோற்றம் ( organo genesis ) என்கிறோம் . இந்த அங்கத் தோற்றத் 
தின் பயனாகக் கரு படிப்படியாக வளர்ச்சியுற்றுத் தலைப்பிரட்டை 
யாக வெளிவரும் . 


கரு வளர்வதற்குத் தேவையான ஊட்டப்பொருளான யோக் 
கரு முட்டையில் குறைவாக இருந்தால் கரு முட்டையில் வளரும் 
கரு முதிர் உயிரியின் உருவ அமைப்பைப் பெறாது . இவ்வாறு 
வெளிவந்து பெற்றோரின் உதவி இன்றி தனித்து வாழும் இளம் 
உயிரியை லார்வா ( larva ) என்பர் . பின்னர் இது உருமாற்றம் 
அடைந்து முதிர்ந்த உயிரியாக மாறும் . 


இனப்படலங்கள் 
அடிப்படை இனப்படலங்கள் 

தோற்றுவிக்கும் உறுப்புகள் 


1 புறப்படை ( ectoderm ) 


தோல் , நரம்புத் தொகுப்பு 


2 நடுப்படை ( mesoderm ) 


எலும்புத் தொகுப்பு , தசை 
கள் , சுழற்சித் தொகுப்பு , 
சுவாசத் தொகுப்பு , கழிவு 
நீக்க இனவிருத்தித் தொகுப்பு 
முதலியன . 


3 | அகப்படை ( endoderm ) 


சீரணத் தொகுப்பு . 


உரு மாற்றம் : - கரு முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் 
உயிரி தவளையின் உருவ அமைப்பைப் பெற்றிராது . பெரிய 
தலையையும் , குறுகிய வாலினையும் உடைய இவ்விளம் உயிரிகளுக்கு 
வாய் கிடையாது . இதன் தலையின் முன்முனையில் இருக்கும் ஓர் 


118 


இருவாழ்விகள் 


ஒட்டுறுப்பின் ( sucker ) உதவியால் இது நீர்த் தாவரங்களின் இலை 
களில் ஒட்டிக்கொள்ளும் . இந்நிலையில் இதனுடலிலிருக்கும் 
யோக்கை உணவாக அருந்தி வளர்ச்சியடைந்து விடும் . 


2 


வமான 


சிறிது வளர்ந்த இளம் 
உயிரிகளின் உடலானது தலை , 
உடல் , வால் என்ற மூன்று 
பிரிவினைகளை உடையது . தலை 
யின் முன்முனையில் வட்ட வடி 

வாயும் , பக்கத்திற் 
கொன்றாக இரு கண்களும் , 
தலையின் இரு மருங்கிலும் பக் 
கத்திற்கு இரண்டு புறச் செவுள் 
களும் தோன்றும் . இப்புறச் 
செவுள்கள் 

கிளைகளைக் 
கொண்டிருப்பன . வால் , முது 
குப்புற பட்டிப்பையும் வயிற்றுப் 
புற மடிப்பையும் பெற்று வால் 
துடுப்பாகின்றது . 


- 5 


படம் 91 . 
தவளை ; முட்டையிலிருக்கும் 5 
1. வால் அரும்பு ; 2. நகர் பள்ளத்தின் 
மூலக் கருக்கூறு ; 3. செவுளின் .லக் 
கருக்கூறு : 4 , ஒட்டு றுப்பின் மூலக் 
கருக்கூறு ; 5. கரு முட்டையில் 

வளரும் கரு . 


வட்ட வடிவமான வாய் ஓரிணை கடினமான தாடைகளைப் 
பெறும் நிலையில் மூன்றாவது இணை புறச் செவுள்கள் தோன்றும் . 


6 


அ 


5 


* 


2 


3 


படம் , 92 . 


தவளை : முட்டையிலிருந்து வெளிவந்த தாப்பாட்டை 
1. முகர் பள்ளம் : 2. ஸ்டோமோடியத்தின் மூலக் கருக்று ; 
3. ஒட்டுறுப்பு ; 4. புறச் செவுள்கள் : 5. பொதுக் கழிவறைத் துளை 1 

6. தசைத் துண்டங்கள் ; 7. , . 


தலைப் பிரட்டை நீரில் நீந்தி , நீர்ப்பாசிக !ை உணவாகப் பெற்று 
வளர்ச்சியுறும் . இது பயிருண்ணியாக வாழ்வதால் இதனுடைய 
நீண்ட உணவுப் பாதை கடியார சுருளைப் போன்று சுருட் 


உவளை 


119 


வைக்கப்பட்டிருக்கும் . 

வால் உடலுடன் இணையுமிடத்தில் 
பொதுக் கழிவறைப் புழை அமைந்திருக்கும் . மேற் குறித்த பண்பு 
சளால் லார்வா முதிர்ந்த தவளையின் உருவினின்றும் மாறுபடு 


படம் 93 . 


தவளை : இளம் தலைப்பிரட்டையின் கீழ்த்தோற்றம் 
1. வாய்ப் பள்ளம் ; 2 ஒட்டுறுப்பு ; 3. புறச் 

செவுள்கள் ; 4. பொதுக் கழிவ 

றைத் துளை ; 5. வால் . 


-5 


கின்றது . இவ்வாறு பெற்றோர்களின் உருவ அமைப்பைப் பெறா 
மல் தனித்து சுயேச்சையாக வாழும் உயிரிகளை லார்வாக்கள் 


3 


படம் 94 . 


தவளை : தலைப்பிரட்டை - முன்று புறச்செவுள்கள் நிலை 
1. முகர் பள்ளம் ; 2. கண்ணின் மூலக் கருக்கூறு ; 3. வால் துடுப்பு ; 

+ . புறச் செவுள்கள் ; 5. ஒட்டுறுப்பு ; 6. வாய் .. 


என்பர் . தவளையின் லார்வாவை தலைப்பரட்டை அல்லது தலைப் 
பிரட்டை ( tad pole ) என்றழைப்பர் . 


120 


இருவாழ்விகள் 


7 


3 


4 


5 


தலைக்கும் உடலுக்கும் இடையே இருக்கும் தொண்டைப் பகுதி 
யில் புறச் செவுள்களுக்கு முன் செவுள் பிளவுகள் ( gill slits ) தோன் 
றும் . இதன் மூலம் வெளியிலிருக்கும் நீர் தொண்டையினை அடை 
யும் . இப்பிளவுகளின் பக்கச் சுவர் 
களில் தந்துகிகள் நிறைந்துள்ளதால் 
சுவாசத்தை மேற் கொள்ளும் . ஆத 
லின் இவைகளை உட்செவுள்கள் ( inter 
nal gills ) என்பர் . உட்செவுள்களுக் 
குப் பாதுகாப்பாக இதன் மேற்புறத்தி 
லிருந்து தோலாலான செவுள் மடிப்பு 
அல்லது மூடி ( operculum ) வளரும் . 
இது முன்பக்கம் இணைந்தும் , பின் 
பக்கம் திறந்துமிருக்கும் . இவ்வாறு 
செவுள் பிளவுகளை இது மூடி அதனுள் 
தோற்றுவிக்கும் இடத்திற்கு செவுளு 
றுப்பு அறை 

( opercular chamber ) 
என்று பெயர் . தலைப்பிரட்டை உட் 
செவுள்களால் சுவாசிக்க ஆரம்பித்த 
வுடன் புறச்செவுள்கள் சுருங்கிப் பின் 
னர் மறைந்துவிடும் . மீனைப்போன்று 
உட்செவுள்களால் சுவாசிக்கும் . இதனு 

படம் 95 . 
சுழற்சித் தொகுப்பும் மீனி தவளை : தலைப் பிரட்டை- அகச் 
னுடையதைப் 

போன்றே அமைந் 

செவுள்கள் நிலை . 
திருக்கும் . 

1. வாய் ; 2. உட்செவுள்கள் ; 

3. செவுள் மூடி ; 4. செவு 
முன் இணையுறுப்புகள் செவுள்மூடி ளுறுப்பு அறை ; 5. செவுளு 
களுக்குக் கீழாகவும் , பின் இணையுறுப் றுப்பு அறை துளை ; 6. பொதுக் 
புகள் உடலின் பின் முனையிலும் வளர 

கழிவறைத் துளை ; 7. கொம்புத் 

தன்மையுடைய தாடை ; 
ஆரம்பிக்கும் . முன் இணையுறுப்புகள் 8. சுருங்கி வரும் புறச் செவுள் 
(forelimb ) மிகச் சிறியனவாக இருப்ப கள் ; 9. பின் இணையுறுப்பு முளை 
அவை செவுள் 

மூடிகளால் 
மறைக்கப்பட்டிருக்கும் . இணையுறுப்பு 
கள் தோன்றி வளர்ச்சியுறும் சமயம் நுரையீரல்கள் உணவுப் 
பாதையின் கீழ் புறவளர்ச்சியாகத் தோன்றுகின்றன . 
கள் முழு வளர்ச்சியுற்ற பின் நாசித்துளைகள் தோன்றி , தலைப் 
பிரட்டை நுரையீரல்களினால் சுவாசிக்க ஆரம்பிக்கும் . அதே 
நேரத்தில் உட்செவுள்கள் சிறுகச் சிறுக மறைந்துவிடும் . உட் 
செவுள் மறைவதோடன்றி குருதிக் குழாய்களின் அமைப்பும் 
நுரையீரல் சுவாசித்திற்கேற்ப மாற்றியமைக்கப்படும் . வட்ட 
வடிவமான 

வாய் அகன்று எலும்புகளினால் அமைக்கப்பெற்ற 
தாடைகளினால் சூழப்படும் . நீண்ட சுருளமைப்புடைய உணவுப் 


டைய 


தால் 


நுரையீரல் 


தவளை 


121 


பாதை குறுகி இரைப்பை ( stomach ) , சிறுகுடல் ( intestine ) , மலக் 
குடல் ( rectum ) என்ற பிரிவினைகள் தோன்றுகின்றன . இம்மாறு 
தல்கள் உள்ளுறுப்புகளில் உருவாகும் நேரத்தில் இணையுறுப்புகள் 


3 


4 


5 


2 


படம் . 96 . 


தவளை : தலபிரட்டை 


கீழ்த் தோற்றம் 


1. முன் இணையுறுப்பு . 2. பின் இணையுறுப்பு : 3. வாய் , 
* சுருண்டமைத்த நீண்ட ... சிறுகுடல் ; 5. பொதுக் கழிவறைத் துள . 


2 


3 


O 


6 


5 


படம் . 9.. 


. 


தவளை 

வளர்ச்சியுற்ற தலைபிராட்டை (உருமாற்றம் அடையும் முன் | 
1. பகர் பள்ளம் ; 2. கண் ; 3. வால் ; 4. பின் இணையுறுப்பு ; 
5. செவுளுறுப்பு அறைத் துளை ; 6. செவுள் மூடி ; 

7. கொம்புப் பொருளாலான தாடை . 


வளர்ச்சியுற்று இதன் உடலைத் தாங்கி இடம் பெயரும் வலுவினை 
அடையும் . இச்சமயத்தில் இதன் உடல் வளர்ச்சியடைந்த தவளை 


122 


இருவாழ்விகள் 


யினத்தைப் போன்று காணப்படும் . ஆனால் இதன் பின் முனையில் 
ஒரு சிறிய வால் அமைந்திருக்கும் . இணையுறுப்புகள் வளர்ந்து 


3 


2 


2 


க 


NON 


6 


படம் , 98 . 


தவளை ; தலைப்பிரட்டையின் சிரனைத் தொகுப்பை முதிர்ந்த 
உயிரியின் சீரணத் தொகுப்புடன் ஒப்பிட்டுக் காண்பிக்கப்பட்டுள்ளது , 

1. தலை : 2. துரையீரல் ; 3. கல்ரல் ; 
4. இரைப்பை ; 5. சிறு குடல்; 6. பொதுக் கழிவுறை . 


வலுவடைந்தவுடன் வாலுடைய இவ்விளம் தவளையானது நீரை 
விட்டு நிலத்தல் தத்தித் தாவிச் செல்ல முயலும் . நிலத்தில் முன் 
னேற ( இடம்பெயர ) வால் ஒரு தடையாக இருப்பதால் இது 
சிறுகச் சிறுகக் குறைந்து பின் வாலற்ற தவளையாக மாற்றம் 
அடைகிறது . 


இவ்வாறு வளர்ச்சியுற்ற தவளை நிலத்தில் வாழ்ந்து ; நுரை 
யீரல்களால் சுவாசித்து , ஊனுண்ணியாக மாறும் . தலைப்பிரட்டை 
தனது உருவம் , அமைப்பு , செயல்திறன் முதலியவைகளை முற்றி 
லும் மாற்றியமைத்து முதிர்ந்த தவளையாக மாறுவதையே உரு 
மாற்றம் என்கிறோம் . 


தலைப்பிரட்டை நீரில் நீந்தி , செவுள்களால் சுவாசித்து மீனின் 
அமைப்பைப் பெரிதும் ஒத்துக் காணப்படுவதால் ஈரூடகவாசிக 


தவளை 


123 


ளான தவளைகள் மீன்கள் முன் தோன்றிகளாகப் ( ancestors ) பெற் 
றிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது . 


5 


6 


4 


3 


1 


10 


/ 


9 


5 
o 


படர்: 99 . 


தவளை : 


வாழ்க்கை வரலாறு 


1. கரு முட்டைகள் ; 2. பட்டையில் வளரும் கரு ; 3. இளம் 
பூலப்பிரட்டை ; 4. நீர்ச் செடிகளில் ஒட்டியுள்ள இளம் தலைப்பிரட்டை : 
5. புறச் செவுள்களால் சுவாரிக்கர் தலப்பிரட்டை ; 6. அகச் செவுள்களால் 

சுவாசிக்கும் தலைப்பிரட்டை ; 7 , வளர்ச்சியுற்ற தலைப்பிரட்டை ; 
8. உருமாற்றம் அடையும் தலப்பிரட்டை ; 9. வாடைய 

இளம் தவளை ; 10. தவளை , 


3. தேரை 
( Toad ) 


தேரையும் தவளையைப் போன்ற வாலற்ற இருவாழ்வி . இது 
ஈரக்கசிவுள்ள moist ) , நிழற்பாங்கான(shady )நிலப்பகுதிகளிலேயே 
உறையும் . இனப்பெருக்க காலங்களில் மட்டுமே நீர் நிலைகளில் 
காணப்படும் . இது முட்டைகளை நீரிலும் , தாவரங்களிடையிலே 
யும் இடும் . இதன் முட்டை 
கள் நீண்ட , பிசுபிசுப்பான ஒரு 
குழலினுள் வைக்கப்பட்டிருக் 
கும் . முட்டையிலிருந்து வெளி 

2 
வரும் தலைப்பிரட்டைகள் ( tad 
poles ) நீரில் வாழ்ந்து , உரு 
மாற்றமடைத்து இளம் தேரை 
களாகும் . பின்னர் இவ்விளம் 
தேரைகள் வளர்ச்சியுற்று நில 
வாழ்க்கையை மேற்கொள் 
ளும் . இது மண் புழுக்களையும் , 
பூச்சிகளையும் உட்கொள்ளும் . 
பாம்புகள் தேரைகளைத் தின் 

படம் 100 . 
பதால் பாம்புகளைத் தேரை 

தேரை : புறத்தோற்றம் . 
யின் எதிரி ” என்று கூறுவர் . 

1. பரோடிட் சுரப்பி ; 2. கழலைகள் 


P 


இந்தியாவில் அதிகமாகத் தென்படும் பியூஃபோ மெலனாஸ் 
டிக்டஸ் ( bufo melanostictus ) இனத்தைப் பற்றியே இங்கு 
விவரிக்கப்பட்டுள்ளது . தேரை பொதுவாகத் தவளைகளையொத்துக் 
காணப்படும் . தேரையின் உடல் ( body ) , தலை ( head ) , முண்டம் 
( trunk ) என்ற இரு பகுதிகளையுடையது . தலை நேரடியாகக் கழுத் 
தின்றி முண்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் . இதன் தலையின் 


தேரை 


135 


முன்முனை அரை வட்ட வடிவமுடையது ( semi circular ) . தலையின் 
முன்முனையில் இரு புற நாசித் துளைகளும் , இதையடுத்து மிகப் 
பெரிய கண்களும் அமைந்திருக்கும் . செவிப்பறை 

கண்களை 
அடுத்துக் காணப்படும் . கண்களிடைப் பகுதி ( inter orbital space ) 
எலும்பு வரிமேடுகளைக் ( bony ridges ) கொண்டது . இதன் அகன்ற 
வாயானது மேல் , கீழ் தாடைகளைப் பெற்றிருக்கும் . தாடைகள் 


TRE 


2 


8 


பா 


3 


7 


4 


5 


படம் 101 . 


தேரையின் உள்ளுறுப்புகள் . 
1. இருதயம் : 2. துரையீரல் ; 3. இரைப்பை ; + . அண்டச்சுரப்பி ; 
5. சிறுமர்ப்பை ; 6 , மலக்குடல் ; 7. சிறு குடல் ; 8. கல்லீரல் . 


பற்களற்றவை . தவளைகள் பெற்றிருக்கும் வோமரைன் பற்களைத் 
தேரைகள் பெற்றிருக்கவில்லை . இதன் நீண்ட நாக்கு பிளவு 
அற்றுக் காணப்படும் ,, இதன் நாக்கு தவளையில் அமைந்திருப் 
பதைப் போலவே கீழ்த் தாடையின் முன் பகுதியில் பொருத்தி 
இருக்கும் . ஆண் தவளைகளில் ஒரேயொரு குரல் பை ( vocal sac ) 
உள்ளது . இது உள் வாயுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . 


126 


இருவாழ்விகள் 


தேரையின் முதுகுத் தோல் வரண்டு , உலர்ந்த தன்மை 
யுடையது . தவளையின் தோலைப்போல் வழுவழுப்பாக இல்லாமல் 
பல கழலைகளை ( warts ) உடையது . முதுகுத்தோல் பழுப்பு அல்லது 
சாம்பல் நிறத்தைப் பெற்றும் , வயிற்றுப் புறத்தோல் வெளுத்து 
மிருக்கும் . தலை உடலுடன் ( body ) இணையுமிடத்தில் , செவிப் 
பறைகளுக்குக் கீழே முட்டை வடிவமுடைய பரோடிட் சுரப்பிகள் 
{ parotid glands ) தென்படும் . இவை சுரக்கும் பால் போன்ற 
சுரப்பு ( milky secretion ) நச்சுத் தன்மை உடையது . இத் தற் 
காப்பற்ற தேரையை பிற உயிர்கள் அணுக விடாமல் தடுப்பது 
இப் பரோடிட் சுரப்பேயாகும் . தேரையின் தோலில் நச்சுச் சுரப்பி 
கள் ( poison glands ) மிகுத்தும் , கோழைச் சுரப்பிகள் { mucails 
glands ) குறைந்தும் இருக்கும் . தவளையின் தோல் வழுவழுப்பாக 
அமைய இக் கோழைச் சுரப்பிகள் நிறைந்து காணப்படுதலே என் 
பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 


முன் இணை 


இதனுடல் ஈரிணை இணையுறுப்புகளையுடையது . 
யுறுப்பு பின் இணையுறுப்பை விடக் குட்டையானது . முன் இணை 
யுறுப்பில் நான்கு கை விரல்களும் , பின் இணையுறுப்பில் ஐந்து 


2 


9 


am . 


3 


5 


8 


6 


படம் 102 . 


தேரை ; மண்டையோடு மேல் தோற்றம் . 

1. முன் மேல் தாடை எலும்பு ; 2. மேல் தாடை எலும்பு ; 
3. குவாட்ரேட்டோ ஜூகல் ; 4. நாசி எலும்பு ; 5. ஸ்குவாமோசல் எலும்பு : 
6. பிடர் முண்டு ; 7. பக்க ஆக்சிபிட்டல் எலும்பு ; 8 புரோ ஆட்டிக் 

எலும்பு . 9. ஃபிராண்டோ பரைட்டல் எலும்பு . 


கால் விரல்களும் இருக்கும் . விரல்களின் நுனி உருண்டும் , கறுத் 

ம் காணப்படும் . கறுத்த விரல் நுணியினை அடிப்படையாகக் 
கொண்டுதான் இவ்வினம் மெலனாஸ்டிக் என்று அழைக்கப்படு 
கின்றது . கால் விரல்கள் , விரலிடைச்சவ்வால் 

விரலிடைச்சவ்வால் பாதியளவே 


தேரை 


127 


இணைக்கப்பட்டிருக்கும் . முதுகின் பின் முனையில் பொதுக் கழி 
வறைப் புழை ( cloacal aperture ) உள்ளது . 


2 


7 


3 


8 


4 


5 


6 


10 


படம் 103 . 


தேரை : மண்டையோடு கீழ்த்தோற்றம் 
1. முன்மேல் தாடை எலும்பு . 2 , வோமர் எலும்பு . 

3. பாலடைன் எலும்பு , 4. டெரிகாய்டு எலும்ப , 
3. வாட்ரேட்டோ ஜூகல் ; 6. குவாட்ரேட் , 7. மேல் தாடை எலும்பு, 
8. ஸ்பீனெத் மாய்டு . 9. பாராஸ்பினாய்டு , 10. பு 3ராஆட்டிக் , 

11. பிடர் மண்டு 


கோவை 


3 


2 


4 


படம் 104 . 

தேரை : கீழ்த் தாடை . 
1. மெண்டோ மெக்கலின் முருந்து ; 2. ஆக்குலோ - ஸ்பின்னியல் ; 

3. டெண்ட்டரி ; 4. மெக்கலின் முருந்து , 


தேரை தவளையைப் பெரிதும் ஒத்துக் காணப்படினும் ஒரு சில 
வேற்றுமைகளை உடையது . அவ்வேற்றுமைகள் மட்டுமே இங்குக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . அகன்ற மழுங்கிய முன்முனையுடைய 


இருவாழ்விகள் 


128 


மண்டையோட்டில் ஒரு சில எலும்புகள் வரிமேடுகளைக் ( ridges ) 
கொண்டுள்ளன . 

பொதுவாகத் தேரையின் மண்டையோட்டு 
எலும்புகள் தவளையின் எலும்புகளை விடத் தடித்து , உருண்டு 
காணப்படும் , தட்டையான ஃபிராண்டோ - பரைட்டல் எலும் . 
கள் இதற்கிணையான மண்டையோட்டு எலும்புகளைவிட அகலமாக 


| 


2 


ULIO 


105 . 


தேரை : ஹையாய்டு உறுப்பமைவு 
1. மான் கொம்பு நீட்சி ; 2. மத்திய பகுதி அல்லது உடற் பகுதி ; 

3. பின் கொம்பு மீட்சி . 


இருக்கும் . புரோ - ஆடிக் எலும்பு உருண்டை வடிவமுடையது . 
மேற்தாடை எலும்பு ( maxilla ) பற்களற்றது . ஹையாடு உறுப் 
பின் உடற்தகடு வரை படத்தில் காட்டியுள்ளதுபோல் அமைந் 
திருக்கும் . தேரையின் முதுகெலும்புத் தொடர் பத்து முள் 
ளெலும்புகளைக் கொண்டது . முதல் ஒன்பது முள்ளெலும்புகள் 
முன் குழியமைப்புடைய சென்ட்ரத்தைப் ( procoelous vertebra ) 
பெற்றிருக்கின்றன . 

ஒன்பதாவது முள்ளெலும்பான திரிக 
எலும்பு யூரோஸ்டைலுடன் ( urostyle ) இணைந்திருக்கும் . திரிக 
எலும்பின் பக்க நீட்சிகள் மிகவும் அகன்றுள்ளன. மார்பு வளையத் 
தில் வலது எபிகோரகாய்டு இடது எபிகோர காய்டின் மேல் கவிழ்ந் 
திருக்கும் .. ஓமோஸ்டர்னம் மிகவும் சிறுத்தோ அல்லது இல்லா 


தேரை 

129 
மலோ இருக்கும் . கோரகாய்டு எலும்பு தவளையினத்திலுள்ளதைப் 
தட்டையாக இராது . 

தேரையின் 

சீரணத் 
தொகுப்பு மற்ற அன்யூரன்களின் அமைப்பைப் பெற்றிருக்கும் . 


போன்று 


| 


2 


3 


5 


6 


7 


5 


8 


6 


-2 


- 


7 


3 


8 


10 


படம் . 


107 


படம் . 


100 


தேரை : மார்பு வளையம் 
1. சுப்பா ஸ்காப்புலா ; 2. கிளி ஜாய்டு குழி ; 
3. எரிகோரக்காய்டு ; 4. AO விக்கிள் ; 

5. ஸ்காப்புலா ; 6. கோரகாய்டு ; 
7. மிசோஸ்டெர்னம் ; 8. சிஃபிஸ்டெர்னம் . 


தேரை - முள்ளெலும்புத் 

தொடர் . ( 1-10 ) 


கல்லீரல் வலது , இடது மடல்களைக் கொண்டிருக்கும் . 

வலது 
மடலைவிட இடது மடல் பெரியத கவும் இரு சிறு மடல்களையும் 
பெற்றிருக்கும் . 

இரு ஆரிக்கிள்களையும் , ஒரு வெண்டிரிக்கிளையுமுடைய தேரை 
யின் இருதய அமைப்பு , முற்றுப்பெறாத இரட்டைச் சுழற்சியை 
( incomplete double circulation ) மேற்கொள்ளும் 

வகையில் 
அமைந்திருக்கும் . வலது பக்கத்திலிருந்து தோன்றும் மூல அடித் 
தமனி வலது , இடது கிளைகளாகப் பிரியும் . ஒவ்வொரு கிளையும் 
கரோடிட் , சிஸ்டமிக் , நுரையீரல் தோல் அடித்தமனிகளாகப் 
பிரியும் . கரோடிட் வளை குழல் ( carodit arch ) வெளி கரோடிட் 
தமனியாகவும் ( external carodit artery ) , உள்கரோடிட் தமனி 
யாகவும் ( internal carotid artery ) பிரியுமிடத்தில் கரோடிட் 
லாபரின்ந் ( carotid labarynth ) தாகவும் அமைந்துள்ளது . இது , 


9 


1 3 ! ) 


இருவாழ்விகள் 


8 


2 


3 


5 


4 


9 


6 


படம் 108 . தேரை : வாய்க்குழி 
1. உள் நாசித்துளை ; 2. விழியுருள் ; 3. யூஸ்டேசியன் புழை ; 4. குரல் டைத்து ள ; 
5. குரல்வளைத்துளை ; 6. நாக்கு ; 7. மேல்தாடை ; 8. தொண்டை .: 9. கீழ்த்தாடை . 


6 


2 


-N 


3 


7 


என் 


4 


8 


10 


படம் 109 . தேரை : சீரணத்தொகுப்பு 
1. வாய்க்குழி ; 2. நாக்கு ; 3. பித்த நீர்ப்பை ; 4. கணையம் ; 5. சிறுடகுல் ! 
6. உணவுக் குழல் : 7. கல்லீரல் ; 8 இரைப்பை ; 9. டியோடினம் ; 

10. மலக்குடல் ; 11. பொதுக் கழிவறைத் துளை . 


தேரை 


131 


மேற்கூறிய இரு தமனிகளுக்கும் எடுத்துச் செல்லப்படும் குருதி 
சீராகச் செல்வதற்குத் துணை புரிகின்றது . உள்கரோடிட் தமனி 
கபாலப் பகுதிக்குக் குருதியை எடுத்துச் செல்லும் . இதன் ஆரம்பப் 
பகுதி கீழ்நோக்கிச் செல்லும் வளையைப் பெற்றுள்ளது . இவ்வளைவு 


| 


2 


3 


10 


4 


12 


5 


6 


13 


14. 


15 


-7 


-8 


பாடம் 110 . 


தேரை : தமனி மண்டலம் 


1. நாக்குத் தமனி ; 2. கரோடிட் தமனி ; 3. நுரையீரல் தோல் அடித்தானி : 
4. தோல் தமனி : 5. சப்குளாவியன் தமனி : 6 சிலியாக்கோ மிசெண்ட்ரிக் 
தமனி ; 7. வெசிகு லா - எபிகாஸ்டிரிக் தமனி ; 8. சயாடிக் தமனி : 9. கரோடிட் 
அடித்தமனி ; 10 சிஸ்டமிக் அடித்தமனி; 11. ஃபெமோரல் தமனி ; 12. நுரை 
யீரல் தமனி ; 13. முதுகுப் பெருந்தமனி ; 14. சிறு நீரகத் தமனிகள் ; 

15. இலியக் தமனி . 


சிஸ்டமிக் அடித்தமனியுடன் நெருங்கி அமைக்கப்பட்டிருக்கும் . 
இதையடுத்திருக்கும் சிஸ்டமிக் அடித்தமனி , குருதியை உடலின் 
பிறபகுதிகளுக்கு எடுத்துச் செல்கின்றது . மூன்றாவது எளைகுழ 
லான நுரையீரல் - தோல் தமனி , குருதியை நுரையீரலுக்கும் , 
தோலுக்கும் வாயு பரிமாற்றங்களுக்காக எடுத்துச் செல்கின்றது . 


132 


இருவாழ்விகள் 


பியூஃபோ மெலனாஸ்டிக்டஸ் தேரைகளில் தோல் தமனி அனேக 
மாகக் காணப்படுவதில்லை . ஆனால் இத்தோல் தமனி மற்றையத் 
தேரை களில் இருப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


3 


4 


5 


7 


9 


படம் 111 . தேரை : ஆண் -சிறுநீரக இன்ப் பெருக்க உறுப்புகள் 
1. கொழுப்பு உறுப்புகள் ; • 2 : பிட்டியூடரின் உறுப்பு : 3 விந்தகச் சுரப்பி : 
4. சிறுநீரகம் ; 5. சிறுநீர் - இனப்பெருக்கக் குழாய் ; 6. சிறுநீர்ப்பை : 
7. மலக்குடல் ; 8. சிறுநீர் - இனப்பெருக்கக் குழாய்த் துளை : 

9. பொதுக் கழிவறை 


ஆண் தேரையின் சிறுநீரக - இனப்பெருக்கத் தொகுப்பில் 
ஓரிணை சிறுநீரகங்களும் , அதைச் சார்ந்த இனப்பெருக்க நாளங் 
களும் உள்ளன . இந்நாளங்கள் இரண்டும் ஒன்றிணைந்து ஒரே துளை 
வழி பொது கழிவறையில் திறக்கும் . ஆனால் தவளை வலது , இடது 
சிறு நீரக- இனப்பெருக்க நாளத் துளைகளைக் கொண்டது . 
தேரையிலிருக்கும் விந்தகம் (testis) ஒரு நீள் உருளை அமைப்பைப் 
பெற்தருக்கும் . ஆண் தேரைகள் ஓரிணை வளர்ச்சியுற்ற விந்தகங் 


ஆண் 


தேரை 


133 


களைக் கொண்டிருந்தாலும் அண்டச் சுரப்பியானது ( ovary ) 
வளர்ச்சி குன்றிய மூலக்கூறாகத் (rudiment ) தென்படும் . இதனை 
பிட்டர்ஸ் உறுப்பு ( bidder s organ ) என்பர் . பெண் தேரையி 


2 


-3 . 


- 12 


8 


AVRULETULO 


9 


- 5 


6 


-7 


படம் 112 . 


தேரை ; பெண் - சிறு நீரக -இனப்பெருக்க உறுப்புகள் 
1. அண்டக் குழாய்ப் புனல் ; 2. கொழுப்பு உறுப்புகள் ; 3. அண்டக் குழாய் ; 

+ . சிறுநீர்க் குழாய் ; 5. அண்டப்பை ; 6. அன்டக் குழாய்த் துளை ; 
7. சிறுநீர்ப்பை ; 8. அண்டச் சுரப்பி ; 9. மலக்குடல் ; 10. சிறுநீர்க் 

குழாய் துளை ; 11. பொதுக் கழிவறை . 


லிருக்கும் வலது , இடது அண்ட நாளங்கள் கடைமுனையில் ஒன்று 
கூடி ஒரே துளையாக ( single aperture ) பொதுக் கழிவறையினுள் 
திறக்கும் . தவளையில் வலது , இடது அண்ட நாளங்கள் தனித் 
தனி துளைகளை உடையன . 


134 


இருவாழ்விகள் 


தேரைகள் , தவளைகளிலிருந்து மாறுபட்டுள்ள இயல்புகளை 
கீழ்க் காணும் அட்டவணையில் காண்க : 


தவளை 


தேரை 


1 . 


பெரும்பாலும் நீரிலும் , மரத்தின் வேர்கள் , கற்கள் , 
பொதுவாக நீர் நிலைகளின் முதலியவற்றின் அடியில் நிழற் 
அருகிலும் வசிக்கும் . 

பாங்கான ஈரப் 

பகுதியில் 
வசித்து , இனப் பெருக்கம் 
செய்வதற்கு மட்டுமே நீரை 
நாடிச் செல்லும் . 


2 . 


இரவு 


இது ஒரு பகல் வாழ்வி 
( diurn - 1 ) 


வாழ்வி . ( noctur lal ) 


3 . 


வழு 


கழல்களைப் 


மிருதுவான தோலானது உலர்ந்ததோல் , கரடுமுரடாக 
ஈரப் பசையுடனும் , 

அமைந்து , 
வழுப்பாகவும் இருந்து ஒரு , ( warts ) பெற்றிருக்கும் . பெரும் 
முக்கிய சுவாச உறுப்பாகச் பாலும் இது சுவாச உறுப் 
செயல் படுகின்றது . 

பாகப் பயன் படுவதில்லை . 


4 . 


பரோடிட் 
கிடையாது . 


சுரப்பிகள் பரோடிட் சுரப்பிகள் உண்டு . 


5 . 


தோலில் கோழைச் சுரப் 
பிகள் அதிகமாகவும் , நச்சுச் 
சுரப்பிகள் 

குறைந்தும் 
காணப்படும் . 


காழைச் சுரப்பிகளைவிட 
நச்சுச் சுரப்பிகளே அதிகமாக 
அமைந்திருக்கும் . 


6 . 


தலையின் முன்முனை கூம்பு 
வடிவம் உடையது 


வாய் முன் முனை அல்லது தலை 
யின் முன்முனை ஏறத்தாழ 
வட்ட வடிவம் உடையது . 


நாக்கு பிளவுடையது . 


. 


பிளவற்ற நாக்கினைப் பெற் 
றது . 


8 . 


பற்கள் கிடையாது . 


மேல் தாடையும் , வோமர் 
எலும்பும் பற்களைப் பெற்றி 
ருக்கும் 


9 . 


பாதங்கள் வளர்ச்சியுற்ற விரலிடைச் சவ்வு வளர்ச்சி 
விரலிடைச் சவ்வைப் பெற் குன்றியிருக்கும் . 
றுள்ளன . 


10 . 


காழ்ப் பேறாத விரல் விரல் நுனிகள் காழ்ப்பேறி , 
நுனிகளைக் ( no horrytips ) இறுகி கருத்திருக்கும் . 
கொண்டது . 


தேரை 


135 


தவளை 


தேரை 


11 . 


பின் இணையுறுப்புகள் , பின் இணையுறுப்புகள் , முன் 
முன் இணையுறுப்புகளைவிட | இணையுறுப்புகளை விடச் சற்று 
மிகவும் நீளமானவை . நீண்டிருக்கும் . 

எபி கோர காய்டுகள் ஒன் எபிகோரகாய்டுகள் ஒன்றன் 
றன் மேல் ஒன்று கவிந்திருக் மேல் ஒன்று கவிந்திருக்கும் . 


12 . 


காது . 


13 . 


எபிஸ்டெர்னம் , ஓமோஸ் தேரைகளில் இல்லை . 
டெர்னெம் என்ற மார்பு 
எலும்புகள் காணப்படும் . 


14 , 


ஒன்பதாவது முள்ளெ பக்க நீட்சிகள் கீழ்நோக்கி 
லும்பின் பக்க நீட்சிகள் | இராமல் அகன்று தட்டை 
கீழ்நோக்கியும் உருண்டை யாய் இருக்கும் . 
யாகவும் இருக்கும் . 


15 . 


முள் 


எட்டாவது 

எட்டாவது முள்ளெலும்பு 
ளெலும்பு இருகுழியமைப்பு மற்ற முள் எலும்புகளைப் 
சென்ட்ரத்தைப் பெற்றது . போல் முன் குழிய மைப்பு 

சென்ட்ரத்தைப் பெற்றுள் 


ளது . 


16 . 


17 . 


கல்லீரல் மூன்று மடல் இரு மடல்களை உடையது . 
களையுடையது . 

சழிவறையில் இரு சிறுநீரகக் குழாய்களும் 
சிறுநீரகக் குழாய்கள் தனித் இணைந்து ஒரு துளை - வழி 
தனியே திறக்கும் . 

பொதுக் கழிவறையில் திறக் 
கும் . 


பொது 


18 . 


தலை 


முட்டைகளும் , 

இவை அதிக நிறமிகளைப் 
பிரட்டைகளும் 

அதிக 

பெற்று இருக்கும் ( Deeply 
நிறமிகளைப் பெற்றிருக் pigmented ) . 

. 
காது . ( Not Deeply pig 
mented ) 
தவளை யின் 

சினைத் தேரையின் சினைத் தொகுப்பு 
தொகுப்பிற்குக் ( spawn ) | ( Spawn ) சரடு போலமைந்து 
குறித்த வடிவம் கிடை ஈரிணை கோடுகளாகக் காணப் 

படும் . 


19 . 


யாது . 


4. நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 

( Necturus Maeulosus ) 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் வட அமெரிக்காவில் வசிக்கும் 
ஒரு வாலுடைய இருவாழ்வி . இதனை மண் நாய்க்குட்டி ( mud 
puppy ) அல்லது நீர்நாய் ( water dng ) என்று கூறுவர் . சுமார் 
பதினெட்டு அங்கல நீளம் வளரக் கூடிய இந்த இருவாழ்வி பெரும் 
பாலும் நீரிலேயே வசிக்கும் தன்மையது . மற்ற இருவாழ்விகளைப் 
போல் உருமாற்றம் அடையாமல் , லார்வா நிலையில் தோன் றிய 


3 


6 


2 


படம் 113 . 

நெக்ட்யூரஸ் : புறத்தோற்றம் 
1. தலை ; 2. கண் ; 3. புறச்செவுள் : 4. முன் இணையுறுப்பு ; 

5. பின் இணையுறுப்பு ; 6 , வால் ; 7. நடு உடல் . 


புறச் செவுள்களை வாழ் நாள் முழுவதும் பெற்றிருக்கும் . இவ்வாறு 
லார்வாவினுடைய பண்பை முதிர் உயிரி பெற்றிருப்பதை நியோட் 
டணி ( neoteny ) என்கிறோம் . இரவு வாழ்வியான ( nocturnal ) 
நெக்ட்யூரஸ் , சிறிய நீர்வாழ் கணுக் காலிகளையும் , புழுக்களையும் 
உணவாகக் கொள்ளும் . நெக்ட்யூரஸின் உடலானது தலை ( head ) . 
முண்டம் ( trunk ) , வால் ( tail ) என்ற மூன்று தெளிவற்ற பகுதிகளை 
உடையது . தலையும் முண்டமும் மேல் கீழாக அழுந்தப் பெற்றும் 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


137 


( 


பிற 


dorso ventrally flattened ) வாலானது பக்கவாட்டில் அழுந்தப் 
பெற்றும் ( laterally compressed ) இருக்கும் . வால் துடுப்புடன் 
காணப்பட்டாலும் , மீன்களில் இருக்கும் துடுப் பிழைகளைப் ( fin 
rays ) பெற்றிறாது . இதன் மிருதுவான தோல் செதிள் களற்று , 
கோழையால் மூடப்பெற்றிருக்கும் . முதிர் உயிரிகளிலும் பக்க 
கோட்டு புலன் உறுப்பு ( lateral line sense organ ) உண்டு . 

நெக்ட் யூரஸ் இரண்டு இணை ஒரே அளவினையுடைய , மெலிந்த 
கால்களை அல்லது இணையுறுப்புகளை உடையது . இணையுறுப்பை 
மேற்கை , முன்கை , மணிக்கட்டு , கை என்ற பகுதிகளாகப் பிரிக் 
கலாம் . 

பின் இணை உறுப்பானது தொடை , முழங்கால் , கணுக் 
கால் , கால் என்ற பகுதிகளையுடையது . முன் , பின் இணையுறுப் 
புக்கள் ஒவ்வொன்றும் நான்கு விரல்களைக் கொண்டு உள்ளன . 
ஐவிரலமைப்புடைய ( penta dactyl ) உயிரிகளிலிருக்கும் முதல் விரல் 
நெக்ட்யூரஸில் இல்லை . மெலிந்த கால்களின் உதவியால் இது நீர் 
நிலைகளின் அடிமட்டத்தில் ஊர்ந்து செல்லும் . தரையில் இதன் 
உடலைத் தாங்கி நிற்கும் சக்தி இக்கால்களுக்குக் கிடையாது . 

தலையின் முன் முனையிலிருக்கும் வாயின் விளிம்பு உதடுகளைப் 
பெற்றிருக்கும் . கீழ்த் தாடையை விட மேற் தாடை பெரியது . 
தலையின் முன் முனையருகே ஓரிணை புறநாசித்துளைகள் உள்ளன . 
இவற்றிற்கிடையேயுள்ள இடைவெளி அதிகம் . ஒவ்வொரு புற 
நாசித்துளையும் , உள்நாசித்துளை வழியாக உள்வாயுடன் தொடர் 
புடையது . புறநாசித் துளைகளுக்குப் பின் காணப்படும் கண்கள் 
மிகச் சிறியவை . இச் சிறிய கண்களுக்கு இமைகள் கிடையா . 
செவிப்பறை காணப்படுவதில்லை . தலையின் இருபக்கத்திலும் 
பக்கத்திற்கு மூன்று புறச் செவுள்கள் உண்டு . ஒவ்வொரு 
செவுளும் பல வெண்மையான நீட்சிகளைப் பெற்றுக் குஞ்சம் 
போன்று தோற்றமளிக்கும் . இந்த மூன்றிணை புறச் செவுள்களும் 
இவ்வுயிரியின் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் . ஈரிண செவுள் 
பிளவுகள் , பக்கத்திற்கு இரண்டாக அமைக்கப்பட்டுள்ளன . 
முதலிணை செவுள் பிளவு முதலாவது இரண்டாவது புறச் செவுள் 
களுக்கு நடுவிலும் , இரண்டாம் இணைச் செவுள் பிளவு இரண்டா 
வது மூன்றாவது புறச் செவுள்களுக்கு நடுவிலும் அமைக்கப்பட்டு 
இருக்கும் . இச் செவுள் பிளவுகள் தொண்டையை வெளிப்புறத் 
துடன் தொடர்பு கொள்ளச் செய்தாலும் , நீர் இப்பிளவுகளின் 
வழியாகச் செல்கின்றதா என்பது ஐயத்திற்குரியது . பொதுக் கழி 
வறைத்துளை உடலின் பின் முனையில் , பின்னங்கால்களுக்கு மத்தி 
யில் உள்ளது . 


அகச் சட்டகம் : நெக்ட் பூரஸின் சட்டகம் முதிராப் பண்புடைய 
தாயினும் ( primitive ) மீன்களின் சட்டகத்தை விடச் சிறப்புற் 


1.38 


இருவாழ்விகள் 


றிருக்கும் . இதன் சட்டகத்தை அச்சுச் சட்டகம் , இணையுறுப்புச் 
சட்டகம் என இரு வகைப் படுத்தலாம் . மண்டையோடு , முது 
கெலும்பு , விலா எலும்பு , மார்பெலும்பு முதலியன அச்சுச் சட்ட 
கத்திலும் , இணையுறுப்பு எலும்புகளும் அவற்றிற்கு ஆதாரமா 
யிருக்கும் மார்பு , இடுப்பு வளையங்களும் இணையுறுப்புச் சட்டகத் 
திலும் சேர்க்கப்பட்டுள்ளன . 


யூரஸின் 


2 


3 


5 


6 


7 


3 


9 


( ? 


மண்டையோடு : நெக்ட் 

மண்டையோடு 
முருந்தாலும் . எலும்பாலும் 
ஆக்கப் பெற்றது . கரு 
வளர்ச்சியின்போது மூளைப் 
பெட்டகம் முருந்தால் 
அமைக்கப்பட்டிருக்கும் இவ் 
வாறு முருந்தாலான மூளைப் 
பெட்டகமும் , உணர் பெட் 
டகங்களும் இணைந்த ஒன் 
றையே காண்ட்ரோ கிரேனி 
யம் ( ch n ro clanium ) என்கி 
றோம் . இளம் உயிரி வளர்ச்சி 
யுற்று , முதிர் உயிரி நிலையை 
அடையும் முன்னர் இம் 

படம் 114 . 
முருந்துகள் எலும்பாக மாற் நெக்ட்யூ / -ஸ் : மண்டையோடு- 3 மல் 
றியமைக்கப்படும் . மூளைப் 

தோற்றம் . 
பெட்டகத்தின் கூரைப் 1. முன் மேல் தாடை எலும்பு ; 2. வோமர் 
பகுதி ஓரிணை ஃபிராண்டல் 

எலும்பு ; 3. கீழ்த்தாடை : + . ஃபிராண்டல் 
எலுமிபு ; 

5 . பால டோடெரிகாய்டு ; 
ஓரிணை பரைட்டல் எலும்பு 6. குவாட்ரேட் ; 7 , குவாட்ரேட் முருந்து : 
களையும் , அடித்தளம் ஓர் 8. புரோ ஆட்டிக் எலும்பு ; 9. பரைட்டல் 
அகன்ற தகடு 

எலும்பு : 10. ஸ்குவா மோசல் எலும்பு : 
பாராஸ்ஃபீனாய்டு எலும்பை 11. ஒபிஸ் 3 தாட்டிக் எலும்பு ; 12. பிடர் 
யும் கொண்டவை . கபாலத் 

முண்டு ; 13 பெருந்துளை . 
தின் பின் முனையில் உள்ள இரண்டு எக்ஸ் ஆக்சிபிட்டல் எலும்புகள் 
பெருந்துளையை ( foramen magnum ) சூழ்ந்து அமைந்திருக்கும் . 
இத்துளையின் வழியாகத் தண்டுவடம் முதுகெலும்புக் குழாய்க்குள் 
செல்லுகிறது . எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் எலும்புகள் ஒவ்வொன்றின் 
பின் முனையிலும் ஒரு பிடர் முண்டு ( occipital cond le ) உண்டு . இவ் 
விரண்டு பிடர் முண்டுகளும் முதல் முள்ளெலும்புடன் பொருந்தும் 
வகையில் அமைந்துள்ளன . சினேடிக் டெக்டம் ( synotic tectum ) 
என்ற முருந்து இந்த இரண்டு எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் எலும்பிற்கு 
எளிட்புறாாக ஒபிஸ் தோடிக் எலும்பு உள்ளது . 

இது மேல் 


போன்ற 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


139 


2 


4 


5 


6 


1 


10 


9 


பக்கத்திலிருக்கும் ஸ்குவாமோசல் , பரைட்டல் எலும்புகளுடனும் , 
கீழ்ப் பக்கத்திலிருக்கும் பாரஸ்ஃபீனாய்டுடனும் பொருந்தியிருக்கும் . 
மண்டையோட்டின் முன் விளிம்பில் V வடிவமுடைய முன் 
தாடை ( premaxilla ) எலும்புகள் உள்ளன . V வடிவம் உடைய 
முன் தாடை எலும்பின் ஒரு கை ஃபிராண்டல் எலும்பின் மேல் 
கவிந்தும் , மற்றது தாடை எலும்புடன் பொருந்தியும் இருக்கும் . 
மூளைப் பெட்டகத்தின் பக் 
கப் பகு கியில் , முன் தாடை 
எலும்பில் நெருங்கி அமைந் 

3 
துள்ளது வோமர் எலும்பு . 
பரைட்டல் எலும்பிற்கு 
வெளிப்புறமாகக் 

காணப் 
படும் ஸ் குவ மோசல் 
எலும்பு , அதற்கு முன் பக் 

8 
கத்திலிருக்கும் குவாட்ரேட் 
எலும்புடன் பொருந்தி பி நக் 
கும் . புரோ ஆடிக் ( pro 
otic ) எலும்பு ,, ஸ்குவா 

12 
மோசல் பரைட்டல் எலும்பு 
களுக்கு மத்தியில் உள்ளது . 
புரோ ஆடிக் எலும்பையும் , 

படம் 115 . 
ஒமிஸ்தோட்டிக் எலும்பை 

நெக்ட்யூரஸ் ; மண்டையோடு - கீழ்த் 
யும் பிரிக்கும் வகையில் ஒரு 

தோற்றம் . 
சிறிய முருந்து உள்ளது . 

1. முன் தாடை எலும்பு ; 2. கீழ்த்தாடை ; 
3. எத்மாய்டு தகடு ; + வோமர் எலும்பு : 

பாலடோ டெரிகாய்டு : 6. பாராஸ் : 
மண்டையோட்டின் 
பீனாய்டு ; 7. கீழ்த்தாடை பொருந்தும் 
அடித்தளமாக அமையும் பகுதி : 8. குவாட்ரேட் எலும்பு ; 
பாராஸ் ஃபீனாய்டின் முன் 9. புரோ ஆட்டிக் ; 10. குவாட்ரேட் 
முனையில் எத்மாய்டு தகடு 

முருந்து : 11. ஸ்குவாமோசல் ; 
(( ethmoid plate ) 

12. ஒபிஸ்தோடிக் : 13. பிடர் முண்டு . 
இந்த எத்மாய்டு தகடு வோமர் எலும்புகளுக்கிடையே அமைந் 
துள்ளது . 

வோமர் எலும்புகளின் பின் முனையையும் , குவாட் 
ரேட்டையும் இணைப்பது பாலடோ டெரிகாய்டு எலும்பு . தாடை 
எலும்புகளும் , நேசல் எலும்புகளும் நெக்ட்யூர ஸில் காணப்படுவ 
தில்லை . 


13 


5 . 


உள்ளது . 


கீழ்த் தாடை டெண்டரி , ஸ்பீளினியல் , ஆங்குலர் ஆகிய 
மூன்று எலும்புகளால் ஆனது . இம்மூன்று எலும்புகளும் மெக் 
கலின் முருந்தாலான உள் மையப் பகுதியின் மேல் அமைந்துள்ளன 
டெண்டரி எலும்பு கீழ்த் தாடையின் முன் பகுதியின் வெளிப்பக்க 


149 


இருவாழ்விகள் 


மாகவும் , ஸ்பீளினியல் எலும்பு மத்தியப் பகுதி பின் உட்புறமாக 
வும் , ஆங்குலர் எலும்பு உட்பகுதி முழுமையிலும் காணப்படும் . 
மெக்கல் முருந்தின் பின் முனை அகன்று குவாட்ரேட் எலும்புடன் 
பொருந்தியிருக்கும் . டெண்டரி எலும்பும் , ஸ்பீளினியல் எலும்பும் 
பற்களைப் பெற்றுள்ளன . நெக்ட்யூரஸின் செவுள் பகுதியைத் 
தாங்கும் வகையில் முருந்தாலான செவுள் வளைகள் அமைந்துள் 

இவ்வுயிரியில் ஹையாய்டு வளைவும் அதன் தொடர்ச்கியாக 
இருக்கும் மூன்று வளைவுகளுமே உள்ளன 


ளன . 


முதுகெலும்பு : நெக்ட்யூரஸின் முள்ளெலும்புகளும் , மீனின் 
முள்ளெலும்புகளைப் போன்று இரு குழியமைப்புடைய . ( amphicoe 
lous ) அதாவது சென்ட்ரத்தின் இரு முனைகளும் குழிந்து இருக்கும் . 
இதன் முதுகெலும்பு பழுத்து அல்லது பிடர் ( cervical ) , 
அல்லது முண்டம் ( ir ink ) , திரிகம் (sacrum ) , வால் ( caudal ) என்ற 


உடல் 


5 


4 


7 


-- 


9 


A 


2 


10 


ப 


8 


3 


படம் 


116 . 


நெக்ட்யூரஸ் : முள்ளெலும்பு ( நடுஉடற் பகுதி ) 
நியூரல் கால்வாய் ; 2. சென்ட்ரம் ; 3. முன் இணை தாங்கி நீட்சி ; 
+ . நியூரல் முள் ; 5. பின் 

பின் இணைதாங்கி நீட்சி ; 

6. குறுக்கு நீட்சி ; 
7. டயபோஃபைசிஸ் ; 8. பாரபோஃபைசிஸ் ; 9. விலா எலும்பின் 
டு யூடர் குலார் த் தலைப் பகுதி ; 10. விலா எலும்பின் காப்பிடுலார் 

தலைப்பகுதி ; 11. விலா எலும்பு . 


நான்கு பகுதிகளையுடையது . பிடர்ப் பகுதியில் ஒரேயொரு முள் 
ளெலும்பு இருக்கும் . இதனைப் பிடர் எலும்பு ( atlas ) என்பர் . 
இதன் முன் முனையில் ஓரிணை உட்குழிவுகள் உள்ளன . மண்டை 
யோட்டின் பின் முனையிலிருக்கும் இரு பிடர் முண்டுகள் மேற்கூறிய 
உட்குழிவுகளுடன் பொருந்தித் தலை எப்பக்கமும் ஓரளவு அசை 
யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன . முதல் முள்ளெலும்பான 
பிடர் எலும்பு விலா எலும்புகளைப் பெற்றிறாது . 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


141 


வாயை உடையன . 


உடற் பகுதியில் பதினேழு முள்ளெலும்புகள் உள்ளன . இவை 
யாவும் ஒத்த அமைப்புடையன . இரு குழியமைப்புடைய சென்ட் 
ரப் பகுதியின் மேற் பக்கம் உள்ள நியூரல் வளைவுகள் நியூரல் கால் 

வலது , இடது நியூரல் வளைவுகள் கூடுமிடத்தே 
மேல் நோக்கி அமைந்துள்ள நீட்சியை நியூரல் முள் என்பர் . நியூரல் 
வளைவின் முன் , பின் முள்ளெலும்பு மற்றதுடன் பொருந்தியமைய 
உதவுகின்றன . முள்ளெலும்பின் பக்கப் பகுதிகளிலிருந்து தோன் 
றும் குறுக்கு நீட்சிகள் ( transverse process ) ஒவ்வொன்றும் இரு 
பகுதிகளை உடையது . அவைகளாவன : 


நியூரல் வளைவிலிருந்து 


1. டயபோஃபைசிஸ் ( diapophysis ) 
தோன்றும் பகுதி . 


2. பாரபோஃபைசிஸ் ( parap ) physis ) - சென்ட்ரத்திலிருந்து 
தோன்றும் பகுதி . 


சிறிய விலா எலும்பானது குறுக்கு நீட்சிகளுடன் இணைந்திருக்கும் . 
ஒவ்வொரு விலா எலும்பும் பிளவுற்று இரு கிளைகளை உடையது . 
இவ்விரு கிளைகளில் 

ஒன்று 

டயபோஃபைசிசுடனும் , மற்றது 
பாரபோஃபைசிசுடனும் இணைந்திருக்கும் . 


41 


5 


2 . 


6 


3 


படம் 17 . 

நெக்ட்யூரஸ் : - வால் முள்ளெழப்பு 
1. நியூரல் முள் ; . 2. 5 - சென்ட்ரம் ; - 3 , ஹீமல் மன் : + . நியூால் 

கால்வாய் ; 6. ஹீமல் வளைவு. 


பொதுவாகத் திரிகப் பகுதியில் ( sacral region ) ஒரேயொரு 
மூள்ளெலுப்பு உள்ளது . இதனுடன் விலா எலும்புகள் தடித்து 
காணப்பட்டு இடுப்பு வளையத்துடன் இணைந்திருக்கும் . 


வால் முள்ளெலும்புகளின் எண்ணிக்கையைத் திட்டமாகக் 
கூற முடியாது , ஏனெனில் இவ்வின உயிரிகளில் இதன் எண்ணிக்கை 


142 


இருவாழ்விகள் 


மாறுபடும் . இவை மேற்கூறிய உடல் பகுதி முள்ளெலும்பைப் 
போன்ற அமைப்புடையதாயினும் , இவற்றின் கீழ்ப் பக்கத்தில் 
ஹீமல் வளைவுகளைப் பெற்றுள்ளன . இவை கீழ்ப் பக்கம் சென்று 
ஒன்றிணைந்து ஹீமல் முட்களைத் தோற்றுவிகின்றன ஹீமல் 
வளைவுகள் தோற்றுவத்த ஹீமல் கால்வாயில் வால் தமனியும் , 
வால் சிரையும் உள்ளன . முதல் வால் முள்ளெலும்பு ஹீமல் 
வளைவுகளற்று , சிறுத்த விலா எலும்புகளைப் பெற்றுக் காணப்படும் . 

மார்பெலும்பானது முதன் முதலாக நெக்ட்யூரஸில் தோன்றி 
யிருக்கிறது என்பது ஒரு சாராரின் கருத்தாகும் . இந்த இருவாழ்வி 
யில் காணப்படும் மார்பெலும்பை தொன்மை மார்பெலும்பு ( archi 
sternum ) என்பர் . முருந்தால் அமைக்கப்பட்ட இது பின்னர் மார் 
பெலும்பாக 

உயர் முதுகெலும்பிகளில் படிமலர்ச்சி அடைந் 
உள்ளது . 

மார்பு வளையமும் , முன் இணையுறுப்புகளும் : முருந்தாலும் , 
எலும்பாலும் அமைக்கப்பட்ட மார்பு வளையம் முன் இணையுறுப் 


6 


7 


8 


1 


4 


10 


3 


ULID 


118 . 


நெக்ட்யூரஸ் : மார்பு வளையமும் . முன் இணைாறுப்பும் , பக்கத்தோற்றமும் 
1. சுப்ரா ஸ்காபுலா : 2. ஸ்காபுலா: 3 , முன் கோரகாப்டு முருந்து ; 
4 கோரகாய்டு முருந்து ; 5. கிளினாய்டு குழி ; 6. ஹீயுமரஸ் : 
7. அல் ; 8. ரேடியஸ்; ) , கார்பல் எலும்புகள் ; 10. விரல் 

எலும்புகள் ; 11. மெடா கார்பல் எலும்பு . 


புக்கு ஆதாரமாய் உள்ளது . நெக்ட்யூரஸின் மார்பு வளையம் 
வலது , இடது அரைப் பகுதிகளைக் கொண்டது . இவையிரண்டும் 
ஒன்றிணையாமல் தனித்து அமைந்து கீழ்ப் பக்கத்தில் ஒன்றன்மேல் 
ஒன்று கவிந்து இருக்கும் . ஒவ்வொரு அரைப் பகுதியின் கீழ்ப்பகுதி 
முன் கோரகாய்டு , கோரகாய்டு என்ற பகுதிகளைக் கொண்டது . 
இவையிரண்டும் முருந்தால் ஆனவை . இதன் பக்க விளிம்பில் 
அமைந்திருக்கும் கிளினாய்டு குழியில் முன்னங்கால் பொருந்தியிருக் 
கும் . கிளினாய்டு சழிக்கு மேல் பக்கமாக எலும்பால் ஆன 


நெக்ட்யூாஸ் மாக்யுலே சஸ் 


143 


ஸ்காபுலா உள்ளது . இதன் தொடர்ச்சியாக சுப்ராஸ்காபுலர் 
முருந்து உள்ளது . மார்பு வளையத்திற்கும் , ழுதுகெலும்பிற்கும் 
எவ்விதத் தொடர்பும் இல்லை . மேற்கையில் ஹியூமரஸ் என்ற 
ஒரு எலும்புள்ளது . இதன் நீளப் போக்கில் அமைந்திருக்கும் 
டெல்டாய்டு முகட்டில் ( < ieltoid crest ) தசைகள் பிணைக்கப்பட் 
டிருக்கும் . முன்கையில் ரேடியஸ் அல்னா என்ற இரு தனித்தனி 
எலும்புகள் உண்டு . மணிக்கட்டில் ஆறு கார்பல் ( carpal ) எலும்பு 
கள் இரு வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் . அண்மை வரிசை 
யில் ( proximal row ) இரு கார்பல் எலும்புகளும் , சேய்மை வரிசை 
யில் ( distal row ) மூன்று கார்பல் எலும்புகளும் , இரு வரிசைகளுக்கு 
மிடையே ஒரு கார்பல் எலும்புமாகக் காணப்படும் . உள்ளங் 
கையில் நான்கு மெடாகார்பல் ( meta c +rpal ) எலும்புகள் உள்ளன . 
முதல் விரல் இவற்றில் காணப்படுவதில்லை. இரண்டாவது , 
மூன்றாவது , ஐந்தாவது கைரல்கள் இரண்டு விரல் எலும்புகளை 
யும் ( phalanges ) , நான்காவது விரல் மூன்று விரல் எலும்புகளையும் 
பெற்றிருக்கும் . 


5 


-2 


3 


7 


8 


6 


4 


10 


படம் 119 . 
நெக்ட்யூரஸ் : இடுப்பு வலயமும் , பின் இணை புறுப்பும் கீழ்த் போற்ற in . 

|பியூ போ இஷியம் ; 2. பியூபிக் பகுதி ; 3. இஷியப் பகுதி ; 
+ . இலிய எலும்பு: 5 , அசிட்டா புலம் ; 6. ஃபீமர் :, 7. டி.பியா : 
8 , ஃபிலா; 9. ! -- / F ல் எலும்புகள் ; 10. விரல் | புகள் ; 

11. பெட்டா டார்சல் எலும்பு : 


இடுப்பு வளையமும் பின் இணறுப்புகளும் : - இடுப்பு வளையம் 
முருந்தாலானது . இது பியூபோ இஷியம் ( puboischium ) , இலியம் 


144 


இருவாழ்விகள் 


என்ற பகுதிகளைக் கொண்டது . பியூபோ - இஷியம் ஒரு அகன்ற 
தகடு போலமைந்து உயிரியின் வயிற்றுப் பக்கத்தில் காணப்படும் . 
இதன் முன் பகுதி பியூபிசாலும் ( pubis ) , பின் பகுதி இஷியத் 
தாலும் ( ischium ) ஆனது . இந்த பியூபோ - இஷியம் அதன் இரு 
பக்கத்திலும் அசிடாபுலம் என்ற குழியையுடையது . இக்குழியினுள் 
ஃபீமர் எலும்பு பொருத்தப்பட்டிருக்கும் . பியூபோ -இஷியத்திலி 
ருக்கும் பக்கவாட்டில் தோன்றும் எலும்பினால் ஆன குச்சி போன்ற 
நீட்சியே இஷியம் ஆகும் . இது திரிக முள்ளெலும்பின் குறுக்கு 
நீட்சியுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . 


தொடை ஃபீமர் ( femilr ) எலும்பையும் , முழங்கால் டிபியா 
( tibia ) , ஃபிபுலா (fibula ) என்ற இரு எலும்புகளையும் கொண்டுள் 
ளன . கணுக்காலில் ஆறு டார்சல் எலும்புகள் உள்ளன. இவற்றில் 
இரண்டு அண்மை வரிசையிலும் , மூன்று சேய்மை வரிசையிலும் , 
ஒன்று இரு வரிசைகளுக்கு மத்தியிலும் அமைந்துள்ளன . பாதம் 
நான்கு மெட்டா டார்சல் ( meta tarsal ) எலும்புகளால் அமைக்கப் 
பெற்றது . நெக்ட்யூரஸில் கட்டை விரல் கிடையாது . கை விரல் 
களைப் போலவே இரண்டாவது , மூன்றாவது , ஐந்தாவது விரல்கள் 
ரண்டு விரல் எலும்புகளையும் ( ph ilanges ) , நான்காவது 

கால் 
விரல்கள் மூன்று விரல் எலும்புகளையும் பெற்றுள்ளன . 


உடற்குழி ( Coelom ) நெக்ட்யூர ஸின் உடற்குழியை இரு அறை 
களாகப் பிரிக்கலாம் . உடற்குழியின் முன் பகுதியிலிருக்கும் இருத 
யத்தைச் சூழ்ந்திருக்கும் பகுதியை இருதயச் சூழறை அல்லது பெரி 
கார்டியல் குழி ( pericardial cavity ) என்றும் , அதற்குக் கீழாகக் 
காணப்படும் பிற உள்ளுறுப்புகளைக் கொண்டிருக்கும் பகுதியைப் 
புளுரோ பெரிடோனியல் குழி ( pleuro peritonial cavity ) என்றும் 
கூறுகிறோம் . பெரிகார்டியல் அறையைச் சூழ்ந்திருக்கும் பெரி 
கார்டியம் , பரைடல் பெரிகார்டியம் ( parietal pericardium ) என்ற 
சவ்வினால் அமைக்கப் பெற்றது . இச் சவ்வானது உள் மடிக்கப் 
பட்டு இருதயத்தின் மேல் ஒட்டிக் காணப்படும் பகுதியை விசரல் 
பெரிகார்டியம் ( visceral pericardium ) அல்லது எபி கார்டியம் 
என்று கூறுவர் . செப்டம் டிரான்ஸ் வர்சம் ( septum transversum ) 
அல்லது பொய் இடையீட்டுச் சவ்வுத் திரை ( false diaphragm ) 
என்று கூறப்படும் குறுக்குத் தடுப்பானது பெரிகார்டியக் குழியை 
பெரிடோனியல் குழியிலிருந்து பிரிக்கின்றது . புளூரோ பெரிடோ 
னியக் குழியின் அக உறையாக ( lining ) பரைடல் பெரிடோனியம் 
உள்ளது . 

து விசரல் 

பெரிடோனியமாக உள் மடிக்கப் 
பட்டு உள்ளுறுப்புகளின் மேல் பரப்பில் 

காணப் 
படுகின்றது . 


விரிந்து 


145 


நெக்ட்யூரஸ் மாக்லோசஸ் 


சீரணத்தொகுப்பு : - சீரணத் தொகுப்பு உணவுப்பாதை , சீரணச் 
சுரப்பிகள் முதலியவற்றால் ஆனது ; வாய்க்குழி , தொண்டை , 
உணவுக் குழல் , இரைப்பை , 
29 யோடினம் , இலியம் , மலக் 
குடல் பொதுக் கழிவறை முத 
உணவுப் பாதை பிள் 

2 
பாகங்களாகும் . உணவுப் 
பாதையின் முன்முனை வாயை 
யும் , பின்முனை பொதுக் கழி 
வறைந் துளையையும் கொண் 
டுள்ளன . 


லியன 


3 


ளன . 


5 . 
வாய்க்குழியின் வெளி 
விளிம்புகளாக அமையும் உதடு 
கள் திரட்சியாயும் , மென்மை 
யாயும் உள்ளன . மேல் தாடை 
யில் இரு வரிசைப் பற்கள் உள் 

முதல் வரிசைப் பற்கள் 
முன் தாடை எலும்பில் மட்டும் ... 
காணப்படும் . இரண்டாம் 
வரிசைப் பற்கள் வோமர் , 
பாலடோ , டெரிகாய்டு எலும் 

112 
புகளில் 

பொருந்தியுள்ளன . 
கீழ்த்தாடைப் பற்கள் டெண் 
டரி , ஸ்பீளினியல் பகுதிகளில் 
பொருந்தியுள்ள 

வாய் 
மூடப்பட்டால் கீழ்த்தாடைப் 
பற்கள் மேற்தாடையில் இருக் 
கும் இரு வரிசைப் பற்களுக் 8 

11 
கிடையே வரிப்பள்ளத்தில் 

10 
பொருந்தியமையும் . 

வாய்க் 
குழியின் அடித்தளத்தில் 

படம் 120 . 
பொருந்தியுள்ள நாக்கு அசை நெக்ட்யூரஸ் : உள் ஆறுப்புகள் . 
யாத் தன்மையுடையது . 

1. ஆரிக்கிள் ; 2. வெண்ட்ரிக்கிள் : 
3. கல்லீரல் பைக்குழிவு ; 4 , நுரை 
பரல்கள் ; 5. கல்லீரல் ; 6. மண்ணீரல் ; 

7. டியோடினம் : 8 பித்தநீர்ப்பை 
வாய்க் குழியின் தொடர்ச் 9. கணையம் : 10. சிறுநீர்ப்பை : 

11. மலக் குடல் ; 12. இரப்பை 
சியாக இருக்கும் தொண்டைச் 
சுவற்றில் ஈரிணை செவுள் பிளவுகள் உள்ளன . தொண்டைச் 
சுவற்றை வலுப்படுத்தும் வகையில் விசரல் வளைவுகள் ( viscera ] 
arches ) அமைந்துள்ளன . தொண்டையின் ஆரம்பப் பகுதியில் 

10 


9 


146 


இருவாழ்விகள் 


கிளாட்டிஸ் அல்லது குரல்வளை உள்ளது . தொண்டையையும் , 
இரைப்பையையும் இணைக்கும் உணவுக் குழலின் நீளம் மிகவும் 
குறைந்து காணப்படும் . 


இரைப்பை ஒரு நீண்ட பை போன்றுள்ளது . மீசோ காஸ்டர் 
( mesogaster ) என்ற சவ்வினால் இது முதுகுச் சுவற்றிலிருந்து 
தொங்க விடப்பட்டிருக்கும் . இது சிறுகுடலின் இண யுமிடத்தில் 
பைலோரிக் சுரி தசை ( pylorlc sphincter ) உள்ளது . 


சிறுகுடலின் தொடக்கப் பகுதியிலிருந்து பித்தநீர்க் குழாய் 
சிறுகுடலினுடன் இணையும் வரை உள்ள பகுதியை டியே டினம் 
என்று கூறுவர் . இதையடுத்திருக்கும் பகுதியை இலியம் என்பர் . 
இலியம் உடற் குழியின் பின் முனையினருகே பெருத்துப் பெருங்குடல் 
அல்லது மலக்குடலாகக் காணப்படும் . இதன் தொடர்ச்சியாக 
இருப்பது பொதுக் சழிவறை . இது பொதுக் கழி வறைத் துளை 
வழியாக வெளித் திறக்கும் . 


உள்ளது . 


நெக்ட்யீரஸின் கல்லீரல் 

மிகவு ம் பெருத்துக் காணப் 
படுகின்றது . 

இதன் விளிம்புகள் ஆங்காங்கே உள்ளழுந்திக் 
காணப்பட்டுப் பல மடல்களைப் பெற்றுள்ளதைப் போன்று காட்சி 
அளிக்கின்றது . பித்த நீர்ப்பை கல்லீரலின் வலது மேல் பக்கத்தில் 

இதிலிருந்து தோன்றும் பித்த நீர்க் குழாய் டிபோ 
டினத்தில் முடிவுறும் . இக்குழாயைச் சுற்றிப் பல கணையத்திசுக்கள் 
காணப்படும் . கணையம் டியோடினத்திற்கும் , இரைப்பைக்கும் 
இடைப் பகுதியில் உள்ளது . கணையத்திலிருந்து வெளிவரும் கிறு 
குழாய்கள் பித்த நீர்க் குழாயையோ அல்லது நேரடியாக டியோ 
னத்தையோ அடைகின்றன . 


சுவாசத் தொகுப்பு பொதுவாக இந்த இருவாழ்வி புறச் 
செவுள்களையும் , தோலையும் சுவாச உறுப்பாகக் கொண்டிருந் 
தாலும் , ஓரிணை நுரையீரல்களையும் சுவாச உறுப்பு கலாகப் பயன் 
படுகின்றன . 

இந்த நுரையீரல் சுவாசத்தினால் இது மீன்களை 
விட மேன்மையுற்றுள்ளது . 

இதைப் பையின் இரு மருங்கிலும் 
காணப்படும் நீண்ட நுரையீரல்கள் ஒளியூடுருவும் தன்மையுடைய 
மெல்லிய சுவற்றினைக் கொண்டுள்ளன . நெக்ட்யூரஸின் ( ஈரல் 
வளைத் துளை ( glottis ) தொண்டையின் கீழ் மத்தியப் பகுதியில் 
அமைந்திருக்கும் . இதன் தொடர்ச்சியாகக் குறுகிய குரல்வளையும் , 
இதனைத் தொடர்ந்து ஒரு குட்டையான மூச்சுக் குழாயும் உண்டு . 
இம்மூச்சுக்கு குழாயின் தொடர்ச்சியாக நுயீைரல்கள் காணப் 
படும் . மூச்சிக் குழாயையும் , நுரையீரல்களையும் இணைக்கும் கிளை 
மூச்சுக் குழாய் பிற உயிர் முதுகெலும்பிகளில் காணப்படுகின்றன . 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


147 


ஆனால் இக்கிளை மூச்சுக் குழாய்கள் நெக்ட்யூரஸில் இடம் பெற 
வில்லை . 


நுரையீரல்களின் 

மிருதுவான சுவர் குருதித் தந்துகிகள் 
செரிந்து காணப்படும் . ஆனால் இவை பெரும்பாலும் சுவாசத் 
திற்குப் பயன் படுத்தப்படுவதில்லை . பொதுவாக நுரையீரல்களை 
அடையும் குருதி புறச் செவுள்களினால் செங்குருதியாக ( oxygenated 
blood ) மாற்றப் பட்டிருக்கும் . நீரில் கரைந்து இருக்கும் ஆக்ஸி 
ஜன் குறைந்து விட்ட நிலையில் புறச் செவுள்களாலும் , தோலினா 
லும் சுவாசிக்க முடியாதாகையால் இந்நிலை பில் நுரையீரல்களினால் 
சுவாசிப்பதாகக் கருதப்படுகின்றது . நெக்ட்யூரஸ் நீரிலேயே வசித் 
தாலும் அவ்வப்பொழுது இது நீரின் மேல் மட்டத்திற்கு வந்து 
வெளிக்காற்றை உள்ளிழுத்து நுரையீரல் சுவாசத்தை மேற் 
கொள்ளும் . 


சுழற்சித் தொகுப்பு : நெக்ட்யூரஸின் சுழற்சித் தொகுப்பு 
மூன்று அறைகளையுடைய இருதயத்தையும் , பல குருதிக் குழாய் 
களையும் பெற்றுள்ளது . இக் குத்திக் குழாய்களைத் தமனிகள் ,, 
நுண் தமனிகள் , தந்துகிகள் , சிரைகள் , நுண் சிரைகள் என்று 
வகைகளாகப் பிரிக்கலாம் . 

இவற்றைத் தவிர நிண நீர்க் 
குழாய்களும் , மண்ணீரலும் இத் தொகுப்பைச் சார்ந்தவைபே . 


பல 


இருதயச் சூழறையிலிருக்கும் இருதயம் , மற்ற இருவாழ்வி 
களைப் போன்றே மூன்று அறைகளைக் கொண்டது . அவைகளாவன : 
மெலிந்த சுவற்றாலான இரு ஆரிக்கிள்களும் , தசைப் பற்றுள்ள 
ஒரு வெண்ட்ரிக்கிளும் ஆகும் . இதன் மேலறைகளான இரு 
ஆரிக்கிள்களும் மெலிந்த பல நுண் புழைகளைக் கொண்ட ஆரிக் 
கிளிடைத் தடுப்பால் ( inter auricular scptun ) பிரிக்கப்பட்டுள்ளன . 
இருதயத்தின் மேல் பக்கத்தில் சைனஸ் வினோஸஸ் உள்ளது . 
ஆரிக்கிளுடன் சினு ஆரிக்குலர் துளை வழியாகத் தொடர்பு கொள் 
ளும் . இத் துளையில் சினு ஆரிக்குலர் வால்வு உள்ளது . சைனஸ் வினோ 
சஸின் முன்முனையை அடையும் இரு குவியரின் குழாய்கள் ( ducts of 
cuvier ) அல்லது பொது கார்டினல் சிரைகள் வழியாக உட 
டலின் 
முன் பகுயில் இருந்து வரும் குருதியை சைனஸ் வினோசஸினுள் 
செலுத்தும் . ஓரிணை கல்லீரல் பைக் குழிவுகள் சைனஸ் வினோ 
சஸின் பின் முனையுடன் இணைந்துள்ளன . வலது , இடது சிரைகள் 
ஒன்றிணைந்து ஒரு பொதுச் சிரையைத் தோற்றுவிக்கும் . 
பொதுச் சிரை இடது ஆரிக்கிளுடன் இணைந்திருக்கும் . இரு ஆரிக் 
கிள்களும் ஒரு பொதுத் துளை வழியாக வெண்ட்ரிக்கிளில் திறக்கும் . 
இத் துளையில் ஆரிக்குலோ வெண்ட்ரிக்குலர் வால்வு உள்ளது . 
வெண்ட்ரிக்கிளிலிருந்து கூம்புத் தமனி அல்லது கோனஸ் ஆர்ட்டீரி 


148 


இருவாழ்விகள் 


யோசஸ் ( conus arteriosus ) வெளிவரும் . கூம்புத் தமனியின் முன் 
அமைந்திருக்கும் பகுதியை பல்பஸ் ஆர்ட்டீரியோசஸ் ( bulbus 
arteriosus ) என்பர் . இதன் தொடர்ச்சியாக வயிற்றுப் பெருந் 
தமனி காணப்படுகின்றது . வயிற்று பெருந்தமனி கிளைகளாகப் 
பிரிந்து குருதியைச் 

குருதியைச் செவுள்களுக்கு 
எடுத்துச் செல்லும் . கூம்புத் தமனியின் 
ஆரம்பப் பகுதியில் முப்பிறை வால்வு 
கள் அல்லது பிறை கபாடங்கள் ( semi 
lunar valves ) உள்ளன . 


2 . 


3 


5 


6 


7 


நெக்ட்யூரஸின் இருதயம் முற்றுப் 4 
பெறாத இரட்டைச் சுழற்சியை 

மேற் 
கொள்ளும் வகையில் அமைந்திருந் 
தாலும் , 

இது முற்றிலும் பிற இரு 
வாழ்விகளை ஒத்திருக்கவில்லை . 

மற்ற 
இரு வாழ்விகளைப்போல் இது நுரை 
யீரல் சுழற்சியையும் , பொது அல்லது 
சிஸ்டமிக் சுழற்சியையும் பெற்றுள்ளது 

படம் 121 . 
ஆனால் நுரையீரல் தமனி இயல்பான 

நெக்ட்யூாஸ் : 

இருதயம் . 
நிலையில் ஆக்ஸிஜன் நிறைந்த குருதியை 

கீழ்த்தோற்றம் 
அல்லது செங்குருதியையே செவுள்களி 1. பல்பஸ் தமனி; 2. வலது 
லிருந்து நுரையீரலுக்கு எடுத்துச் செல் 

ஆரிக்கிள் ; 3. இடது ஆரிக் 
கிள் ; 

4. கூம்புத் தம... ; 
லும் . ஆகையால் நுரையீரல் சுவாச 

வெண்ட்ரிக்கிள் ; 
உறுப்பாகச் செயல் புரிவதில்லை . மிக 

6. கல்லீரல் பைக் குழிவு 
வும் தேவையான காலங்களிலேயே 7. கீழ்ப் பெருந்தானி . 
இது முக்கியமா 3 ச் செயலாற்றும் . 


5 . 


தமனித் தொகுப்பு : - பல் பஸ் ஆர்ட்டீரியோசஸிலிருந்து 
தோன்றும் வயிற்றுப் பெருந்தமனி ( Ven ral aorta ) வலது , இட து 
அடித்தமனிகளாகப் பிரியும் , ஒவ்வொரு அடிந்தமனியும் இரு 
கிளைகளாகப் பிரியும் , பின் இணைக் கிளைகள் ஒவ்வொன்றும் இரு 
கிளைகளைத் தோற்றுவித்துப் பின் இவை இரண்டாம் , மூன்றாம் 
இணைச் செவுள்களை முறையே அடைகின்றன . இம்மூன்று இணைத் 
தமனிக் குழாய்கள் செவுள் உட்செல் தமனிகள் ( A fferent Blain 
chial Arteries ) எனப்படும் . 


முதல் செவுள் உட்செல் தமனியிலிருந்து விடுபட்ட ஒரு சிறிய 
கிளை வெளி கரோடிட் தமனி எனப்படும் . இத்தமனி குருதியை 
வாய்க் குழியின் அடித்தளத்திற்கு எடுத்துச் செல்கின்றது . செவுள் 
உட்செல் தமனிகள் ஒவ்வொன்றும் ஒரு செவுள் உட்செல் வளை 
குழலைத் தோற்றுவித்துப் பின்னர் 

கிளை களாகப் பிரிந்து 


! 


1.பல 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


149 


செவுளில் முடிவுறும் . 

இக்கிளைகள் ஒன்றிணைவதால் செவுள் 
வெளிச்செல் வளைகுழலை ( Efferent Branchial Loop ) தோற்று 
விக்கிறது . இதன் தொடர்ச்சியாக செவுள் வெளிச்செல் தமனி 
மைந்துள்ளது . இந்த அமைப்பை மீன்களில் காண இயலாது . 
ரண்டாவது , மூன்றாவது செவுள் 

செவுள் வெளிச்செல் தமனியுடன் 
இணைந்து ஆரப்பெருந்தமனியை உண்டாக்கும் . மேற்கூறியவாறு 
தோன்றிய வலது , இடது ஆரப்பெருந்தமனிகள் ( Radix aortae ) 
பின்முனையை நோக்கிச் சென்று ஒன்று கூடி முதுகுப் பெருந் 
தமனியை ( Dorsal Aorta ) உருவாக்கும் . இப்பெருந்தமனி 
உயிரியின் பின்பகுதிகளுக்குத் தேவையான குருதியை அளித்த 
பின் வால் தமனியாக முடிவுறும் . 

மேற்கூறிய குழாய்களைத் தவிர , செவுள் உட்செல் தமனி 
யையும் , செவுள் வெளிச் செல் தமனியையும் அவற்றின் ஆரம்பப் 
பகுதிகளில் நேரிடையாக இணைக்கும் செவுள் பக்க வழிக் குழாயும் 
( Gill bypass ) காணப்படும் . 


உருவான 


இரண்டாவது மூன்றாவது 

வெளிச் செல் தமனிகள் 
ஒன்றிணைந்து , 

பொதுக் குருதிக் குழாயிலிருந்து 
தோன்றும் நுரையீரல் தமனி ( Pulmonary Artery ) குருதியை 
நுரையீரலுக்கு - எடுத்துச் செல்லும் . நுரையீரல் தமனி வழி 
யாகச் செல்லும் குருதி ஆக்ஸிஜன் நிறைந்திருப்பதால் , 

நுரை 
யீரல் சுவாசம் பொதுவாக நடைபெறுவதில்லை என்பதை இங்கு 
நினைவு கொள்ளவேண்டும் . ஆக்ஸிஜன் கிடைக்காத நெருக்கடி 
காலங்களிலேயே இவ்வுயிரி நுரையீரல் சுவாசத்தை மேற்கொள் 
ளும் . தந்துகிகள் செரிந்த தோலும் , செவுள்களும் இந்த இரு 
வாழ்வியின் ஆக்ஸிஜன் தேவையைப் பூர்த்தி செய்கின்றன . 

முதுகுப் பெருந்தமனியின் தோற்பப் பகுதிக்குச் சற்று பின் 
தள்ளி காணப்படுவது ஓரிணை சப்கிளேவியன் தமனி . இத்தமனி 
கைத்தமனி, தோல் தமனி என்ற இரு கிளைகளைக் கொண்டது . 
முன்னது குருதியை முன் இணையுறுப்பிற்கும் , பின்னது தோலிற்கும் 
எடுத்துச் செல்கின்றன . சப்கிளேவியன் தமனிக்குப் பின் உரு 
வாகும் ஒற்றைத் தமனியை ( unpaired artery ) இரைப்பைத் தமனி 
( gastric artery ) என்பர் . இரைப்பை , மண்ணீரல் 

முதலிய 
வற்றிற்குத் தேவையான குருதியை இரைப்பைத் தமனி எடுத்துச் 
செல்லும் , இதையடுத்திருக்கும் ஒற்றைத் தமனியை சிலியாக்கோ 
மெசண்ட்ரிக் தமனி என்று கூறுவர் , இது குருதியை டியோடினம் , 
சிறுகுடல் , கல்லீரல் , கணையம் முதலிய பகுதிகளுக்கு எடுத்துச் 
செல்கின்றது . இதைத் தவிர பல மெசண்ட்ரிக் தமனிகள் முதுகுப் 
பெருந்தமனியிலிருந்து தோன்றி குடலுக்குத் தேவையான 
குருதியை எடுத்துச் செல்கின்றன . 


150 


இருவாழ்விகள் 


முதுகுப் பெருந்தமனியிலிருந்து தோன்றும் பல இணை சிறு 
நீரகத் தமனிகள் சிறு நீரகங்களுக்குக் குருதியைக் கொண்டுசெல் 


2 


3 


4 


5 


6 


10 


8 


11 . 


12 


13 


15 


-14 


16 


18 


19 


20 


21 


22 


23 


படம் 122 . 

நெக்ட்யூரஸ் : தமனித் தொகுப்பு 
1. வெளி கரோடிட் தமனி ; 2. உள் கரோடிட் தமனி; 3. செவுள் உட்செல் 
தமனிகள் , 4. செவுள் வெளிச் செல் தமனிகள் : 5. பல்பஸ் தமனி; 6. ஆரப் 
பெருந்தமனி ; 7. சப்கிளேவியன் தமனி ; 8. மேற்கைத் தமனி : 9). தோல் தமனி ; 
10. இரைப்பைத் தமனி ; 11. நுரையீரல் தமனி : 12. முதுகுப் பெருந்தமனி , 
13. சிலியாக்கோ மெஸண்ட்ரிக் தமனி ; 14. மண்ணீரல் தமனி ; 15. கல்லீரல் 
தமனி ; 16. கணைய - முன் சிறு குடல் தமனி ; 17. மெசஸண்ட்ரிக் தமனிகள் ; 
18. இனச் செல் சுரப்பித் தமனி , 19. சிறு நீரகத் தமனிகள் ; 20 , எபிகாஸ்ட்ரிக் 
தமனி: 21. ஃபெமொரல் தமனி . 22. ஹைப்போ காஸ்ட்ரிக் தானி , 23. வால் 
தமனி ; 


நெக்ட் யூரஸ் மாக்யுலோசஸ் 


151 


கின்றன . 


இனச் செல் சுரப்பிகளுக்குத் தேவையான குருதி , 
இனச் செல் சுரப்பித் தமனிகள் வழியாகச் செல்லும் , ஓரிணை 
இலியத் தமனிகள் பின் இணையுறுப்புகளுக்கருகே முதுகுப் பெருந் 
தமனியிலிருந்து பிரிகின்றன . இலியத் தமனி , இரு கிளைத் தமனி 
களை விதித்துப் பின்னர் ஃபெமோரல் தமனியாக மாறி பின் இணை 
யுறுப்புகளுக்குக் குருதியைக் கொண்டு செல்லும் : இலியத் தமனி 
யிலிருந்து தோன்றும் கிளைகளை முறையே எபிகாஸ்ட்ரிக் தமனி , 
ஹைப்போ காஸ்ட்ரிக் தமனி என்று கூறுவர் . முன்னது குருதியை 
உடற்சுவருக்கும் , பின்னது குருதியை சிறுநீர்ப்பைக்கும் , பொதுக் 
கழிவறைக்கும் கொண்டு செல்லும் . 


சிரைத்தொகுப்பு : - இருதயத்தின் மேல் பக்கத்திலுள்ள 
சைன்ஸ்வினோசஸ் உடலின் பல்வேறு பகுதிகளிலிருக்கும் குருதியை 
( நுரையீரலைத் தவிர ) பொது கார்டினல் சிரைகள் ( Common 
cardinal veins ) கல்லீரல் பைக்குழிவுகள் ( hepatic sinuses ) மூலம் 
சேகரித்து வலது ஆரிக்கிளுக்கு அனுப்பும் . பொது கார்டினல் சிரை 
கள் பக்கத்திற் கொன்றாக இருதய சூழறைக்கு மேற் பக்கமாக 
அமைந்துள்ளன . ஒவ்வொரு பொது கார்டினல் சிரையின் பின் 
பகுதியுடன் ஒரு பெரிய கல்லீரல் பைக்குழிவு இணைந்திருக்கும் . 
இப்பைக் குழிவு கல்லீரலை வந்தடையும் குருதியை சைனஸ் 
வினோசஸிற்கு எடுத்துச் செல்லும் பொதுக் கார்டினல் சிரை 
ஒவ்வொன்றும் கீழ்க்காணும் சிரைகள் இணைந்து உருவாகியுள்ளது . 


1. ஜுகுலர் சிரை : இது வெளி , உள்சிரைகள் ஒன்றிணைந்து 
ருவானது . தலையிலிருக்கும் குருதியை வெளி , உள்ஜுகுலர் சிரை 
கள் கொண்டு வருகின் றன . 


2. நாக்குச் சிரை : நாக்கிலிருந்து 
வருவது . 


குருதியை 


எடுத்து 


3. சப்கிளேவியன் சிரை : - முன் இணையுறுப்பிலிருந்து வரும் 
மேற்கைச் சிரையும் ; தோலிலிருந்து வரும் தோல் சிரையும் 
இணைந்து சப்கிளேவியன் சிரையைத் தோற்றுவிக்கின்றன . 


4. பக்கச் சிரை : 
வருவது . 


உடற்சுவற்றுத் தசையிலிருந்து 


5. பின்கார்டினல் சிரை : 

உடலின் பின்பகுதியி 
லிருக்கும் உறுப்புகளில் இருந்தும் , சிறுநீரகம் முதுகுச் சுவர் 
முதலியவற்றிலிருந்தும் குருதியை இருதயத்தை நோக்கி எடுத்துச் 
செல்லும் . 


152 


இருவாழ்விகள் 


13 


2 


3 


3 . 


4 


26 


5 


6 


7 


MAL 


8 


10- 


10 


ப 


12 


14 


2 


15 
ப 


18 


16 


19 


22 


20 


21 


23 


24 


25 


படம் 123 . 

நெக்ட்யூரஸ் : சிரைத் தொகுப்பு 
1. உள் ஜுகுலார் சிரை ; 2 , சைனஸ் விைேசஸ் ; 3. புற ஜுகுலார் சிரை ; 
4. நாக்குச் சிரை; 5. மேற்கைச் சிரை . 6. தோல் சிரை ; 7. பக்கச் சிரை ; 
8. நுரையீரல் சிரை 9 கல்லீரல் பைக்குழிவு: 10 கல்லீரல் சிரை : 11. கீழ்ப் 
பெருஞ்சிரை; 12. பின் கார்டினல் சிரை ; பொது கார்டினல் சிரை : 
14. கல்லீரல் போர்ட்டல் சிரை ; 15. இரைப்பை மண்ணீரல் சிரை: 16. மிசெண்ட் 
ரிக் சிரை ; 17. கணையச் சிரை ; 18. சிறு நீரகப் போர்ட்டல் சிரை ; 19. கீழ் 
வயிற்றுச் சிரை ; 20. சிறு நீரக உட்செல் சிரை ; 21. இடுப்புச் சிரை ; 

22. சிறு 
நீரக வெளிச்செல் சிரை ; 23 , இபியக் சிரை : 24 ஃபெமொரல் 15 ) | ; 25. வால் 
ரிரை . 


| 3 . 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


153 


சிறுநீரகப் போர்ட்டல் சிரைத் தொகுப்பு : - ( Renal portal 
system of veins ) வால்சிரை வாலில் தோன்றி முன்னோக்கிச் செல் 
லும் . இது உடற் தழியை அடைந்தவுடன் இரு கிளைகளாகப் 
பிரியும் . இவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு கிளையும் சிறு நீரகத்தின் 
பக்க விளிம்பை ( lateral border ) ஒட்டி முன்னோக்கிச் செல்லும் . 
இதைச் சிறுநீரகப் போர்ட்டல் சிரை என்பர் . இப்போர்ட்டல் 
சிரை பல சிறுநீரக உட்செல் சிரையாகப் பிரிக்கப்பட்டு சிறுநீரகத் 
தை அடையும் . இச் சிறு நீரகப் போர்ட்டல் சிரை இருதயத்தை 
நோக்கிச் செல்கையில் சிறுநீரகத்தின் முன் காணப்படும் பகுதி 
பின் கார்டினல் சிரை ( post card nal vein ) என்ற பெயரைப் பெறு 
கின்றது . இப் பின் கார்டின சிரை முன் சென்று பொது கார்டி 
னல் சிரையுடன் இணையும் . சிறுநீரகத்தின் பின் முனையருகில் ஒவ் 
வொரு சிறு நீரகப் போர்ட்டல் சிரையோடும் ஒரு இலியக் சிரை 

ணையும் . இந்த இலியக் சிரை ( iliac vein ) காலிலிருந்து வரும் 
ஃபெமொரல் சிரையுடன் ஒன்றி இடுப்புச் சிரை அல்லது பெல்விக் 
சிரையாக மாறும் . வலது , இடது இடுப்புச் சிரைகள் ஒன்றிணைந்து 
கீழ்வயிற்றுச் சிரையை ( ventral abdominal vein ) உருவாக்கு 

இதன் முன்முனை கல்லீரல் போர்ட்டல் சிரையுடன் 
இணையும் , 


கின்றன . 


னல் 


பின் பெருஞ்ரை ( Post Caval Vein )) இது இரு சிறுநீரகங் 
களுக்கு இடையில் அமைந்துள்ளது . சிறு நீரகத்திலிருந்து வரும் 
சிறுநீரக வெளிச் செல் சிரைகளும் ( efferent renal veins ) இனச் செல் 
சுரப்பிச் சிரைகளும் பின் பெருஞ் சிரையுடன் சேர்ந்து விடுகின்றன , 
இப் பின் பெருஞ்சிரை சிறுநீரகத்தின் முன் பகுதி பில் பின் கார் . 

சிரையிலிருந்து வரும் கிளையுடன் இணைக்க படுகிறது . 
பின்னர் பின் பெருஞ்சிரை கல்லீரலைத் துளைத்துக் கொண்டு முன் 
னோக்கிச் செல்கையில் பல கல்லீரல் சிரைகளைத் தன்னுடன் சேர்த் 
துக் கொள்ளும் . கீழ்ப் பெருஞ்சிரை கல்லீரலிலிருந்து வெளிப் 
படுத்தும் இடத்தில் கல்லீரலின் கீழ்ப் பகுதியிலிருந்து வரும் ஒரு 
பெரிய கல்லீரல் சிரை அதனுடன் இணையும் . பின்னர் இக்கீழ்ப் 
பெருஞ்சிரை குறுக்குத் தடுப்பைத் துளைத்துக் கொண்டு முன் 
சென்று (septum transversum ) இரு கல்லீரல் மைக் குழிவுகளாகப் 
{ hepatic sinuses ) பிரிந்து பொதுக் கார்டினல் சிரைகளுடன் சேர்ந்து 
விடுகின்றன . 


கல்லீரல் போர்ட்டல் சிரைத் தொசப்பு ( Hepatic Portal System 
of Veins ) : - இது உணவுப் பாதை , மண்ணீரல் முதலியவைகளி 
லிருக்கும் குருதியை வடியச் செய்யும் . உணவுப் பாதையின் பல் 
வேறு உறுப்புக்களிலிருந்து தோன்றும் நுண்சிரைகள் ஒன்று கூடி 
கல்லீரல் போர்ட்டல் சிரையை உண்டாக்கும் . சிறு குடலி லிருந்து 


இருவாழ்விகள் 


| 


வரும் குடற்சிரைகள் 

( intestinal veins ) , கணையத்திலிருந்து 
3 தான்றும் கணையச்சிரை ( pancreatic vein ) , இரைப்பை மண்ணீ 
ரல் முதலியவற்றிலிருந்து தோன்றும் காஸ்ட்ரோ ஸ்பீளினிக் சிரை 
[ gastrosplenic vein ) அல்லது இரைப்பை மண்ணீரல் சிரை ஆகிய 
மூன்றும் இணைந்து கல்லீரல் போர்ட்டல் சிரையை உருவாக்கு 
கின்றன . இது மேல் பக்கமாகச் சென்று கல்லீரலை அடையும் . 


நரம்புத் தொகுப்பு : நெக்ட்யூரஸின் மூளை மீன்களின் மூளை 
யைக் காட்டிலும் சிறப்புற்றுக் காணப்படும் . மூளையைச் சூழ்ந்து 

ரு தனித்த மெல்லியதங்கள் அல்லது உறைகள் உண்டு . மண்டை 
யோட்டை ஒட்டியிருக்கும் உறையை டியூரா மேட்டர் என்றும் , 


1 . 


2 


3 


5 


- 8 


7 


9 


10 


அ 


படம் 

14. 
இருக்ட் யூரஸ் : மூளை 

மேல் தோற்றம் ; ஆ : கீழ்த் தேற்றம் , 
1. நுகர்ச்சி நரம்பு ; 2. பெரு மூளை அரைக் 3 காளம் : 3. பயன் செ . பலான் : 
4. பினியல் உறுப்பு ; 5. பார்வைக் கதுப்பு : 6. பார்வை நரம்புக் குறுக்கிடு 
7. சிறு மூளை ; 8. இன் ஃபண்டி புலம் ; 9. பிட்யூட்டரி சுரப்பி , 

10. முகுளம் , 11. தண்டு வடம் . 


மூளையையொட்டிக் காணப்படும் உறையை பயா அரக்னாய்டு உறை 
என்றும் கூறுவர் . இவ்விரு உறைகளுக்கும் இடையே உள்ள இடை 
வெளி எபிகார்டியல் டியூரஸ் உள்வெளி ( epidurall space ) எனப் 
படும் , 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


155 


இந்த இருவாழ்வியின் சிறிய மூளையின் மேற்பக்கத் தோற்றத் 
தில் நுகர்ச்சி நரம்புகள் ( olfactory nerves ) , பெருமூளை ( cerebrum ) , 
டயன் செஃபலான் ( diencephalon ) , பைனியல் உறுப்பு ( pineal 
body ) , பார்வைக் கதுப்புகள் ( optic lobes ) , சிறுமூளை ( cerebellum ) , 
முகுளம் ( medulla oblongata ) முதலிய பகுதிகளைக் காணலாம் . 
முளையின் கீழ்த் தோற்றம் மேற் கூறியவைகளைக் தவிர பார்வை 
நரம்பு குறுக்கீடு ( optic chiasma ) , இன்ஃபண்டிபுலம் (infundibul 
um ) , பிட்யூட்டரி உறுப்பு ( pitutary body ) முதலியன அமைந் 
துள்ளன . 


உள்ளது . 


பெருமூளை வலது , இடது கோளப் பகுதிகளை ( hemispheres ) 
உடையது . இவை ஒவ்வொன்றும் நீள் உருளை வடிவமுடையன . 
வலது , இடது பெருமூளை அரைக்கோளங்களுக்கு இடையில் ஒரு 
நீளப்பிளவினைக் காணலாம் . இப் பெருமூளை அரை கோளங்களின் 
முன் முனையிலிருந்து முகர்தல் நரம்பு அல்லது நுகர்ச்சி நரம்பு 
வெளிக் கிளம்பிச் செல்லும் . கதுப்பு வளர்ச்சி குன்றியிருத்தலால் 
இப்பகுதி நெக்ட்யூரஸில் தெளிவாகப் புலப்படாது . டயன்செஃ 
பலான் பெரு மூளையின் பின் பகுதியை அடுத்து அமைந்துள்ளது . 
இதன் மேல்புற மையத்தே பைனியல் உறுப்பு ( pineal body ) 

டயன் செஃபலானிற்குப் பின் அமைந்திருக்கும் பார் 
வைக் கதுப்புகள் ( optic lobes ) டையன்செஃபலானின் தொடர்ச்சி 
யாகக் காணப்படும் . டயன்செஃபலானின் கீழ்ப்பக்கத்தில் பார் 
வை நரம்பு குறுக்கமைப்பு ( optic chiasma ) உள்ளது . பார்வை 
நரம்புக்குக் குறுக்கமைப்புக்குப் பின்னால் நடுப் பகுதியில் காணப் 
படும் நீட்சி இன்ஃபண்டிபுலம் ( infundibulum ) எனப்படுப் இதன் 
கீழ்முனை ஹைப்போபைசிசுடன் ( hypop.lysis ) இணைந்துள்ளது . 
இதனை பிட்யூட்டரி சுரப்பி என்றும் கூறுவர் . மிகவும் சிறுத்துக் 
காணப்படும் சிறுமூளை பார்வைக் கதுப்புகளுக்குப் பின்னால் குறுக்கு 
வாட்டில் அமைந்துள்ளது . சிறுமூளையின் பின்பகுதியில் முகுளம் 
காணப்படுகின்றது . 

பின்னோக்கித் தண்டு வடமாகத் 
தொடர்ந்து செல்லும் . முகுளத்தின் மேற்பரப்பில் பின் கோர 
காய்டு சிக்கல் அல்லது பின் குருதித் திசுச் சிக்கல் காணப்படுகிறது . 


முதல் , இரண்டாம் புரையங்கள் வெண்டிரிக்கிள்கள் (ventrl 
cles ) எனப்படும் . மருங்கும் புரையங்கள் பெருமூளையில் காணப் 
படுகின்றன . இடை மூளையினுள் இருக்கும் மூன்றாம் புரையத்துடன் 
மேற்கூறிய மருங்குப் புரையங்கள் புரையங்களிடைத் துள ( inner 
ventricular foramina ) வழியாக தொடர்பு கொண்டிருக்கும் . 
இம் மூன்றாம் புரையம் ஒரு சிறு கால்வாயின் மூலம் முகுளத்தி 
லுள்ள நான்காவது புரையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் . 


156 


இருவாழ்விகள் 


தண்டுவடம் முகுளத்தினின்று தொடங்கி முதுகெலும்புக் 
குழை வழிச் சென்று கடைசியில் சிறுத்து நூலிழையில் ( filum icr 
minale ) முடிகின்றது . தண்டு வடம் திரிகப் பகுதியில் மட்டும் சற்று 
பருத்து , மற்ற பகுதிகளில் ஒரே சீரான பருமனுடையது . மேல் 
மைய நீள் கோட்டில் ஒரு பிளவும் , கீழ் மைய நீள் கோட்டில் ஒரு 
பிளவும் உள்ளன . இவற்றை முறையே மேற் பிளவு ( dorsal fissure ) 
கீழ்ப்பிளவு ( ventral fissure ) என்று குறிப்பிடுவர் . கீழ்ப் பிளவு 
மேற் பிளவை விட ஆழமானது . 


நெக்ட்யூரஸில் பதினோரு இணை மூளை நரம்புகளும் பல இணை 
தண்டுவட நரம்புகளும் உள்ளன . இவை 

வை புற நரம்பமைப்பில் 
{ peripheral nervous system ) அடங்குகின்றன . இவ்வுயிரியின் 
பதினோரு இணை மூளை நரம்புகளின் பெயர்களை கீழுள்ள அட்ட 
வணையில் காண்க : 


( 1 ) முகர்தல் நரம்பு ( olfactory nerve ) 
( 2 ) பார்வை நரம்பு ( optic nerve ) 
( 3 ) விழி இயக்க நரம்பு ( occulomotor nerve ) 
( 4 ) கப்பி நரம்பு ( tror hlear nerve ) 
( 5 ) முக்கிளை நரம்பு ( tr i geminal nerve ) 
( 6 ) அப்டூசென்ஸ் நரம்பு ( ab luceins nerve ) 
( 7 ) முக நரம்பு (facial nerve ) 
( 8 ) செவி நரம்பு ( auditory nerve ) 
( + ) நாக்குத் தொண்டை நரம்பு ( glossopharyngeal nerve ) 
( 10 ) சஞ்சாரி நரம்பு ( vagus nerve ) 
( ! ) செவுள் அடி நரம்பு ( hypobranchial nerve ) 


இச்செவுள் அடி நரம்பு தவளைகளிலும் , தேரைகளிலும் 
காணப்படுவதில்லை . இது செவுள் அடித் தசைகளைத் தூண்டு 
கிறது . இந்நரம்பு சஞ்சாரி நரம்பிற்குப் பின் அமைந்துள்ளது . 
நெக்ட்ரஸில் பல இணை தண்டுவட நரம்புகளைக் காணலாம் . ஒவ் 
வொரு தண்டுவட நரம்பும் இரு வேர்களையுடையது . ஒன்று 
தண்டுவடத்தின் மேற்பகுதியிலிருந்தும் , மற்றது கீழ்ப் பகுதியி 
லிருந்தும் வெளிவருகின்றன . இவற்றை முறையே மேல் வேர் 
( dorsal root ) , கீழ்வேர் ( ventral root ) என்றும் கூறுவர் . இரு 
வேர்களும் ஒன்றிணைந்து ஒரு நரம்பாகி முள்ளெலும்புகளிடைத் 
துளை வழியாக வெளிவரும் . இவ்வாறு வெளிவந்த நரம்பின் 
அடியில் ஒரு திரட்சியைக் ( swelling ) காணலாம் . இதனைத் 


நெக்ட்யூரஸ் மாக்யு லோசஸ் 


157 


தண்டுவட நரம்பு செல் திரட்சி ( spinal ganglion ) என்பர் . இந் 
நரம்பு செல் திரட்சியிலிருந்து மேல் , கீழ் நரம்புகள் கிளைக் 
கின்றன . மேற்கிளை நரம்பு ( dorsal branch ) அல்லது முதுகுப் 
பக்க நரம்பு முதுகுப் புறத்தோலில் முடிவுறும் . இதையடுத்துள்ள 
கீழ்க்கிளை { ventral branch ) நரம்பு ஒரு சிறிய கிளையைத் தோற்று 
விக்கும் . இத்தொடர் கிளையை ராமஸ் கம்யூனிகன்ஸ் ( ramus 
communicans ) என்கிறோம் . இது பரிவு நரம்புச் சங்கிலியோடு 
இணையும் . கீழ்க் கிளை நரம்பினையே தண்டுவட நரம்பு ( spinal nerve ) 
என்று கூறுகிறோம் . முன் இணையுறுப்புப் பகுதியில் மூன்றாவது , 
நான்காவது , ஐந்தாவது தண்டுவட நரம்புகள் இணைந்து மேற்கை 
நரம்பு இணைவினைத் ( brachial plexus ) தோற்றுவிக்கின்றன . பின் 
இணையுறுப்புப் பகுதியில் மூன்று அல்லது நான்கு தண்டுவட நரம்பு 
கள் இணைந்து இடுப்புத்திரிக நரம் | இணைவை ( lumbo sacral 
plexus ) உருவாக்குகின்றன . 


புலனுறுப்புகள் : நெக்ட்யூரஸில் பக்கக்கோட்டு உறுப்புகள் 
( laterl line organs ) , முகர்தல் உறுப்புகள் , பார்வை உறுப்புகள் , 
செவியுறுப்புகள் முதலியன 

முதலியன புலனுணர்ச்சியை அறிய உதவும் 
பொறி + ளாகும் . 


நீரிலேயே எப்பொழுதும் காணப்படும் இந்த இரு வாழ்வி 
பக்கக் கோட்டு உறுப்புகளை முதிர் நிலையிலும் பெற்றுள்ளது . ( ஒரு 
சில யூரோபீலாக்களில் இவ்வுறுப்பு லார்வாக்களில் உள்ளது . ) 
இவ்வுறுப்பின் அமைப்பு மீனின் பக்க கோட்டு உறுப்புடன் ஒத்தி 
ருக்கின்றது . ஏழாவது ( முகநரம்பு ) , ஒன்பதாவது ( நாக்குத் 
தொண்டை நரம்பு ) , பத்தாவது (சஞ்சாரி நரம் 4 ) மூளை நரம்பு 
களின் கிளைகள் பக்கக்கோட்டு உறுப்புகளுடன் கணக்கப் 
பட்டுள்ளன . 


புறநாசித் துளையையும் , அகநாசித் துளையையும் இணைக்கும் 
குழாயின் உட்பரப்பில் பல மடிப்புகளுடைய முகர்தல் எபிதீலியம் 
( 0 }factory epithelium ) உள்ளது . பெருமூளையின் முன்முனைபி 
லிருந்து வெளிவரும் முகர்தல் நரம்பின் கிளைகள் முகர்தல் எபிதீலி 
யத்துடன் தொடர்பு உடையன . எனவே இவ்வுயிரியில் நாசிக் 
குழாய் ( nasal passage ) சுவாசம் , முகர்தல் ஆகிய 

ருபணிகளை 
யும் செய்கின்றது . 


நெக்ட்யூரஸின் கண் வளர்ச்சி குன்றிக் காணப்படுகிறது . 
இது ஒளி எத்திசையிலிருந்து வருகின்றது என்பதை மட்டுமே 
அறிய உதவும் . கண்கள் அசையா இமையைப் பெற்றுள்ளன . 
கண்ணின் விழி வெண் படலம் ( cornea ) தோலுடன் இணைந்திருப்ப 


158 


இருவாழ்விகள் 


தால் , இதன் 

கண்ணை 

விருப்பம்போல் சுழற்ற முடியாது . 
கண்ணில் உள்ள லென்ஸை , கண்ணின் அாவுடன் ஒப்பிட்டுப் 
பார்ததால் மிகவும் பெரியது . நெக்ட்யூரஸின் கண் பிற முது 
கெலும்பிகளின் அமைப்பையே ஒத்திருக்கும் . 


இவ்வுயிரியில் உட்செவி அல்லது அகச் செவி ( inner ear ) 
மட்டுமே உள்ளது . தவளை களில் காணப்படும் செவிப்பறையும் , 
இதையடுத்துள்ள செவிப்பறை அறையும் நெக்ட்யூரஸில் இல்லை . 
இதன் உட்செவி சிக்கல் சவ்வு மென்சுருளால் ஆனது . இச்சிக்கல் 
சவ்வு தவளையின் சிக்கல் சவ்வின் அமைப்பை ஒத்திருக்கும் . இதன் 
உட்செவி உயிரியை நீரில் புரண்டு விடாமல் சமன நிலையில் வைத் 
திருக்கும் உறுப்பாகவே பயன்படுகின்றது . 


கழிவு நீக்க உறுப்புகள் : - நெக்ட்யூரஸின் சிறுநீரகம் ஒபிஸ்தோ 
நெஃப்ரிக் வகையைச் ( opistho neph ic type ) சார்ந்தது . ஓரிணை 
பழுப்பு நிறமுடைய , குறுகிய , நீண்ட சிறுநீரகங்கள் உடற்குழி 
யின் பின்பகுதியில் அமைந்துள்ளன . சிறுநீரகத்தின் முன்முனை 
பின் முனையை விடக் குறுகியிருக்கும் . பெண் உயிரியின் சிறுநீரகம் 
ஆண் உயிரினதைவிட நீளத்தில் குறைந்து காணப்படும் . சிறு 
நீரகங்களின் உடல் பெரிடோனியத்தால் ( visceral per =toneum ) 
போர்த்தப்பட்டிருக்கும் . இத்தன்மை பிற முதுகெலும்பிகளில் 
காணப்படுவதில்லை . சிறுநீரகத்தின் பக்க விளிம்பிலும் ஒரு ஆர்க்கி 
நெஃப்ரிக் குழாய் அல்லது தொன்மை நெஃப்ரிக் குழாய் அல்லது 
சிறுநீர்க்குழாய் தோன்றி ( archinephric duct ) பின்னோக்கிச் 
சென்று பொதுக் கழிவறையில் முடிவுறும் . பொதுக் கழிவறை 
யின் கீழ்ச் சுவற்றில் ஒரு பெரிய டை போன்ற சிறுநீர்ப்பை 
உள்ளது . சிறுநீர்க்குழாய் சிறுநீர்ப்பையுடன் எவ்விதத் தொடர் 

கொண்டிருக்கவில்லை . பொதுக் கழிவறையை அடையும் 
சிறுநீர் இச்சிறு நீர்ப் பையில் சேர்த்துவைக்கப்பட்டு அவ்வப்போது 
பொதுக் கழிவறைத் துளை வழியாக வெளியேற்றப்படும் . 


பும் 


இனப்பெருக்க உறுப்புகள் : ஆண் 

உயிரிகளில் கழிவு நீக்க 
உறுப்புகளும் இனப்பெருக்க உறுப்புகளும் ரெருங்கிய தொடர்பு 
உடையன . ஆண் இனப்பெருக்க உறுப்புகளான விந்துச் சுரப்பிகள் 
( testes ) நீள் உருளை வடிவமுடையவை . இவை சிறுநீரகங்களின் 
முன்பகுதியின் பக்க விளிம்பில் அமைந்துள்ளன . விந்துச் சுரப்பி 
கள் இளம் உயிரிகளில் சிறியதாகவும் , முதிர் உயிரிகளில் பெருத் 
தும் காணப்படும் . விந்துச் சுரப்பிகள் சுரக்கும் விந்து , விந்து 
நுண்குழல்கள் ( vasaefferentia ) வழி , ஒபிஸ்தோ நெஃபாரஸை 
அடைந்து , ஆர்க்கி நெஃப்ரிக் குழாய் வழியாக பொதுக் 
கழிவறையை அடையும் . எனவே இந்த ஆர்க்கி நெஃப்ரிக்குழாய் 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


159 


சிறுநீரையும் , விந்துவையும் எடுத்துச் செல்லும் இரு பணிகளை 
யும் மேற்கொள்கிறது . 


2 


3 


4 


5 . 


6 


7 


படம் 125 . 


நெக்ட் யூ ! ஸ் : சிறுநீரச -இனப்பெருக்கத் தொகுப்பு ( ஆண் ) 
1. விந்துச் சுரப்பி ; 2. விந்து துண்குழல் ; 3. தொண்பை கெஃப்பிக்கு பாய் ; 
+ . சிறு நீரகம் ; 5 , மலக் குடல் ; 6 , சிறு நீர்ப்பை , 7. பொதுக் கழிவறை . 


இருவாழ்விகள் 


பெண் நெக்ட்யூரஸின் இனப்பெருக்க உறுப்புகள் ஓரிணை 
அண்டச் சுரப்பிகளாகும் ( ovaries ), இவை சிறுநீரகங்களின் வயிற் 


ப 


-2 


3 . 


4 


9 . 


- 8 


படம் 126 . 
நெக்ட்யூரஸ் : சிறுநீரக இனப்பெருக்கத் தொகுப்பு ( பெண் ) 
1. அண்டக் குழாய்ப் புனல் ; 2. அண்டக்குழாய் ; 3. அண்டச் சுரப்பி ( வளர்ச்சி 
ராதது ) ; 4. தொன்டை. நெஃப்பிக் குழாய் ; 5. சிறுநீரகம் ; 6. கருப்பை ; 
7. சிறு நீர்ப்பை ; 8. பொதுக் கழிவறை ; 

9. கடல், 


நெக்ட்யூரஸ் மாக்யுலோசஸ் 


161 


றுப் பக்கத்தில் , பக்கத்திற்கொன்றாக அமைந்திருக்கும் . ஒவ்வொரு 
அண்டச் சுரப்பியும் , மெல்லிய சுவருடைய பை போலிருக்கும் . 
இப்பை பல மடிப்புகளை உடையது . இனப்பெருக்கக் காலங்களில் 
அண்டச் சுரப்பி நன்கு வளர்ச்சியுற்றுப் புளுயூரோ பெரிடோனி 
யக் குழி முழுவதிலும் பரவிக் காணப்படும் . நீண்ட சுருளமைப் 
புடைய வெண்மையான ஓரிணை அண்டகக் குழாய்கள் சிறுநீரகங் 
களுக்கு வெளிப்பக்கமாய் அமைந்து உள்ளன . இவை அண்டச் 
சுரப்பிகளுடன் எவ்விதத் தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை . 
அண்டக் குழாய் ஒவ்வொன்றும் மூன்று பகுதிகளை உடையது . 
அவைகளாவன : 


( 1 ) அண்டக் குழாய் புனல் ( oviducal funnel ) 


( 2 ) அண்டக் குழாய் ( oviduct ) 


( 3 ) கருப்பை ( uterus ) 


அண்டக் குழாயின் முன்முனை அகன்று புனல் வடிவமுடையது . 
இப்பகுதி அண்டக்குழாய் புனல் ( oviducal funnel ) எனப்படும் . 
இருபக்க அண்டக்குழாய்ப் புனல்களும் ப்ளுயுரோ பெரிடோனியல் 
குழாயின் முன்பகுதியில் அமைந்துள்ளன . அண்டக் குழாய் 
பொதுக் கழிவறையை அடையு முன்னர் சற்று அகன்று காணப் 
படும் . இப்பை போன்ற பகுதியே கருப்பை ஆகும் . அண்டங்கள் 
முழுவளர்ச்சி அடைந்தவுடன் அண்டச் சுரப்பிகளின்றும் வெளி 
யேறி ப்ளுயூரோ பெரிடோனியக் குழியை அடைகின்றன . இங் 
கிருந்து இவை அண்டக் குழாய்ப் புனல்கள் வழியாக அண்டக் 
குழாயை அடைந்து , பின்னர் கருப்பையினுள் சேர்த்து வைக்கப் 
படும் . 


நெக்ட்யூரஸ் விந்துக்களை நீரினுள் காணப்படும் கற்கள் 
போன்ற பொருள்களின் மேல் விட்டுவிடும் . பின்னர் பெண் உயிரி 
தன்னுடைய பொதுக் கழிவறைத் துளை உதடுகளால் ( lips of 
cloacal aperture) உறிஞ்சி உள்ளிழுத்துக் கொள்ளும் . இவ்வாறாக 
நீரில் விடப்பட்ட விந்துக்கள் பெண் உயிரியின் பொதுக் கழிவறை 
யில் சேகரித்து வைக்கப்படும் . முதிர்ச்சியுற்ற அண்டங்கள் கருப் 
பையிலிருந்து பொதுக் கழிவறையை அடையும் பொழுது அங்கே 
விந்துக்கள் அண்டங்களுடன் சேர்ந்து கருவுறுதல் நடைபெறும் . 
இக்கருவுறுதல் நிகழ்ச்சி உயிரியின் உடலினுள் நிகழ்வதால் இதனை 
உட்கருவுறுதல் - ( internal fertilization ) என்று கூறுவர் . தவளை 
களில் 

காணப்படும் கலவி அல்லது புணர்ச்சி நெக்ட்யூரஸில் 
காணப்படுவதில்லை . 


11 


162 


இருவாழ்விகள் 


பெண் நெக்ட்யூரஸ் ஒரு சமயத்தில் சுமார் 150 முட்டைக 
ளிடும் . இம்முட்டைகள் சுமார் ஒன்பது வாரங்களுக்குப் பின் 
பொரிந்து இளம் உயிரியான லார்வாக்கள் வெளிவருகின்றன . 
இந்த லார்வாக்கள் சுமார் முக்காலங்குல நீளம் உடையன . ஏறத் 
தாழ எட்டு ஆண்டுகளுக்குப் பின் இனப்பெருக்கம் செய்யத்தகுதி 
பெறுகின்றன . இவ்வுயிரிகள் சுமார் இருபத்திமூன்று ஆண்டுகள் 
உயிர் வாழ்கின்றன . 


5. டிரைட்டான் 


( Triton ) 


புறத்தோற்றம் : - டிரைட்டான் கிரிஸ்டோஸ் பிரிட்டனில் 
குளம் குட்டைகளில் 

காணப்படும் . இந்த வாலுள்ள இரு 
வாழ்வியை மோல்கி அல்லது பொதுவாக நியூட் என்றும் குறிப் 
பிடுவர் . ஐரோப்பாவில் வசிக்கும் எல்லா நியூட்டுகளை விட இது 
மிகப் பெரியது . பல்லியை ஒத்த அமைப்பினையுடைய இவ்வுயிரி 
சுமார் ஆறு அங்குல நீளமிருக்கும் . இதனுடைய தோலில் பல 
கழலைகள் ( warts ) உள்ளன . பல கோழைச் சுரப்பிகளைப் பெற்றி 
ருப்பதால் இதன் தோல் எப்பொழுதும் ஈரப்பசையுடன் இருக்கும் 
இளவேனிற் காலத்தில் ( spring ) ஆண் நியூட்களின் முதுகில் ஒரு 
உயரமான முகட்டினைக் காணலாம் . இம்முகடு பற்செரிவுகளை 
(denticulate ) பெற்றுள்ளது . இது கண்களுக்கு இடையே தோன்றி 
இடுப்பிற்கு அண்மையில் செங்குத்தாக முடிவுறும் . வாலும் 
இத்தகைய முகட்டினைப் பெற்றிருப்பினும் , பற்செறிவுகள் 
குறைந்து காணப்படும் . இனப்பெருக்க காலம் முடிந்தவுடன் 
இந்த முகடு உள்ளிழுக்கப்பட்டு அழுந்தி ஒரு சிறிய முகடாக மாறி 
விடும் . பெண் நியூட்டுகளில் இம்முகடு இல்லை . முகட்டிற்குப் 
பதிலாக ஒரு பள்ளம் இருக்கும் . 


மோல்கின் நீண்ட உடல் தலை (head ) , முண்டம் ( trunk) , 
வால் ( tail ) என்ற முப்பிரிவுகளை உடையது . தலையானது நேரடி 
யாகக் கழுத்தின்றி முண்டத்துடன் அல்லது நடு உடலுடன் 
இணைக்கப்பட்டு இருக்கும் . இதன் தலை அகன்றும் , தட்டையாக 
வும் , முன்முனை சற்றே அழுந்தியும் இருக்கும் . இதன் வாய் 
அகன்று , தடித்த தசையால் ஆன உதடுகளைப் பெற்றுள்ளது . 
கண்கள் சிறியனவாகவும் , இமைகளற்றும் இருக்கும் . புறநாசித் 
துளைகள் தோல் மடிப்புகளால் மூடப்பட்டிருக்கும் . இவ்வுயிரி 
களில் செவிப்பறை இல்லை . 


1... 
141 . 


muttu + MH14 


MATHINIHAN (MIN || 


164 


இருவாழ்விகள் 


மோல்கின் முண்டம் அல்லது நடுஉடல் ஈரிணை இணையுறுப்பு 
களைக் கொண்டுள்ளது . பெண்ணின் இணையுறுப்புகள் ஆணினத்தை 
விடக் குட்டையாக இருக்கும் . இதன் கால்களை உடலுடன் ஒப் 
பிடுகையில் கால்கள் மெலிந்து , வலிமையற்று இருக்கும் . முன் 
இணையுறுப்புகள் நான்கு விரல்களையும் , பின் இணையுறுப்புகள் 


பாப்பா 


பல 


n 


ethin 


படம் 127 . 
டிரைட்டான் ; புறத் தோற்றம் 
பெண் உயிரி : 

ஆ : ஆண் உயிரி . 


ஐந்து விரல்களையும் உடையன . நீண்ட பிளவு போன்றிருக்கும் 
பொதுக் கழிவறைத்துளை உயிரியின் வயிற்றுப் பக்கத்தில் வால் 
தோன்றுமிடத்தே அமைந்துள்ளது . பக்கவாட்டில் 

அழுந்தி 
யிருக்கும் (laterally compressed ) வாலின் மேல் , கீழ் துடுப்புகளைப் 
( dorsal and ventral fins) பெற்றிருக்கும் . இத்துடுப்புகளில் துடுப்பு 
எலும்பு இழைகள் ( bony finrays ) கிடையாது . 

நியூட்டின் தோல் கவர்ச்சிகரமான வண்ண அமைப்பை 
உடையது . பழுப்பு அல்லது சாம்பல் நிறமுடைய இதன் முதுகுப் 
புறத்தில் பல தெளிவற்ற கரும் புள்ளிகள் காணப்படும் . தலையின் 
பக்கங்களும் , இணையுறுப்புகளும் வெண்புள்ளிகளைப் பெற்றிருக்கும் 
வயிற்றுப்பகுதி மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறமுடையது . மேலும் 
இது பல கருந்திட்டுகளைப் பரவலாகப் பெற்றிருக்கும் . 


அகச்சட்டகம் : போல்கின் மண்டையோடு சிக்கலான அமைப் 
புடையது . மீனின் மண்டை 

மீனின் மண்டையோட்டைப் போன்று இதன் கபால 
( மும் முருந்துகளால் 

ஆனது . முருந்தாலான கபாலத்தின் புற 
எலும்புகள் சவ்வெலும்புகளால் வலுப்படுத்தப்பட்டுள்ளன . 


டிரைட்டான் 


165 


மூளைப்பெட்டகத்தின் சில எலும்புகள் மாற்றியமைக்கப்பட் 
டுள்ளன . அவைகளாவன : முன்முனையிலிருக்கும் ஆர்ப்பிட்டோ 


| 


2 


11 


3 


10 


9 
8 


4 


"/ 


5 


7 


6 


43 . 
டிரைட்டான் ; மண்டையோடு - மேல் தோற்றம் 
1. முன் 3 மல்தாடை எலும்பு ; 2. நாசி எலும்பு ; 3. முன் நெற்றி எலும்பு ; 
+ . பரைட்டல் எலும்பு : 5. ஸ் தவா மோசல் எலும்பு; 6. பெருந்துளை ; 
எக்ஸ் ஆக்சிபிட்டல் எலும்பு : 8. புரோ ஆட்டிக் எலும் : / ; 9. டெரிகாய்டு 
எலும்பு : 10. ஃபிராண்டல் எலும்பு ; 11. மேல் தாடை எலும்பு ; 

| 


10 


2 


9 


3 


8 


7 


4 


5 


6 


பாடம் 129 . 
1. பன் மேல் தாடை லும்பு : 2. பின் நாசித் துள ; 3. ஆர்பிட்டே 
ஸ் ஃபீனட்டு எலும்பு ; + . வாட்ரேட் எலும்பு : 5. புரோ ஆட்டிக் எலும்பு ; 
6. எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் / ஒ 

!!: 7. பாசாஸ் ஃபினாய்டு கம்பு; 8. டெர் 
காய்டு எலும்பு ; 9 , 3 மல் தாடை எலும்பு ; 10. வோமர்- அண்ண ni - 


166) 


இருவாழ்விகள் 


ஸ்பீனாய்டு ( orbitosphenoid ) அல்லது கண்குழி ஆப்பு எலும்பு : 
பின் முனையிலிருக்கும் புரோ ஆட்டிக் ( pro otic ) எலும்பு ; 
பெருந்துளையைச் சூழ்ந்துள்ள பக்க ஆக்சிபிட்டல் எலும்புகள் . 
புரோ ஆட்டிக்கும் , பக்க ஆக்சிபிட்டலும் ஒன்றிணைந்து குமிழ் 
போன்ற பிடர் முண்டைத் தோற்றுவிக்கும் . இது பிடர் முள் 
ளெலும்புடன் பொருந்தி அமையும் . நாசி எலும்பு அல்லது நேசல் 
( nasal ) , முன் ஃபிராண்டல் அல்லது முன்நெற்றி எலும்பு ( pre 
frontal ) , பரைட்டல் ( parietal ) முதலியன சவ்வெலும்புகளால் 
ஆனவை . மண்டையோட்டின் தளமாக அமையும் முன் வோமர் 
( pre vomer ) , டெரிகாய்டு ( ptery goid ) , பராஸ்ஃபீனாய்டு ( paras 
phenoid ) சவ்வெலும்பு வகையைச் சார்ந்தவை . மேல் தாடை 
யானது சவ்வெலும்பாலான , 

ஒன்றிணைந்த முன் மேல் தாடை 
எலும்புகளையும் , மேல்தாடை எலும்புகளையும் கொண்டது . 
மேல் தாடை எலும்புகள் பற்களைப் பெற்றவை . கீழ்த்தாடை 
ஆர்ட்டிகுலாரால் ( articular ) மூளைப் பெட்டகத்துடன் பொருத் 
தப்பட்டிருக்கும் . இரண்டாம் இணை செவுள் வளைவுச் சட்டக 
மானது நாவடியாக அல்லது ஹையாய்டாகப் ( hyoid appartus ) 
மாற்றியமைக்கப்பட்டுள்ளது . 

நாவடி வாயின் தளமாக மட்டும் 
அமையாமல் 

உயிரியின் சுவாசம் நடைபெற பெரிதும் உதவு 


கின்றது . 


களாவன : 


மோல்கின் முதுகெலும்பு அல்லது முள்ளெலும்புத் தொடர் 
பல உருளை வடிவங் கொண்ட முள்ளெலும்புகளைப் பெற்றுள்ளது . 
இம்முதுகெலும்பை நான்கு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 

அவை 
கழுத்துப் பகுதி ( cervical region ) , நடு உடற் பகுதி 
(trunk region ) , திரிகப் பகுதி (sacral region) வால் பகுதி (caudal 
region ), முள்ளெலும்புகளின் . செண்ட்ரங்களின் முன்பகுதியும் , 
பின் பகுதியும் குழிந்து காணப்படுவதால் இம்மாதிரியான முள் 
ளெலும்புகளை இரு குழியுடைய ( amphico - elous ) முள்ளெலும்புகள் 
என்கிறோம் . செண்ட்ரத்தின் நடுவில் முதுகுத் 

நடுவில் முதுகுத் தண்டானது 
( notochord ) எஞ்சிய நிலையில் மிகவும் நெறிந்து காணப்படும் . 
முள்ளெலும்புகள் இணைதாங்கி நீட்சிகளால் ( zygapophyses ) . 
ஒன்றாக இணைக்கப்பட்டுத் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக் 
கும் . செண்ட்ரங்களின் பின்முனையில் முருந்துத் திண்டுகளைக் 
( cartilaginous pad ) காணலாம் . 

வால் முள்ளெலும்புகளில் 
நியூரல் வளைவும் ( neural arch ) , ஹீமல் வளைவும் ( haemal arch ) 
உள்ளன . 

ஆனால் நடு உடற்பகுதி முள் எலும்புகளில் நியூரல் 
வளைவுகள் மட்டுமே இருக்கும் . முதுகு விலா எலும்பு ( dorsal rib ) 
பக்க நீட்சிகளுடன் இணைந்திருக்கும் . திரிகப் பகுதியிலிருக்கும் ஒரு 
முள்ளெலும்பின் பக்கநீட்சி ( transverses process ) அகன்று இடுப்பு 
வளைய எலும்பான இலியத்துடன் (ilium ) பொருந்தியிருக்கும் . 


டிரைட்டான் 


2 


3 


Imhway 


மார்பு வளையம் ( pectoral girdle ) பெரும்பாலும் முருந்தா 
லானது . இதன் முற்பகுதி ஸ்காபுலா ( scapula ) அல்லது தோள் 
பட்டை எலும்பாலும் , பின்பகுதி முருந்தாலான முன்கோரகாய் 
டாலும் , ஓரளவிற்கு எலும்பாலான கோரகாய்டாலும் 
படத்தில் காட்டியுள்ள 
தைப் போல் அமைக்கப்பட் 

| 
டிருக்கும் . வலது மார்பு 
வளையத்தின் கோரகாய்டு 
பகுதி இடது பகுதியின் மேல் 
கவிந்திருக்கும் ( over lap ) . 

5 
ஸ்காபுலாவின் மேற்பகுதி 
சுண்ணமுருந்தாலானசுப்ரா 
ஸ்காபுலாவைப் பெற்றுள் 
ளது . முருந்தாலான மார் 
பெலும்பு அல்லது ஸ்டெர் 

படம் 
னம் ( sternum ) ஓரிணை கோர 

டிரைட்டான் : மார்பு வளையம் 
காய்டுகளின் மேல் கவிந்தி 

1. சுப்ரா ஸ்காபுலா ; 2. ஸ்காபுலா ; 
ருக்கும் . முன் இணையுறுப் 3. கிளினாப்டு குழி ; + . மார்பெலும்பு ; 
புகளில் காணப்படும் எலும் 5. முன் கோரகாய்டு ; 6. கோரகாய்டு . 
புகள் கிராசோப்டெரிஜியன் 
மீனின் பருத்த கதுப்புத் துடுப்புகளில் உள்ள ரேடியல் ( radials ) 
எலும்புகளிலிருந்து உருவானதாகக் கருதப்படுகின்றது . மேற்கை , 
ஹியூமரஸ் எலும்பையும் ; முன்கை ரேடியஸ் , அல்னா என்ற இரு 
எலும்புகளையும் பெற்றுள்ளன . மணிக்கட்டு அண்மை வரிசையில் 
இரண்டு எலும்புகளையும் , சேய்மை வரிசையில் நான்கு எலும்பு 
களையும் , இவ்விரு வரிசைகளுக்கிடையே ஒரு கார்பல் எலும்பை 
யும் கொண்டுள்ளது . விரல்கள் விரல் எலும்புகளால் ஆக்கப் 
பெற்றுள்ளன . முதல் , இரண்டாவது நான்காவது விரல்கள் இரு 
விரல் எலும்புகளையும் , மூன்றாவது விரல் மூன்று விரல் எலும்பு 
களையும் பெற்றுள்ளன . 


130 . 


இடுப்பு வளையத்தின் வலது , இடது பகுதிகள் ஒவ்வொன்றும் 
இலியம் ( ilium ) , இஷியம் (ischium ) என்ற இரு எலும்புகளாலும் , 
பியூஃபிஸ் ( pubis ) என்ற முருந்தாலும் படத்தில் காட்டி 
உள்ளதைப்போல் அமைந்துள்ளன . எபிபியூபிஸ் ( epi pubis ) 
என்ற நீட்சி உண்டு . பின் இணையுறுப்பு சட்டகத்தில் ஃபீமர் 
(femur ) , டிபியா ( tibia ) , ஃபிபுலா ( fibula ) , எட்டு டார்சல் 
எலும்புகள் முதலியன காணப்படுகின்றன . காலில் ஐந்து விரல் 
எலும்புகளை (phalanges ) முறையே 2 , 2 , 3 , 3 , 3 என்று வரிசைப் 
படுத்தலாம் . 


168 


இருவாழ்விகள் 


5 


1. 


சீரணத் தொகுப்பு : - நியூட்டின் வாய்க்குழி மீன்களிலிருந்து 
வேறுபட்டு உள்ளது . இம்மாறுபாடு நில வாழ்க்கைக்கு ஏற்ற 
தகவமைப்பாகும் . உள்வாயில் உமிழ் நீர்ச் சுரப்பிகள் உண்டு . 
முன் தாடை , 

மேல் தாடை , 
வோமர் , டெண்டரி 
எலும்புகளின் பற்களைப் பெற் 
றுள்ளன . நுரையீரல் சுவா 
சத்தை மேற்கொள்ள 

அக 
நாசித் துளைகளும் , கிளாட்டிஸ் 
அல்லது குரல்வளைத் துளையும் 
( glouris ) உண்டு . உணவுப் 
பாதை நீண்டு பலச் சுருள்களைப் 
பெற்றுள்ளது . 

மலக்குடலில் 
இருந்து 

வெளிப்பிதுக்கமாக 
சிறுநீர்ப்பை ( urinary bladder ) 
உருவாகியுள்ளது . இச் சிறு 
நீர்ப்பை மீன்களில் 

காணப் 
படுவதில்லை . 


4 


3 


2 


5 


ஆ 


2 


- 3 


முதிர் 


சுவாசத் தொகுப்பு : - லார்வா 

4 
நிலையில் இவை புறச் செவுள் 

படம் 131 . 
களால் சுவாசிக்கும் . 

( டிரைட்டன் : இடுப்பு வளையம் ) 
உயிரிகளின் சுவாசம் நுரையீர (அ ) பக்கத் தோற்றம் ; 1. இலியம் : 
லாலும் , தோலாலும் நடை 

2 இஷியம் ; 3. பியூபிஸ் ; 4. எபி 

பியூபிஸ் ; 5. அசிட்டாபலம் . 
பெறும் . உள்வாயிலுள்ள குரல் 

( ஆ ) கீழ்த் தோற்றம் ; 1. எபிபியூயிஸ் , 
வளைத் துளையின் தொடர்ச்சி 2. அசிட்டாபுலம் ; 3. இலியம்; 

4. இஷியம் : 5. பியூபிஸ் : 
யாக அமைந்திருக்கும் மூச்சுக் 
குழல் இரண்டாகப் பிரிந்து இருகிளை மூச்சுக் குழல்களாகும் ( bron - 
cha ) . இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்க நுரையீரலுடன் 
இணைந்திருக்கும் . இதன் நுரையீரல் சுவாசம் தவளைகளில் நடை 
பெறுவதைப் போலவே அமைந்துள்ளது . 


இது வாய்க்குழிச் சுவாசத்தையும் மேற்கொள்ளுகின்றது 
செவுள் சுவாச நிலையிலிருந்து நுரையீரல் 

நுரையீரல் சுவாசத்தை மேற் 
கொள்வதினால் சுழற்சித் தொகுப்பில் சில மாறுதல்கள் தோன்று 


கின்றன . 


சுழற்றத் தொகுப்பு : - இருதயம் இரு ஆரிக்கிள்களையும் , ஒரு 
வெண்ட்ரிக்கிளையும் கொண்டுள்ளது . 

இரு ஆரிக்கிள்களின் 
இடையே இருக்கும் ஆரிக்கிள் இடைத் தடுப்பில் (inter auricular 
eptum )) 

இருக்கும் . எனவே வலது , இடது 


புழைகள் 


169 


டிரைட்டான் 


ஆரிக்கிள்களில் இருக்கும் குருதி கலந்துவிட வாய்ப்பு உண்டு . 
வெண்ட்ரிக்கிளின் தொடர்ச்சியாகக் காணப்படும் கூம்புத் தமனி 
யின் ஆரம்பப் பகுதியில் பிறைக் கபாடங்களை அல்லது வால்வு 
களைக் காணலாம் . கூம்புத் தமனியில் நீள் கபாடம் கிடையாது . 


3 


2 


5 


2 


9 


S 


Qc100 


- 


3 


4 . 


4 


10 


6 


pooooo 

รายณ 
10- 


8 


7 


7 


8 


படம் 


132 . 


டிரைட்டான் ; இருதயமும் முக்கியத் தமனிகளும் . 

அ : லார்வா ; ஆ : முதிர்ந்த உயிரி . 
1. பல்பஸ் ஆர் டீரியோசஸ் ; 2. வெளி கரோடிட் தமனி ; 3. உள் கரோடிட் 
தமனி ; 4. கூம்புத் தமனி ; 5. செவுள் உட்செல் தமனிகள் ; 6. நுரையீரல் 
தமனி : 7. முதுகுப் பெருந்தமனி; 8. நுரையீரல் : 9. கரோடிட் லாபரின் த் : 
10. புறச் செவுள்கள் ; 11. பொட்டாலி குழல் . 


இருதயத்தின் மேற்பகுதியில் சைனஸ் வினோசஸ் அமைந்துள்ளது . 

து வலது ஆரிக்கிளுடன் தொடர்புடையது . நுரையீரல் தமனி 
இடது ஆரிக்கிளுடன் தொடர்பு கொண்ருடிக்கும். 


இவ்வுயிரியின் லார்வாப் பருவத்தில் தமனித் தொகுப்பு மீன் 
களைப் போன்று அமைந்திருக்கும் . வளர்கரு நிலையில் ஆறு 
இணைத்தமனி வளைவுக் குழல்கள் காணப்படுகின்றன . பின்னர் 
முதல் இரண்டு இணைவளைவுக் குழல்கள் மறைந்து விடுவதால் 
லார்வாப் பருவத்தில் மொத்தம் நான்கு இணை தமனி வளைவுக் 
குழல்கள் மட்டுமே காணப்படுகின்றன . மோல்க் புறச் செவுள்கவை 
சுவாச உறுப்பாகப் பெற்றிருக்கையில் நான்கு இணை செவுள் உட் 
செல் தமனிகளையும் , நான்கு இணை செவுள் வெளிச் செல் தமனி 
களையும் கொண்டிருக்கும் . லார்வா உருமாற்றம் அடைந்து முதி 


170 


இருவாழ்விகள் 


உயிரியாக மாற்றம் அடையும்போது செவுள் உட்செல் தமனியும் , 
வெளிச் செல் தமனியும் ஒன்று சேர்ந்து ஒரு நீண்ட 

ஒரு நீண்ட தமனி 
வளைவுக் 

குழலாக ( aortic arch ) மாற்றமுறும் . வளர்கருவில் 
காணப்படும் மூன்றாவது தமனி வளைவுக் குழல் முதிர் உயிரியின் 
கரோடிட் தமனி வளைக்குழலாகவும் , நான்காவது தமனி வளைவுக் 
குழல் சிஸ்டமிக் வளைக்குழலாகவும் , ஆறாவது தமனி வளைவுக்குழல் 
நுரையீரல் தமனி வளைவுக் குழலாகவும் மாற்றம் அடைகின்றன . 
வளர் கருவிலுள்ள தமனி வளைவுக் குழல் முதிர் உயிரியில் சித்து , 
உளர்ச்சி குன்றிப் பின்னர் மறைந்துவிடும் . முதிர்ந்த உயிரியில் 
நுரையீரல் அடித்தமனி சிஸ்டமிக் அடித்தமனியுடன் பொட்டாலி 
குழலால் ( ductus botali ) இணைக்கப்பட்டிருக்கும் . இரு பக்கங் 
சளிலும் உள்ள சிஸ்டமிக் வளைவுத் தமனிகள் இரண்டும் இணைந்து 
முதுகுப் பெருந்தமனியை உருவாக்குகின்றன . இது உடலின் 
பல்வேறு பகுதிகளுக்குக் குருதியை எடுத்துச் செல்கின்றது . 


உடலின் முன்பகுதியிலிருந்து முன்பெருஞ்சிரைகளும் ( pre 
caval veins ) , பின்பகுதியிலிருந்து 
ஒரு பின்பெருஞ்சிரையும் 
குருதியை சைனஸ்வினோஸ்ஸிற்கு எடுத்து வருகின்றன . வெளி 
ஜீகுலார் , உள்ஜீகுலார் , சப்கிளேவியன் ஆகிய மூன்று சிரைகள் 
ஒன்றிணைந்து ஒரு முன்பெருஞ்சிரை , சிறுநீரகப் போர்ட்டல் 
தாகுப்பு , கல்லீரல் போர்ட்டல் தொகுப்பு ஆகிய இரண்டு 
தொகுப்புகளும் மோல்கில் காணப்படும் . இதன் சிறுநீரகப் 
போர்ட்டல் தொகுப்பு மீன்களில் உள்ளதைக் காட்டிலும் சிறப் 
புற்றுக் காணப்படுகின்றன . 


மோல்கின் பிற உறுப்புகள் நெக்ட்யூரஸ் 

உறுப்புகள் நெக்ட்யூரஸ் இருவாழ்வியின் 
அமைப்பைப் பெரிதும் ஒத்துள்ளன . 


6. இக்தியோஃபிஸ் 


( Ichthyophis ) 


கால்களற்ற , புழுவைப்போன்ற நீண்ட உருளை வடிவ 
முடைய இருவாழ்விகள் ஜிம்னோஃபியானோ என்ற உள் வகையில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . இவற்றைச் சிசிலியன்கள் ( caecilians ) 
என்றும் கூறுவர் . ஆப்பிரிக்கா ( Africa , ) ஆசியா ( Asia ) , தென் 
அமெரிக்கா ( South America ), மலேயா , ( Malaya ) முதலிய 
வெப்ப மண்டலப் பகுதிகளில் (tropical regions ) இவை மிகுந்து 


3 


(UILIN 


133 . 


: 


இக்தியோஃபிஸ் புறத் தோற்றம் , 
1. தலை : 2. நடு உடல் ; 3. மூட்டை . 


காணப்படுகின்றன . வட அமெரிக்காவில் , மெக்ஸிகோவிற்கு 
( mexico ) வடக்கே இவற்றைக் காண்பது அரிது . கால்களற்ற இரு 
வாழ்வியான இந்தியாஃபிஸ் மெலிந்த , உருளைவடிவமுடைய 
உடலைப் பெற்றுள்ளது . பொதுக்கழிவறைத் துளை உடலின் பின் 
முனையில் அமைந்திருப்பதால் , வால் பகுதி இல்லாமலோ அல்லது 


172 


இருவாழ்விகள் 


மிகச் சிறியதாகவோ இருக்கும் . பல வளைய மடிப்புகளை அல்லது 
வரிப்பள்ளங்களைப் பெற்றுள்ளன . முதிர்ந்த உயிரிகளில் இம் 
மடிட்: புகள் 200 லிருந்து 400 வரை காணப்படும் . இவ்வளைய 
மடிப்புகளில் செதில்கள் பொருந்தியுள்ளன . இச் செதில்கள் 
சைக்ளாய்டு ( cycloid ) வகையைச் சார்ந்தவை . இன்று வாழும் 
இரு வாழ்விகளில் சிசிலியன்கள் மட்டுமே செதில்களைப் பெற் 
றுள்ளன . தலை முன்முனை வட்டவடிவமுடையது . 

கண்கள் சிறுத் 
துக் கபால எலும்பால் மூடப்பட்டிருக்கின்றன . கண்ணிற்கும் , 
நாசிக்கும் இடையே உள்ளிழுக்கப்படும் தன்மையுடைய 


உணர் 


| 


2 


8 


14 


3 


9 


4 


5 


-10 


15 


6 


y 


16 


12 


17 


7 


/// 


18 


19 


படம் ! } + 


: 


க்தியோஃபிஸ் மண்டையோடு . 

அ : கீழ்த் தோற்றம் ; ஆ : மேல் தோற்றம் . 
1. முன் மேல் தாடை எலும்பு ; 2. மேல் தாடை எலும்பு ; 3. நாசி எலும்பு ; 
+ . பாலடைன் ; 5. ஃபிராண்டல் ; 6. ஜுகல் ; 7. ஸ்குவா மோசல் ; 8. முன்ஃபி 
ராண்டல் ; 9. உணர்நீட்சிப் பள்ளம் ; 10. பின் ஃபிராண்டல் ; 11. கண்குழி 
12. பரைட்டல் ; 13. எக்ஸ் ஆக்ஸிபிட்டல் ; 1. வோமர் ; 15. டெரிகாய்டு ; 
16. ஜுகல் 17. குவாட்ரேட் ; 18. காலுமெல்லா; 19. பெருந்துளை . 


உடைய 


நீட்சிகள் (tentacle ) காணப்படும் . முக்கோண வடிவமுடைய 
இவ்வுணர்நீட்சியைச் சுற்றி ஒரு வட்டவடிவம் 

வரிட் 
பள்ளம் உண்டு . செவிப்பறை , செவிப்பறையறை இவ்வுயிரிகளில் 
இல்லை . 

தாடைகளில் இருவரிசை பற்கள் அமைந்துள்ளன . 


காலிலா இருவாழ்விகள் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலுள்ள , 
+ ரக்கசிவுள்ள மண்ணில் வளை தோண்டி , அவ்வளைகளில் உறை 
கன்றன . இக்தியோஃபிஸ் பேரினத்தைச் சார்ந்த உயிரிகள் ஈரக் 
சிவுள்ள அழுகிய தழைகளுக்கு அடியில் அல்லது நிலவளைகளில் 
2 றைகின்றன . இவை நிலத்தில் வாழும் சிறிய உயிரிகளை உண 
கப் பெறுகின் றன. 


இக்தியோஃபிஸ் 


173 


இந்த இருவாழ்விகள் கால்களற்றவையாகையால் மார்பு 
வளையமும் ( pectoral girdle ) , இடுப்புவளையமும் ( pelvic girdle ) 
காணப்படவில்லை . அச்சுச் சட்டகம் ( axial skeleton ) மட்டுமே 
எளிய கட்டமைப்புடன் அமைந்துள்ளன . முதுகெலும்பு பல 
முள்ளெலும்புகளைப் பெற்றுள்ளது . முள்ளெலும்புகள் இரு குழி 
யமைப்புடைய (amphicoelous ) செண்ட்ரத்தைப் பெற்றுள்ளன . 
முதிர் உயிரிகளிலும் முதுகுத்தண்டு அல்லது 

முதுகுநாண் 
(notochord ) காணப்படுகின்றது . விலா எலும்புகள் ( ribs ) இவ் 
வுயிரிகளில் காணப்பட்டாலும் , அவை வயிற்றுப்பக்கம் வரை 
நீட்டப்பெற்று மார்பு எலும்பை ( Sternum ) அடைவதில்லை . 

இவற்றின் சிறிய தலை முழுமையும் எலும்பாலான மண்டை 
யோட்டைப் பெற்றுள்ளது . கபால எலும்புகள் ஒன்றிணைந் 
துள்ளன . ஓரிணை நெற்றி எலும்புகளும் (frontals , ) ஒரிணை பக்க 
எலும்புகளும் ( parietals ) தெளிவாகத் தனித்தனியாக அமைந் 
துள்ளன . ஜீகல் எலும்பு ஃபிராண்டல் , பரைட்டல் ஆகிய இரு 
எலும்புகளுடன் இணைந்து செவுள் துளையின் ( temporal fossa ) 

அமைந்து மூளைப்பெட்டகத்தின் பின் முனைவரை 
நீண்டுள்ளது . பெருந்துளையைச் சூழ்ந்து இரு எக்ஸ் ஆக்சிபிட்டல் 
எலும்புகள் அமைந்துள்ளன . நுகர்ச்சிப் பெட்டகத்தின் கூரை 
யாக இரு பெரிய நாசி எலும்புகளும் , அடித்தளமான ஓரிணை 
வோமர் எலும்புகளும் அமைந்துள்ளன . ஓரிணை பாலடைன் 
எலும்புகள் வோமர் எலும்புகளுடன் இணைந்துள்ளன. கண்ணைச் 
சுற்றி முன்நெற்றி எலும்பும் ( pre frontal ) , பின் நெற்றி எலும்பும் 
post frontal ) அமைந்துள்ளன . பின் நெற்றி எலும்பு கண்ணைச் 
சூழ்ந்து அமைந்திருப்பதால் பின் கண்குழி எலும்பு ( post orbital ) 
என்ற வேறு பெயரையும் பெற்றுள்ளது . முன்நெற்றி எலும்பு 
களுக்கு முன் செப்டோமாக்ஸில்லரி எலும்புகள் ( septo maxillary ) 
உள்ளன . முன் தாடை எலும்பு ( pre maxilla ) நாசி எலும்பு 
களுடனும் , செப்டோமாக்ஸில்லரி எலும்புடனும் இணைந் 
துள்ளது . மேற்தாடை எலும்பில் ( maxilla ) உணர் நீட்சி வெளிச் 
செல்வதற்காக ஒரு துளை உள்ளது . முன் மேற்தாடை எலும்பு , 
மேற்தாடை எலும்பு , பாலடைன் ( palatine ) ஆகிய எலும்புகள் 
பற்களைப் பெற்றுள்ளன . டெண்டரி , ஆர்டிகிலார் ஆகிய இரு 
எலும்புகளைக் கொண்ட கீழ்த்தாடையும் பற்களைப் பெற்றுள்ளன . 


சுடரையாக 


இவை நுரையீரலால் சுவாசிக்கின்றன . ஒரிணை நுரையீரல் 
களும் ஒரே அளவினை உடையனவல்ல . பாம்புகளில் அமைந் 
திருப்பதைப் போல் இக்கால்களற்ற இருவாழ்விகளும் பெரிய 
நுரையீரலையும் , சிறிய 

நுரையீரலையும் 
கொண்டுள்ளன . 


வலது 


டது 


174 


இருவாழ்விகள் 


பொதுவாக இருவாழ்விகள் மூன்று இணைத் தமனி வளைவு 
களைப் பெற்றுள்ளன . ஆனால் இவ்வுயிரிகளில் முதல் இணைத்தமனி 
வளைவான கரோடிட் 

தமனி 

வளைவுகள் காணப்படவில்லை . 
கரோடிட் தமனி இரண்டாவது இணை தமனி வளைவான சிஸ்டமிக் 
வளைவிலிருந்து தோன்றுகிறது . எனவே சிசிலியன்களில் சிஸ்டமிக் 
தமனி வளைவு , நுரையீரல் தமனி வளைவு என்ற இரு 

தமனி 
வளைவுகளே இடம் பெற்றுள்ளன . நுரையீரல் தமனி வளைவு , 
சிஸ்டமிக் தமனி வளைவுடன் பொட்டா குழாயால் ( ductus 
botalli ) இணைக்கப்பட்டிருக்கும் . இவ்வுயிரிகளின் இருதயம் 
மூன்று அறைகளைப் பெற்றுள்ளது . கூம்புத் தமனியில் சுருள் 
வால்வு அல்லது நீள் வால்வு (longitudinal valve ) இல்லை . 


ஆண் 


உயிரியின் பொதுக்கழிவறைச் சுவர் வெளிப்பிதுக்கப் 
படும் தன்மையுடையது . இதுவே கலவி உறுப்பாகவும் செயல் 
படுகின்றது . இவ்வமைப்புப் பாம்புகளைப் பெரிதும் ஒத்திருக் 


கின்றது . 


சிசிலியன்களில் கருவுறுதல் உடலினுள் நடைபெறுகின்றது . 
முட்டைகள் சரடுபோல் வளைகளில் டப்படும் . பெண் இரு 
வாழ்விகள் முட்டைகளைச் சுற்றி சுருண்டுபடுத்து பாதுகாக் 
கின்றன . இவற்றின் பெரிய முட்டை 
களில் யோக் ( yolk ) அதிகமாக உள்ளது 
கரு , முட்டையினுள் வளர்ச்சியுறுகை 
யில் மூன்று இணை புறச் செவுள்களைப் 
பெற்றிருக்கும் . 

செவுள்கள் 
யோக்கை உறிஞ்சுவதற்கே பயன்படுத் 
தப்படுகின்றன . முட்டைகள் பொறிப் 
பதற்கு முன் தாயானது முட்டைகளை 
அருகிலிருக்கும் நீர் நிலைகளுக்கு எடுத்துச் 
சென்று நீரில் விட்டுவிடும் . இவற்றி 
லார்வாக்கள் நீரில் நீந்தி வாழ்வன . 

படம் . 135 
இந்நிலையில் இவை ஓரிணை செவுள் பிளவு 

இக்தியோஃபிஸ் : 
களையும் வளர்ச்சியுற்ற வால் துடுப்பை 

முட்டையினுள் வளரும் கரு 

மூன்று இணை புறச் செவுள் 
யும் பெற்றுள்ளன . உருமாற்றத்திற் களைப் பெற்றுள்ள நிலை . 
குப் 

பின் இவை மறைந்துவிடும் . 
இவற்றின் லார்வாக்கள் நீண்ட காலத்திற்குப் பின்னரே முதிர் 
உயிரியாக மாற்றமுறுகின்றன . 


இவை கீழ்க்காணும் பண்புகளில் இருவாழ்விகளின் பண்புகளை 
ஒத்துள்ளன . 


இக்தியோஃபிஸ் 


175 


1. மூன்று அறைகளையுடைய இருதய அமைப்பு ; 
2. கூம்புத் தமனியின் அமைப்பு ; 
3. மூளையின் அமைப்பு ; 
4. சிறுநீரக இனப்பெருக்கத் தொகுப்பின் அமைப்பு . 


இவை கீழ்க்காணும் பண்புகளிலிருந்து இரு வாழ்விகளின்றும் 
வேறுபட்டு காணப்படுகின்றன . 


1. உடற்தோலில் காணப்படும் வளைய மடிப்புகள் ; 
2. வளைய மடிப்புகளில் பொருந்தியிருக்கும் செதில்கள் ; 
3. மண்டையோட்டின் அமைப்பு ; 
4 . முதிர் உயிரிகளில் கரோடிட் வளைவு அற்ற தன்மை ; 
5. புறச் செவுள்களற்ற லார்வாக்கள் ; 
6. பொதுக் கழிவறையின் 

கலவி உறுப்பாக 
செயலாற்றுதல் முதலியனவாகும் . 


சுவர் 


7. இரு வாழ்விகளின் தோற்றம் 


( Origin of the Amphibia ) 


இருவாழ்விகள் மீன்களிலிருந்து படிமலர்ச்சி அடைந்தன 
அல்லது பரிணாமித்தன என்ற கூற்று சிறிதும் நம்பத்தகாததாயும் , 
நடக்காத ஒன்றை நம்பும் வகையில் திரிக்கப்பட்ட ஒரு கட்டுக் 
கோப்பான கூற்றாகவும் தோன்றலாம் . 

தவளையைக் 
கெண்டைமீனுடன் ஒப்பிட்டு நோக்கினால் , கெண்டைமீன் 
எவ்வாறு தவளையாகப் படிமலர்ச்சியடைய முடியும் என்ற ஐயம் 
எழலாம் . பலவகைகளில் சிறப்பெய்திய தவளையை நேரடியாக 
மீனுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் தான் இந்த ஐயம் எழும் . ஆனால் 
இருவாழ்விகளின் மூதாதைகள் நீர்வாழ் உயிரிகளான முதிராப் 
பண்புடைய ( primature ) வாழ்விழந்த ( cxtinct ) மீன்களிலிருந்து 
தோன்றியவை என்பதை யாராலும் மறுக்க இயலாது . இயல்பு 
சிவால் கீழ் நிலையிலிருந்த முற்கால இருவாழ்விகளுக்கும் , அன்று 
வாழ்ந்த எளிய கட்டமைப்புடைய எலும்பு மீன்களுக்கும் உள்ள 
வேறுபாடுகள் மிகவும் குறைவு . நன்னீர் வாசிகளான இந்த 
எலும்பு மீன்கள் , நீர்த்தேக்கங்கள் வரண்டு விடுகையில் அச்சூழ் 
நிலையிலிருந்து தங்களைக் காத்துக் கொள்ளும் பொருட்டு நீர் 
நிறைந்த குளம் , குட்டைகளை நாடிச் சென்றிருக்கலாம் . இதனால் 
இம்மீன்கள் நிலத்தைக் கடந்து 

செல்லவேண்டிய அவசியம் 
ஏற்பட்டு அச்சூழ்நிலைக்கேற்ற தகவமைப்புகளைப் பெற்றிருக்க 
( வண்டும் . ரோமரின் ( romer ) கூற்றுப்படி இத்தகவமைப்புகள் 
நீர் நிலைகளை அடைய ஏற்பட்டனவே யன்றி நீர்வாழ்வைத் தவிர்ப் 
பதற்கல்ல . நீரை அடைவதற்கு ஏற்பட்ட இந்தப் பண்புகள் 
நிலத்தில் உறைவதற்கு ஏற்ற 

ஏற்ற பண்புகளாகப் பரிணாமித்து 
இருவாழ்விகளின் தோற்றத்திற்குக் காரணங்களாய் அமைந்தன . 


1 


ருவாழ்விகள் , டிவோனியன் (devonian ) காலத்தில் வசித்த 
கிராஸோப்டெரிஜி ( crossopterygii ) வரிசையில் 

அடங்கிய 


இருவாழ்விகளின் தோற்றம் 


177 


ஆஸ்டியோ லெபிடோடி ( osto lepidoti ) குடும்பத்தைச் சார்ந்த 
மீன்களில் இருந்து தோன்றியவை என்று கருதப்படுகின்றது . 
டிவோனியன் காலத்தில் அதிகமாகக் காணப்பட்ட நன்னீர் வாசி 
களான இம் மீன்கள் கார்போனிஃபெரஸ் காலத்தில் எண்ணிக்கை 
குறைந்து ஒரு சில இனங்கள் மட்டுமே வாழ்ந்தன . நீர் வரண்டு 
விடுகையில் , இவை ஒரு குளம் விட்டு நீர் நிரம்பியுள்ள மறு குளத் 
தையடைய தன் தசைப் பற்றுடைய துடுப்புக் கால்களைப் பயன் 
படுத்தின . நிலச் சுவாசத்திற்கு செவுள்களைப் பயன்படுத்த இய 
லாத நிலையில் நுரையீரல்கள் தோன்றி வெளி மண்டத்திலுள்ள 
(atmospheric ) காற்றைச் சுவாசித்திருக்க வேண்டும் . இவ்வாறாக 
ஆஸ்டியோ லெபிஸ் மீன்கள் நீரில் வாழ்ந்து நிலத்தில் வசிப்ப 
தற்குத் தேவையான ஒரு சில தகவமைட்புகளைப் பெற்று , பின்னர் 
இருவாழ்விகளாகப் படிமலர்ச்சி அடைந்தன எனலாம் . 


ஆஸ்டியோ லெபிஸ் மீன்கள் மத்திய டிவோனியன் காலத்தில் 
வசித்து வந்தன . இவற்றின் மார்பு , இடுப்பு துடுப்புக்கள் சதைப் 
பற்றுள்ள கதுப்புக்களாக அமைந்து நிலத்தில் ஊர்ந்து செல்லப் 
பயன்பட்டன . தலை பல தோல் .தகடுகளாலும் , உடல் காஸ் 


படம் . 136 
ஆஸ்டியோ லெ 1 ஸ் ! த்திய டிவோனியன் காலம் ) 


மாய்டு செதிள்களாலும் போர்த்தப்பட்டு இருந்தன . பற்களைக் 
கொண்ட வாயையும் ஹெட்டரோ செர்க்கஸ் வால் துடுப்பையும் 
பெற்றிருந்தன . புறநாசித் துளைகள் வழியாக வாயுடன் தொடர்பு 
கொண்டு நுரையீரல் சுவாசத்தை மேற்கொள்ளும் நிலையைப் 
பெற்றன . 


இவ்வகையான மீன்களிலிருந்தே இரு வாழ்விகளின் முன்னோ 
டிகள் தோன்றி இருக்க வேண்டும் என்று தொல்லுயிரியல் அறிஞர் 
கள் ( palaeontologists) கருதுகின்றனர் . ஆஸ்டியோ லெபிஸ் 
மீன்களின் சட்டகமும் , ஆதிகால இரு வாழ்விகளின் சட்டகமும் 
ஏறத்தாழ ஒரே அமைப்பைப் பெற்றிருப்பதால் இரு வாழ்விகள் 
ஆஸ்டியோலெபிஸ் மீன்களில் இருந்தோ அல்லது இவற்றுடன் 
நெருங்கிய உறவுடைய மற்ற மீன்களில் இருந்தோ தோன்றியவை 
என்று திட்டவட்டமாக நம்பப்படுகிறது . 


12 


178 


இருவாழ்விகள் 


கார்போனிஃபெரஸ் காலத்தில் தோன்றிய முதிராப் பண் 
புடைய , இரு வாழ்விகளின் முன்னோடிகள் பெர்மியன் காலம் 
வரை வாழ்ந்தன . மேலே குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு ஆதார 
மாக வாழ்வற்று விட்ட இம்முன்னோர்களின் அகழ் தெலிகள் 
( fossils ) சான்றாக அமைகின்றன . இருவாழ்விகள் (fossil amphibia ) 
எம்பொலோமெரி ( embolonieri ) உள் வரிசையில் சேர்க்கப் 
பட்டுள்ளன . இவை பல தகவமைப்புகளைப் பெற்று ஒரு சில 
நீரிலும் , மற்றவை நிலத்திலும் வசித்தன . ஆனால் எம்பொலோ 
மெரிகளின் சட்டகம் , மீன்களின் சட்டகத்தை 

யொத்தே 
இருந்தன . நிலத்தில் வாழ்வதற்குத் தேவையான மாற்றங்கள் 
கிராஸோப்டெரிஜியன் மீன்களிலேயே ஏற்பட்டு விட்டதால் , இரு 
வாழ்வி முன்னோர்களில் குறிப்பிடத்தக்கப் புதிய தகவமைப்புகள் 
தென்படவில்லை . 

மீனின் சட்டக அமைப்பை பெற்ற இருவாழ்விகளின் முன்னோ 
டிகள் , மீனில் காணப்பட்ட கதுப்புத் துடுப்புகளை நிலத்தில் பயன் 
படும் இணை உறுப்புக்களாக மாற்றி அமைத்துக்கொண்டன . 


7 


1 2 4 


5 


5 


2 


6 


3 


3 


4 


6 


8 


அ 


படம் . 137 
மீனின் மார்பு வளையம் , துடுப்புச் சட்டகம் முதலியவற்றை இரு வாழ்வி 
மூதாதைகளின் மார்பு வளையம் , இணையுறுப்புச் சட்டகம் முதலியவற்றுடன் 
ஒப்பிட்டுக் காட்டப்பட்டுள்ளன . 
அ . கிராசோப்டெரிஜியன் பின் : ஆ . நான்கு கால்களுடைய மூதாதை . 

1. ரேடியஸ் . 2. ஹீயுமரஸ் . 3. அல் ) . 4. ஸ்காபுலா . 5. கிளைத்ரம் . 
6. கிளாவிக்கிள் . 7. சுப்ரா கிளைத்ரம் . 8. இன்டர் கிளாவிக்கிள் . 


மீனின் மார்பு வளையம் , கதுப்புத் துடுப்புச் சட்டகம் எவ்வாறு 
இருவாழ்வி முன்னோர்களின் மார்பு வளைய இணையுறுப்புச் சட்டக 
மாக மாற்றியமைக்கப்பட்டன என்பதை வரைபடத்தில் ஒப்பிட்டு 
அறியலாம் கதுப்புத் துடுப்பானது காலாக மாற்றம் பெறுகை 
யில் , துடுப்பு அகன்ற விளிம்பிற்கு ஆதாரமாய் எலும்பிழைகள் 


இருவாழ்விகளின் தோற்றம் 


179 


( finrays ) அகற்றப்பட்டு , சதைப்பற்றுள்ள கதுப்புப் பாதத்தைத் 
தாங்கி நின்ற எலும்புகள் இணையுறுப்பின் எலும்புகளாக மாறின . 
மீனின் துடுப்பு எலும்புகள் பல வகைகளிலும் இருவாழ்வியின் 
கால் எலும்புகளோடு ஒத்துக் காணப்படுகின்றன . மேலும் , இரு 
வாழ்வியின் மார்பு வளையத்தில் காணப்படும் இன்டர் கிளவிக்கல் 
மீன்களில் காணப்படுவதில்லை . இவ் வேறுபாட்டைத் தவிர மீன் , 
தவளை ஆகியவற்றின் மார்பு வளையங்கள் ( மற்ற அமைப்புக்களில் ) 
ஒத்திருக்கும் . 


மீனின் மார்புத் துடுப்பு எலும்புகளை இருவாழ்வியின் முன் 
இணையுறுப்புடன் ஒப்பிடலாம் . துடுப்பின் அடிப்பக்க எலும்பாக 
அமைந்து மார்பு வளையத்துடன் பொருந்தும் தனித்த எலும்பை , 
இருவாழ்வியின் மேற்கையில் இருக்கும் ஹியூமரஸ் எலும்போடு 
ஒப்பிடலாம் , துடுப்பின் அடுத்த பகுதியிலிருக்கும் இரு எலும்பு 
களும் ( ரேடியஸும் , அல்னாவும் ) அவற்றின் தொடர்ச்சியாகக் 


04 


Trit 


பயம் 


படம் 138 . 


பைடோனியஸ் ( கார்போனிஃபெரஸ் காலம் ) 


காணப்படும் எலும்புகளும் , முன்கை , மணிக்கட்டு , உள்ளங்கை , 
விரல் முதலியவற்றிற்கு ஆதாரமாய் அமையும் எலும்புகளாகப் 
பரிணமித்துள்ளன . மேற் கூறியவாறே இடுப்புத் துடுப்பு எலும்பு 
களையும் , பின் இணையுறுப்பு எலும்புகளையும் ஒப்புமைப் படுத்திக் 
கூறலாம் . 

ஆஸ்டியோ லெபிஸ் மீன்களின் துடுப்புச் சட்டக 
மானது 

இருவாழ்விகளின் இணையுறுப்புச் சட்டகமாக மாறி 
யுள்ளன . 


மீன்கள் நீர்நில வாழ்விகளாகப் படிமலர்ச்சி அடைய கீழ்க் 
கண்ட மாற்றங்களை மேற்கொண்டன . 

அவைகளாவன 
செவுள்களை ( gills ) விடுத்து நுரையீரல்களைத் தோற்றுவித்தல் ; 


180 


இருவாழ்விகள் 


EN 


மடி 


புறநாசித் துளையை மட்டும் கொண் ! - நுகர்ச்சிப்பையை ( olfact 
ory sacs ) புற அக நாசித் துளைகள் கொண்டனவாக திருத்தியமைத் 
தல் ; வாலையும் முதுகு , வயிற்றுப் பக்கத் துடுப்புகளையும் இழத் 
தல் ; தோல் ஒரு சுவாச உறுப்பாக அமைய , செதிள்கள் மறைந்து 
வழ வழப்பான தோலைப் பெறுதல் ; 
தோல் சுரப்பிகளைத் தோற்றுவித் 
தல் ; கண்ணுக்குப் பாதுகாப்பாக 
அமையும் வகையில் மேல் , கீழ் இமை 
களைப் பெறுதல் ; நில வாழ்க்கைக்கு 
அவசியமற்ற பக்கக் கோட்டமை 
உறுப்புகளை அகற்றிவிடல் ; மீனைச் 
சமன நிலையில் இருக்கச் செய்யவும் , 
நீர் வழியாக வரும் சில அதிர்வுகளை 
அறியும் தன்மையுடைய 

செவி 

படம் 139 . 
யானது , காற்றில் மிதந்து வரும் ஒலி 

ஆம்ஃபிபாமஸ் 
யலைகளை உணரவும் சமன நிலையில் ( கார் பேரனி : பெரஸ் காலம் ) 
வைத்திருக்க உதவும் உறுப்பாகவும் 
மாற்றியமைத்தல் ; செவிப்பறையைத் தோற்றுவித்து , இதனை 
உட்செவியுடன் தொடர்பு படுத்தல் ; நில வாழ்க்கைக்கு ஏற்ப 
கண்களை தோற்பரப்பிற்கு மேல் உயர்த்தி அமைத்தல் ; செவுள் 
சுவாசத்திற்கு ஏற்ப இரு மேலறைகளையும் ( auricles ) , ஒரு கீழறை 
யும் ( ventricle ) கொண்ட இருதயமாக மாற்றியமைத்தல் ; 
ஒற்றைக் குருதிச் சுழற்சியை ( single circulation of blood ) 
முற்றுப் பெறாத இரட்டைக் குருதிச் சுழற்சியாக (incomplete 
donble circulation ) மாற்றி அமைத்தல் என்பனவாம் . ஒரு மீன் 
மேற் கூறிய மாற்றங்களினால் இருவாழ்வியாக படிமலர்ச்சி அடைய 
முடியும் . மேற் குறித்த முறையாலேயே ஆஸ்டியோ லெபிஸ் மீன் 
கள் நீர் , நில வாழ்வனவற்றின் மூதாதைகளைத் தோற்றுவித்தன . 


டிவோனியன் காலத்தில் நிலப் பகுதிகளில் , பருவ வரட்சி 
( seasonal draughts ) அதிகமாக ஏற்பட்டதால் குளம் , குட்டைகள் 
வரண்டன . அங்கு வசித்த கிராஸோப் டெரிஜியின் , இக்கடின 
சூழ்நிலையில் இருந்து விடுபட கதுப்புத் துடுப்புகளின் ( lobe fins ) 
உதவியால் , நிலத்தில் ஊர்ந்து சென்று புதிய நீர்நிலைகளை அடைந் 
தன . முன் கூறிய அடிப்படை மாற்றங்களைப் பெற்ற ஆஸ்டியோ 
லெபிட்- இன 

ன மீன்கள் ஈரூடகவாசிகளாகத் திருத்தி அமைக்கப்பட்டு 
நீர் நில வாசிகளாகப் படி மலர்ச்சி அடைந்தன 


கார்போனிஃபெரஸ் , பெர்மியன் காலத்தில் பல வகையான 
இருவாழ்விகள் தோன்றி வசித்து வந்தன . இவற்றின் உருவ 
அமைப்புகள் பல் வகைகளிலும் வேறுபட்டு இருப்பினும் , சூழ் 


இருவாழ்விகளின் தோற்றம் 


181 


நிலைக்கேற்ப சிறப்புப் பண்புகளைப் பெற்று இருக்கின்றன . இவை 
பல் வகைப்பட்ட உருவ அமைப்புகளைக் கொண்டு இருந்தன . 
அவற்றில் சில விலாங்கு மீனின் ( eel - like ) உடலைப் போன்று 
நீண்டு மெலிந்தும் ( பைடோனியஸ் - pytonius ) குறுகிய வாலு 
டைய , ஏறத்தாழ தவளையைப் போன்றும் . ( ஆம்ஃபிபாமஸ்- amphi 


him 





படம் . 140 
கிரிக்கோட்டஸ் ( பெர்மோ- கார்போனிஃபெரஸ் காலம் ) 


bamus ) ; மற்றவை சலமாண்டர்களைப் போன்றும் ( கிரிக்கோட் 
டஸ் - cricotus ) காணப்பட்டன . மேல் கார்போனிஃபெரஸ் 
( upper carboniferous) , பெர்மியன் ( permian ) காலத்தில் இரு 
வாழ்விகள் , படிமலர்ச்சியின் உச்சக் கட்டத்தை அடைந்து , 
எண்ணிக்கையில் அதிகரித்து , உலகம் முழுவதும் பரவிக் காணப் 
பட்டன . ஆனால் இவைகளுக்குப் பின் இவைகளிலிருந்து தோன்றிய 
ஊர்வன வகைகள் , இருவாழ்விகளை விட இயல்புகளால் சிறப்புற்றி 
ருந்த காரணத்தால் , இருவாழ்விகள் நசித்து இன்றைய நிலையை 
எய்தின . 


8. இரு வாழ்விகளின் வகைபாடு 


( Classification of Amphibia ) 


வகை 


இரு வாழ்வி ( amphibia ) 


துணை வகை 1 . ஸ்டீகோ செஃபாலியா ( stegocephalia ) 
வரிசை 1 . லாபிரின் தோடான்ஷியா (labyrinthodontia ) 
துணை வரிசை 1 . இக்தியோ ஸ்டீகேலியா ( ichthyostegalia ) 
( எ.கா. ) இக்தியோஸ்டீகா (ichthyostega ) 

எல்பிஸ்டோஸ்டீகா ( elpistostega ) 
துணை வரிசை 2 . எம்பொலோவுமரி ( embolomeri ) 
( எ.கா. ) இயோகைரினஸ் ( eyogyrinus ) 

லோக்சோம்மா ( loxomma ) 
துணை வரிசை 3. ராச்சிடோமி ( rachitomi ) 
( எ.கா. ) எரியாப்ஸ் ( eryops ) 

கேகாப்ஸ் ( cacops ) 
துணை வரிசை 4 . ஸ்டீரியோஸ்பான்டைலி ( stereospondyli ) 
( எ.கா. ) காப்பிடோசாரஸ் ( capitosaurus ) 

பியூட்நீரியா ( buettneria )) 


வரிசை 2 . ஃபில்லோஸ்பாண்டைலி ( phyllospondyli ) 

( எ கா . ) பிராங்கியோ சாரஸ் ( branchiosaurus ) 
வரிசை 3 . லீப்போஸ்பான்டைலி ( lepo pondyli) 
( எ.கா. ) டாலிக்கோ சோமா ( dolicho soma ) 

டிப்லோ காலஸ் ( diplo caulus ) 
வரிசை 4. அடிலோஸ்பாண்டைலி ( adelospondyli ) 
( எ.கா.) லைசோ ரோஃபஸ் ( lysophorus ) 


இருவாழ்விகளின் வகைபாடு 


183 


துணை வகை 2 . 

( எ.கா , ) 


யூரோடீலா ( urodela ) 
மோல்க் ( molge ) , நெக்ட்யூரஸ் ( necturus ) , 
சலமாண்டர் (salamander) , 
அம்பீஸ்டோமா ( ambystoma ) 


துணை வகை 3. அன்யூரா ( Anura ) 
( எ.கா.) பைப்பா ( pipa ) , தேரை ( toad ) , ஹைலா ( hyla ) , 

தவளை ( frog ) 


துணை வகை 4 . 

( எ.கா. ) 


ஏபோடா ( Apoda ) 
இக்தியோஃபிஸ் ( ichthyophis ) 
டிஃப்ளோ நெக்டஸ் ( typhlonectus ) 


ஸ்டீகோசெஃபாலியா ( Stgocephalia ) : பேலியோஸோயிக் 
ஊழியில் ( palaeozoic era ) வசித்த மிகவும் எளிமையான கூட்ட 
மைப்புடைய இருவாழ்விகளின் முன்னோடிகள் ( ancestors ) ஸ்டீகோ 
செஃபாலியன்கள் எனப்படுகின்றன . இம்முன்னோடிகள் கார் 
போனிஃபெரஸ் காலத்திலிருந்து டிரையாசிக் 

காலம்வரை 
வாழ்ந்து , பின்னர் வாழ்வழிந்து அல்லது வாழ்ந்தொழிந்துவிட்ட 
தாகக் கூறப்படுகின்றது . முதிராப் பண்புடைய ஸ்டீகோ செஃ 
பாலியன்கள் கதுப்புத் துடுப்புடைய கிராசோப்டெரிஜியன் மீன் 
களிலிருந்து தோன்றியவை என்ற கருத்துக்கு விளக்கம் தந்தவர் 
பேராசிரியர் A. S. ரோமர் ( A. S. Romer ) ஆவார் . இவற்றின் 
மண்டையோடு முழுமையும் தோல் தகடுகளால் ( dermal plates ) 
மூடப்பட்டிருந்ததால் இவ்விரு வாழ்விகள் ஸ்டீகோ செஃபா 
லியன்கள் என்ற காரணப் பெயர் பெற்றன . இவை கார் 
போனிஃபெரஸ் காலத்தில் 

எண்ணிக்கையிலும் , வகையிலும் 
அதிகரித்திருந்தன . நன்னீர் நிலம் முதலிய இரு சூழ்நிலை 
களிலும் வாழ்ந்த இவற்றில் மீன்களின் பண்புகளே அதிகமாகக் 
காணப்பட்டன , ஐவிரலமைப்புடைய இணையுறுப்புகளைப் பெற்ற 
இவையே நிலத்தில் வாழும் இயல்பைப் பெற்ற முதன்மையான 
முதுகெலும்பிகளாம் . ஸ்டீகோஃசெபாலிஸ் என்ற இத்துணை 
வகையை நான்கு வரிசைகளாகப் பிரிக்கலாம் . 

அவைகளாவன : 


வரிசை ( 1 ) லாபரின் தோடான்ஷியா ( labryinth thodontia ) 


வரிசை ( 2 ) ஃபில்லோஸ்பான்டைலி ( phyllospondyli ) 


வரிசை ( 3 ) லீப்போஸ்பான்டைலி ( lepospondyli ) 


வரிசை ( 4 ) அடிலோஸ்பான்டலி ( adelospondyli ) 


184 


இருவாழ்விகள் 


வரிசை ( 1 ) லாபரின் தோடான்ஷியா 


பெருத்த அமைப்புடைய , மரபற்றழிந்த இரு வாழ்வி 
மூதாதைகளே இவ்வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளன . டிவோனி 
யன் காலத்தில் வாழ்ந்த இரு வாழ்விகள் அனைத்தும் இவ் 
வரிசையில் அடங்கும் . க்காலத்தில் காணப்பட்ட ஒரு சில 
முதிராப் பண்புடைய ( primitive ) இரு வாழ்விகள் , ஊர்வனவற் 
றிற்கு மூதாதைகளாக இருந்திருக்கக் கூடும் என்றும் நம்பப்படு 
கின்றது . 

இவற்றின் மண்டையோடு கனத்த எலும்புத் தகடு 
களால் ஆக்கப் பெற்றது ; பெரிய பற்களைக் கொண்டது . பல்லின் 
குறுக்கு வெட்டுத் தோற்றத்தில் , இனாமல் உள் மடிப்பானது 
ஒரு சிக்கலமைவு ( labyrinth ) போன்று தோற்றமளிக்கும் . 
இவ்வாறு சிக்கலமைவுடைய பற்களைப் போன்ற 

காரணத் 
தாலேயே இவ்வரிசையை சிக்கலமைவு பற்கள் உடையன (laby 
Tinthodontia ) என்ற பெயர் பெற்றன . மண்டையோட்டில் 
வளர்ச்சியுற்ற பக்கக் கோட்டுக் கால்வாய்கள் காணப்படுவதால் 
இவை நீரிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் . பொதுவாக உருளை 
வடிவம் கொண்ட இவற்றின் உடல் 

மீன்களைப் போன்றே 
அமைந்திருக்கின்றன . ஆனால் பிற்காலத்தில் தோன்றிய இரு 
வாழ்விகள் குறுகிய , தட்டையான உடலையும் சிறிய வாலையும் 
பெற்றிருந்தன . 

குறுகிய மண்டையோடானது 
பின்னர் தட்டையாகி அகன்றுள்ளது . முதலில் தோன்றிய ஒரு 
பிடர் முண்டானது , காலப்போக்கில் இரண்டாகப் பிளவுற்று 
இரு தனித்த இணைக்கும் பகுதிகளைப் பெற்றது . மண்டை 
யோட்டின் கீழ்ப் பக்கமிருக்கும் டெரிகாய்டு , பாராஸ்ஃபீனாய்டு 
எலும்புகளுக்கிடையே இருந்த ஒரு சிறிய துளை அகன்று டெரி 
காய்டு இடைக் குழிகளாக ( inter pterygoid vacuities ) மாற்றி 
அமைக்கப்பட்டது . மார்பு வளையத்தில் இடம் பெற்றிருக்கும் 
கிளாவிக்கள் (clavicle ) இடை கிளாவிக்கள் ( inter clavicle ) எலும்பு 
கள் அகன்று 

தகடமைப்பைப் பெற்று மார்புப் பகுதியில் 
அமைக்கப்பட்டன . முள்ளெலும்புகள் ஒவ்வொன்றும் பொது 
வாக இடைச் சென்ட்ரம் (inter centrum ) , புளூரோ சென்ட்ரம் 
என்ற இரு பகுதிகளையும் , இவற்றுடன் தொடர்புடைய நியூரல் 
வளைவையும் ( neural arch ) பெற்றிருக்கும் . இவ்வமைப்புடைய 
சென்ட்ரம் எல்லா லாபரின்தோடான்ஷியாக்களிலும் 
படுவதில்லை . முள்ளெலும்புகளின் வளர்ச்சியின்போது இன்டர் 
சென்ட்ரம் ஆகியவற்றின் வளர்ச்சி சமநிலையுடையதாய் இல்லாத 
தால் முள்ளெலும்பு 

வகைகள் தோன்றின. இவ்வகைகளின் 


உயரமான 


காணப் 


185 


இருவாழ்விகளின் வகைபாடு 


பிரிக் 


அடிப்படையில் இவ்வரிசை நான்கு துணை வரிசைகளாகப் 
கப்பட்டுள்ளன . 

அவைகளாவன : 


2 . 


1. இக்தியோஸ்டீகேலியா ( ichthyostegalia ) 

எம்பொலோமெரி ( embolomeri ) 

Jir : LGLITID ( rachitomi ) 
4 . ஸ்டீயோஸ்பான்டைலி ( stereospondyli ) 


3 . 


பல 


இக்தியோஸ்டீகாலியா : - இரு வாழ்விகள் டிவோனியன் காலத் 
தில் தோன்றியவை என்று நம்பப்பட்டாலும் , இக்கூற்றிற்கு 
உறுதுணையாகப் போதிய ஆதாரங்கள் நீண்ட காலம் வரை 
கிடைக்கவில்லை . சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரு வாழ்வி 
களின் அகழ் தெலிகள் ( fossil amphibians ) இரு வாழ்வி மூதாதை 
களின் வரலாற்றை ஓரளவிற்கு விளக்குகின்றன . கனடாவின் 
மேல் டிவோனியன் காலத்திய படுகையில் கண்டெடுக்கப்பட்ட 
மீன்களின் மண்டையோடுகளுடன் 

காணப்பட்ட 

ஒரு 
மண்டையோடு மீனின் மண்டையோட்டில் இருந்து வேறுபட்டு 
காணப்பட்டது . இதற்கு எல்பிஸ்டோஸ்டீகே என்ற பெயரிட்டு 
இக்தியோஸ்டீகாலிய உள்வரிசையில் 

சேர்க்கப்பட்டுள்ளது 
கிராசோப்டெரிஜியன் மண்டையோட்டிற்கும் , 

வாழ்வி 
களின் மண்டையோட்டிற்கும் , உள்ள முக்கிய வேறுபாடு 
இவற்றின் முன் , பின் பகுதிகளின் வளர்ச்சியே யாகும் . 
அதாவது , மீன்களின் கபாலத்தின் முன்பகுதி குறுகியும் , பின் 
பகுதிகளின் வளர்ச்சியே யாகும் . அதாவது மீன்களின் கபாலத் 
தின் முன் பகுதி குறுகியும் , பின் பகுதி நீண்டுமிருக்கும் . ஆனால் 
இரு வாழ்வியின் கபாலமானது மேற்கூறியவற்றிற்கு எதிர்மாறாக 
அமைந்திருக்கும் , எல்பிஸ்டோஸ்டீகேலின் கபாலத்தின் அமைப்பு 
இரண்டிற்கும் இடைப்ப நிலையில் அமைந்து மீனிலிருந்து இரு 
வாழ்வியாக மாறும் நிலையிலிருந்த ஒரு கபால அமைப்பைப் 
பெற்றிருந்தது . இதன் சட்டகத்தின் மண்டையோடு மட்டுமே 
கண்டெடுக்கப்பட்டதால் இது துடுப்புக்களைப் பெற்றிருந்ததா 
என்று அறிய முடியவில்லை . ஆனால் எல்பிஸ்டோஸ்டீகேலாவை 
கீழ் விளக்கப்பட்டிருக்கும் இக்தியோஸ்டீகாவை விட சிறப்புற் 
றிருந்ததாகக் கருதப்படுகின்றது . 


கிரீன்லாந்தின் பேலி யோசோயிக் ஊழி படுகையில் கண் 
டெடுக்கப்பட்ட மண்டையோடுகள் இக்தியோஸ்டீகா ( ichthy () 
stegii ) , இக்தியோஸ்டீகோப்சிஸ் ( ichthyo stegopsis ) என்ற இரு 
பேரினங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன . இவை கண்டெடுக்கப்பட்ட 
நன்னீர்ப் படுகையின் காலத்தை நிர்ணயிப்பதில் கருத்து வேறு 


186 


இருவாழ்விகள் 


பாடுகள் உள்ளன . இவை மேல் டிவோனியன் காலத்தையோ 
அல்லது கீழ் கார்போனிஃபெரஸ் காலத்தையோ சார்ந்திருக்க 
வேண்டும் . இக்தியோஸ்டீகாவை இரு வாழ்விகளின் மூதாதை 
கள் என்று திடமாகக் கூறலாம் . இவை நன்கு வளர்ச்சியுற்று ,, 
அரை அடி முதல் ஓர் அடி வரை நீளமுள்ள மண்டையோட்டைப் 


படம் . 


141 


இக்தியோஸ்டீகா 


மாகக் 


பெற்றிருந்தன . கபாலம் மற்ற கார்போனிஃபெரஸ் , பெர்மியன் 
காலத்திய இரு வாழ்வி முன்னோடிகளைப் போன்று குறுகி , உயர 

காணப்பட்டது . இது பலவகைகளில் முதிராப் பண்பு 
களைப் பெற்று கிராசோப்டெரிஜியன் நிலையை நினைவூட்டும் 
வகையில் 

அமைந்திருந்தது . தலை முன்முனை வளர்ச்சியுற்று 
இருக்கவில்லை . ராஸ்ட்ரப் பகுதியை இதற்கிணையான மீன்களின் 
ராஸ்ட்ரப் பகுதியுடன் ஒப்பிடலாம் . இது செவுள் காற்றாகக் 
காணப்பட்டது . ஆயினும் , முன்செவுள் மூடி எலும்பின் ( pre 
opercular bone ) எச்சப் பகுதியைக் கொண்டுள்ளது . இவ்வெச்ச 
எலும்பானது ஸ்குவாமோசஸ் , குவாட்ரெட்டோஜுகல் ஆகிய 
எலும்புகளுக்குப் பின் அமைந்துள்ளது . வட்டவடிவமுடைய 
தலையின் முன்முனையின் மேல் பக்கத் தோற்றத்தில் நாசித்துளை 
களைக் காண இயலாது . பொதுவாக நில வாழ்விகளில் புற , 
அக நாசித் துளைகளுக்கிடையே ஒரு அகன்ற எலும்புத் தடுப்பு 
இருக்கும் . ஆனால் , இக்தியோஸ்டீகாவில் மெலிந்த மாக்ஸில்லா 
காணப்படுகின்றது . இதை ஒரு முதிராப் பண்பாகக் கொள்ள 
லாம் . இதன் சுண்ணத்தில் டெரிகாய்டு இடைக்குழிகள் சிறிய 
தாகக் காணப்படுகின்றன . பொதுவாக இரு வாழ்வி முன்னோடி 
களில் ஆட்டிக் நாட்ச் ( செவிப் பள்ளம் ) ஆழ்ந்தும் , கன்னப் 
பகுதி எலும்புகள் தளர்ந்த நிலையில் கூறைப் பகுதியுடன் 
இணைக்கப்பட்டுமிருக்கும் . 

ஆனால் இக்தியோஸ்டீகாவில் செவிப் 
பள்ளம் ஆழமற்றும் , அதைச் சூழ்ந்துள்ள எலும்புகள் இறுகி 
இணைந்தும் இருக்கும் . அன்று உயிர் வாழ்ந்த இரு வாழ்விகளில் 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


187 


காணப்பட்ட இண்டர்டெம்பொரல் எலும்பு இவ்வுயிரியில் இல்லை 
முழுச் சட்டகம் கிடைக்கப் பெறாததால் மற்ற பண்புகளைப்பற்றி 
அறிய முடியவில்லை . மேற்கூறிய பண்புகளிலிருந்து நாம் அறிவது , 


2 


3 


4 


14 


S 


15 


13 


oooooo 


16 


12 


17 


D 
10/ 


8 


11 


7 


101 


18 


| 


19 


20 


அ 


படம் 142 . இக்தியோஸ்டீகா : மண்டையோடு 

அ . மேல் தோற்றம் , ஆ . கீழ்த் தோற்றம் 
1. முன் தாடை எலும்பு ; 2. இடைநாசி எலும்பு ; 3. நாசி எலும்பு ; 4. புற 
நாசித் துளை : 5. வோமர் ; 6. பாலடைன் ; 7. குவாட்ரேட்டோ ஜுகல் ; 8. எக்டோ 
டெரிகாய்டு ; 9. குவாட்ரேட் : 10. பாராஸ் ஃபீனாய்டு : 11. ஸ்குவா மோசல் : 
12. டெரிகாய்டு : 13. உள் நாசித்துளை ; 1 + . முன் ஃபிராண்டல் ; 15. ஃபிராண்டல் 
16. ஜுகல் ; 17. பரைட்டல் ; 18. முன் ஒபர் குலார் : 19. டாபுலர் ; 20. பின் 

பரைட்டல் . 
இக்தியோஸ்டீகாவை இரு வாழ்விகளின் முன்னோடிகள் வரிசை 
யில் சேர்ப்பதை விட , அம்முன்னோடிகளிலிருந்து தோன்றிய 
ஒரு பக்கக் கிளையாகக் கொள்ளலாம் . 

காலாஸ்டியஸ் ( colosteus) , எரப்போசாரஸ் ( ereptosaurus) 
என்ற இரு வாழ்வி அகழ்தெலிகள் ( fossil amphibians ) கார் 
போனிஃபெரஸ் காலத்தில் வாழ்ந்தவை . இவற்றின் சட்டகம் 
பிற லாபரின் தோடான்டுகளை ஒத்திருக்கின்றது . மேற் குறித்த 
இரு அகழ்தெலிகளும் இக்தியோஸ்டீகேலியா துணைவரிசையில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . 

TIDOurCoun Our ( Embolomeri) : லாபரின் தோடாண்ட் 
இருவாழ்விகளில் , பொதுவான பண்புகளிலிருந்து சிறிது விலகித் 
தோன்றும் இரு வாழ்விகள் எம்பொலோமேரி துணை வரிசையில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . மிக எளிய கட்டமைப்பைப் பெற்ற இவை 
எவ்வகையிலும் மற்ற இருவாழ்களை விடச் சிறப்புற்றுக் காணப் 
படாமல் , பல முதிராப் பண்புகளைக் கொண்டிருந்தாலும் , ஒரு 
சில பண்புகளில் ஊர்வனவற்றினை ஒத்திருந்ததால் இவை அவற்று 
டன் தொடர்புடையனவாக இருந்திருக்கக்கூடும் என்று நம்பப் 


இருவாழ்விகள் 


188 


படுகின்றது . கார்போனிஃபெரஸ் காலத்தில் எண்ணற்று வாழ்ந்த 
வை , பெர்மியன் காலத்தில் நசித்து மரபற்றுவிட்டன . 

இயோகைரீனஸ் ( eogyrinus ) , பெலியோகைரினஸ் ( palaeo 
gyrinus ) 4. UGOTIT QUOLUJITS ( diplovertebron ) , லோக் 
சோம்மா ( loxomma ) முதலிய இருவாழ்விகள் இத்து 

வாழ்விகள் இத்துணை வரிசை 
யில் சேர்க்கப்பட்டுள்ளன . கார்போனிஃ பெரஸ் காலத்தில் 
வசித்த பெரிய உருவம் உடைய இயோகைரினஸ் ஆகிய இரு 
எம்பொலோமெரிகள் பெர்மியன் கால தொடக்கத்தில் மரபற்று 
விட்டன . இவற்றின் நீண்ட உடலுடன் சிறிய கால்களும் , வலு 

வாலும் இணைந்திருந்தன . இவை நீரிலேயே வாழ்ந்து 
மீன்களை உணவாகப் பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது . 
ஐரோப்பாவில் வாழ்ந்த இயோகைரினஸ் சுமார் 15 அடி நீள 
முள்ளது . முதலையைப்போன்ற தோற்றமுடைய இதன் மண்டை 
பாடு குறுகியும் , உயரமாகவும் அமைந்திருக்கும் . 

மண்டை 
யோட்டில் ஒரு 

பிடர் முண்டு ( single occipital condyle ) காணப் 
பட்டது . 

ஆட்டிக் பள்ளம் ஆழமாகவும் , கன்ன எலும்புகள் 


வான 


ஆ 


படம் . 143 . 
இயோகைரினஸ் ( 15 அடி நீளமுடையது ) 
தளர்ந்த நிலையில் கபாலக் கூரையுடன் பொருந்தியும் இருந்தன . 
இடை டெம்பரல் ( inter temporal ) , மேல் டெம்பொரல் ( supra 
temporal ) ஆகிய இரு எலும்புகளும் இதன் கபாலத்தில் இடம் 
பெறுகின்றன . இந்த இருவாழ்வின் முள்ளெலும்புகள் இரு 
வட்டத் தகடுகளால் ஆனவை . இவ்வட்டத் தகடுகள் ஒன்றன் 
பின் ஒன்றாக அமைந்து முறையே இன்டர் சென்ட்ரம் , ஹைப்போ 
சென்ட்ரம் என்ற பெயர்களைப் பெற்றுள்ளன . நியூரல் முள்ளும் 
இரு வட்டத் தகடுகளுடன் பொருந்தி அமைந்துள்ளன. இவ்வாறு 
மூன்று பகுதிகளையுடைய ( இன்டர் 

( இன்டர் சென்ட்ரம் , ஹைப்போ 
சென்ட்ரம் , நியூரல் வளைவு ) , முள்ளெலும்புகள் எம்பொலோமியர் 
வகையைச் சார்ந்தவை . இவ்வகை முள்ளெலும்புகள் நிலத்தில் 
வாழும் உயிரிகளுக்கு ஏற்ற ஒரு தகவமைப்பாகக் காணப்படு 
கின்றன . இதன் மார்பு வளையம் ( pectoral girdle ) தலைக்கு மிக 
பருகமையில் அமைந்திருக்கும் . வலது , இடது மார்பு வளை 


வாழ்விகளின் வகைப்பாடு 


189 


யங்கள் இன்டர் கிளவிக்கிள் ( inter clavicle) எலும்பால் இணைக்கப் 
பட்டிருக்கும் . ளவிக்கிள் ( clavicle ) , கிளைத்ரம் ( cleithrum ) , 
ஸ்காபுலா கோரகாய்டு ( scapulo coracoid ) ஆகிய எலும்புகள் 
மார்பு வளையத்தின் பகுதிகளாக அமைகின்றன . இலியம் , 
இஷியம் , பியூபிஸ் என்ற மூன்று எலும்புகளால் அமைக்கப்பட்ட 
இடுப்பு வளையம் தகடு போன்ற அமைப்பைப் பெற்று வலுவான 
தாய் இருக்கிறது . வலது , இடது வளையங்கள் வயிற்றுப் பக்கத் 
தில் பியூபிஸ் , இஷிய எலும்புகளால் இணைக்கப்பட்டு 

( V ) 
போன்று காணப்படும் . 


டிப்ளோவெர் டெப்ரான் என்ற சிறிய இருவாழ்வி பின் கார் 
போனிஃபெரஸ் காலத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்ததாக அறிகி 
றோம் . இதன் மண்டையோடு மற்ற எம்பொலோ மெரிகளைப் 
போலவே உள்ளது . இதன் முள்ளெலும்பு எம்பொலோமியர் 
வகையாக இருப்பினும் , இன்டர் செண்ட்ரப் பகுதியானது முழு 


மை 


FUL 


பேரா 


F 


படர் , 1-14 . 


டிப்ளோ வெர்டெப்ரான் , 


வட்டத் தகடாக அமையாமல் பிறைச் சந்திர வடிவைப் பெற்றுள் 
ளது . இவ் 

வ்வகையான முள்ளெலும்பு சிமௌரியாவிலும் , ஊர்வன 
வற்றிலும் , காணப்படுவதால் , டிப்ளோவெர்டெப்ரானை எம்போ 
லோமியர்களுக்கும் , ஊர்வனவற்றின் முன்னோடியாகக் கருதப் 
படும் சிமௌரியாவிற்கும் இடைப்பட்டதாகக் கொள்ளலாம் . 
எனவே இதிலிருந்து ஊர்வன வகை தோன்றியிருக்கக் கூடும் என்று 
நம்பப்படுகின்றது . 


ராச்சிட்டோமி ( Rachitomi ) : - பெர்மியன் காலத்தில் வசித்து 
உருவ அமைப்பில் பெரியனவாகக் காணப்பட்ட இருவாழ்விகள் 
அனைத்தும் துணை வரிசை ராச்சிட்டோமியைச் சேர்ந்தவை . இவை 
முன் கார்போனிஃபெரஸ் காலத்தில் தோன்றியிருந்தாலும் , பின் 


190 


இருவாழ்விகள் 


கார்போ 
பானிஃபெரஸ் , பெர்மியன் காலங்களி லேயே வளர்ச்சியுற்று , 
எண்ணிக்கையில் அதிகரித்து இருந்தன . இவற்றை லாபரின் 
தோடாண்டுகளின் அடிப்படை வகையாகக் ( basic ce :ntral type ) 
கொள்ளலாம் . டெக்சாஸ் ( texas ) மாநிலத்தில் பெர்மியன் படிவு 
களில் ( permian sediment ) அகழ்ந்தெடுக்கப்பட்ட எரியாப்ஸ் என்ற 
இருவாழ்வியை ராச்சிட்டோமிக்கு ஒரு சிறந்த எடுத்துக் காட்டாகக் 
கொள்ளலாம் . அக்டினோடான் ( actinodon ) என்னும் பெயருடைய , 
ஐரோப்பாவில் பெர்மியன் படிவுகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 
அகழ்தெலி அமெரிக்காவில் காணப்பட்ட 

எரியாப்ஸ் அகழ் 
தெலியை ஒத்திருக்கிறது . டிரைமீரோ ராக்கிஸ் ( trimero rhachis ), 
கேகாப்ஸ் ( cacops ) முதலிய அகழ்தெலிகளும் ராச்சிட்டோமிற்கு 
எடுத்துக் காட்டுகளாகும் . 


ராச்சிட்டோமின் முள்ளெலும்பு மற்ற வகையிலிருந்து மாறு 
பட்டிருக்கின்றது . இவ்வமைப்பு நிலத்திலேயே வாழ்வதற்கு ஏற்ப 
அமைந்துள்ளது . இன்டர் சென்ட்ரமும் , ஹை ப்போ சென்ட்ர 
மும் எம்பொலே ாமியர்களில் இருப்பதுபோல் முழுமையான 
வட்டத் தகடுகளாக அமையவில்லை . இன்டர் சென்ட்ரம் ஆப்பு 
( wedle ) வடிவமுடையது . ஹைப்போ செண்ட்ரம் ஆப்பு வடிவ 
முடைய சென்ட்ரங்களுக்கிடையே செவ்வகப் பாளமாக ( block )) 
அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு முள்ளெலும்பில் இருக்கும் 
இன்டர் சென்ட்ரமும் , ஹைப்போ சென்ட்ரமும் அதன் நியூரல் 
வளைவைத் தாங்கியிருக்கும் . முள்ளெலும்பு ஒன்றுடன் மற்றது 
வலுவாகப் பொருந்தியமையும் வகையில் இணை தாங்கி நீட்சிகள் 
வளர்ச்சியுற்றுள்ளன . மேற் கூறிய அமைப்புடைய முள்ளெலும்பு 
ராச்சிட்டோம் முள்ளெலும்பு எனப்படும் . 


N 


mir 


술 


படம் . 145 . 
எரியாப்ஸ் : புறத்தோற்றம் ( 6 அடி நீளமுடையது ) 


எரியாப்ஸ் குறைந்தது ஆறு அடி நீளமுடையது . பருத்த 
உடலுடைய இது தட்டையான தலையையும் , குட்டையான கால் 
களையும் பெற்றிருந்தது . கால்கள் குட்டையாக இருப்பினும் , 
வலுவாக அமைந்து நில வாழ்க்கையை மேற்கொள்ளும் வகையில் 
காணப்பட்டன . எரியாப்ஸ் நீர்நிலைகளுக்கருகே உள்ள நிலங்களி 


ouranaanuuRRAHAR 


இருவாழ்விகளின் வகைபாடு 


191 


லேயே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது . இதன் 
முன் இணையுறுப்பில் நான்கு விரல்களே உள்ளன . மண்டையோடு 
சிறிதளவு இழிவுற்றுக் ( degenerate ) காணப்பட்டது ; தட்டையாக 


T 


படம் 146 . 


எரியாப்ஸ் ; அகச்சட்டகம் 


அமைந்திருந்த மண்டையோடு இரு பிடர் முண்டுகளைப் பெற்றிருந் 
தது . இன்டர் டெரிகாய்டு உட்கிழிவுகள் ( iuter pterycyoid vacui 
ties ) அகன்றிருந்தன . டெரிகாய்டானது பாரஸ்ஃபீனாய்டு எலும் 
புடன் நன்றாகப் பொருந்தியிருக்கும் . 


கின்றது . 


பொதுவாக எரியாப்ஸின் சட்டகம் வலுவுள்ளதாய் இருக் 

விலா எலும்புகள் அகலமாக உள்ளன . தடித்த மார்பு 
வளையத்தில் ஸ்காப்புலாவும் , கோரகாய்டும் நன்கு வளர்ச்சியுற்று 
காணப்படுகின்றன . கிளவிக்கிளும் , கிளைத்ரமும் சிறுத்து சிம்பு 
( splint ) போன்றுள்ளன . கால்கள் குட்டையாக இருந்தாலும் 
தடித்துள்ளன . தோல் எலும்பாலான கரணைகளைப் ( nodules ) 
பெற்று எரியாப்ஸைக் காக்கும் ஒரு கவசமாக அமைந்துள்ளது . 
இன்று வாழும் முதலையின் வடிவ அமைப்புடைய எரியாப்ஸ் மீன் 
களையே முக்கிய உணவாகப் பெற்றிருக்க வேண்டும் என்று நம்பப் 
படுகின்றது . இது அன்று வாழ்ந்த பிற உயிரிகளையும் , ஊர்வன 
வற்றையும் எதிர்த்துப் போராடி உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும் 
என்பதை இதன் சட்டக அமைப்பிலிருந்து அறியலாம் . ராச்சிட் 
டோமிகள் யாவும் எரியாப்ஸைப் போல் ஊறுண்ணிகளாகவும் , 
பெரிய அளவினை உடையனவாகவும் , வலுத்தாக்குதல் ( aggressive ) 
செய்யும் தன்மையுடையவை என்ற முடிவுக்கு வரக்கூடாது . 
ஏனெனில் ராச்சிட்டோமி உள் வரிசையில் அடங்கிய ஒரு வகை 
இருவாழ்விகள் நடுத்தர உருவ அளவினையுடையன . இவற்றிற்கு 
உதாரணமாக , டிரைமீரோ பாக்கிஸ் உயிரிகள் அமைகின்றன . 
இவை ஒன்று அல்லது இரண்டடி நீளத்திற்கு மேற்படாதவை . 
மண்டையோடு தட்டையாகவும் , சில எலும்புகள் இன்றியும் , 
முருந்துகளை அகமாகப் பெற்றும் காணப்படுகிறது .. 

மீனைப் 


192 


இருவாழ்விகள் 


போன்று இதன் உடலும் பல செதிள்களால் மூடப்பட்டிருக்கும் . 
இதனால் இது நீரில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கொள்ளலாம் . 


3 


4 . 


2 


5 


8 


6 


7 


11 


10 
12 


Tw | 


13 


14 


15 


16 


17 


18 
படம் 147 . 
எரியாப்ஸ் : 

மண்ன . டயோடு 
1. முன் மேல் பா - எலும்பு ; 2. லாக்ரிமல் ; 
2. லாக்ரிமல் ; 3 மேல் தாடை ; 

4. நேசல் ; 
5. இடைஃபிராண்டல் ; 6 முன்ஃபிராண்டல் 7. பின்ஃபிராண்டல் ; 
8. ஃபிரரண்டல் ; 9. ஜுகல் ; 10. பின் ஆர்பிட்டல் ; 11. பரைட்டல் 
12 , மேல் டெம்பொரல் ; 13. ஸ்குவா மோசல் ; 14. குவாட்பேட் ஜுகல் ; 
15 , 17. டாபுலர் ; 16. டெர்மல் சுப்ரா ஆக்ஸிபிட்டல் ; 18. குவாட்ரேட் . 


TVAALVA 


படம் 148 . 
கேகாப்ஸ் : புறத்தோற்றம் ( 16 அங்குல நீளமுடையது ) 
ராச்சிட்டேமி இருவாழ்விகளில் ஒன்றான கேகாப்ஸ் குறிப் 
பிடத்தக்கதாகும் . இது கனத்த பெரிய மண்டையோட்டைக் 

காண்டது செவிப் பள்ளம் ( otic notch ) ஆழ முடைய தாய்க் 
காணப்படுகின்றது . 

இதனுடல் டெர்மல் கவசத் தகடுகளைப் 
( dermal armor plates ) பெற்றிருந்தது இந்த எலும்பாலான கவசம் 
கேகாப்ஸை மற்ற ஊறுண்ணி , ஊர்வனவற்றில் இருந்து காத்துக் 
கொள்ளப் பயன்பட்டது . கனத்த உடலைத் தாங்கும் இதன் கால் 
ள் வலுவுடையனவாயும் , குட்டையாகவும் இருந்தன . மேற் 
றிய பண்புகள் இது நிலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று 


இருவாழ்விகளின் வகைபாடு 


193 


புலப்படுத்துகின்றன இது பெரிய செவிப்பறையையுடையதாய்த் 
தோன்றுவதால் இரவு வாழ்வியாக ” ( nocturnal ) இருந்திருக்க 
வேண்டும் என்ற முடிவுக்கு வரலாம் . 


படம் 148. அ 
கேகாப்ஸ் : அகச்சட்டகம் . 


ஸ்டீரியோஸ்பாண்டைலி ( sterio spondyli ) : மிகவும் நசித்த 
நிலையிலிருக்கும் லாபரின் தோடான்ஷியாக்கள் ஸ்டீரியோ ஸ்பான் 
டைலியில் சேர்க்கப்பட்டுள்ளன . வை எண்ணிக்கையில் அதிகரித் 
துப் பின்னர் வாழ்வழிந்துவிட்டன . நீரை விட்டு விலகி நிலத்தை 
தை அடைய முயன்ற இருவாழ்விகள் வழிவந்த ஸ்டீரியோ ஸ்பான் 
டைலிகள் திரும்பவும் நீரை அடைந்து அதில் வாழத் தொடங்கின. 
இதனால் இவற்றின் முதுகெலும்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன . 
இதன்முள்ளெலும்பு இன்டர் சென்ட்ரம் என்ற வட்டத் தகட்டால் 
மட்டும் ஆக்கப்பெற்றது . இது நியூரல் வளைவுடனும் , முள்ளுட 
னும் பொருந்தியிருந்தது . புளூரோ சென்ட்ரம் முழுமையாக 
மறைந்து விட்டது . இம்மாதிரியான முள்ளெலும்புகள் ஸ்டீரியோ 
ஸ்பாண்டைலி வகை எனப்படும் . இவ்வகை முள்ளெலும்புகளைக் 
கொண்ட லாபரின் தோடான்ஷியாக்களே ஸ்டீரியோ ஸ்பாண் 
டைலி என்று அழைக்கப்படுகின்றன . 


நீரைத் திரும்பவும் அடைந்த உயிரிகள் புவிஈர்ப்பு விசையால் 
பாதிக்கப்படவில்லை . எனவே உருவ அளவில் இவற்றின் பெர் 
மியன் முன்னோர்களைவிடப் பெருத்துக் காணப்பட்டன . இவற்றின் 
தலை பெருத்தும் உடல் , கால் , விரல்கள் முதலியன குட்டை 
யாகவும் காணப்பட்டன . 

குட்டையான கால்கள் உடலைத் 
தாங்கி , நிலத்தில் நடந்து செல்ல பயன்பட முடியவில்லை. இந் 
நிலையில் இவற்றின் உடல் அகன்று தட்டையாக இருந்தது .. 
கிளாவிக்கிளும் , இன்டர் கிளாவிக்கிளும் அகன்று மார்புத் தக 

மாற்றியமைக்கப்பட்டதால் அவற்றால் நிலத்தில் தங்கி 
யிருக்க முடிந்தது . இவற்றின் மண்டையோடும் தட்டையாகி 
மேல்நோக்கியிருக்கும் கண்களைப் பெற்றுள்ளன . ( இத்தகைய 
அமைப்புகளை நீரின் அடிமட்டத்தில் வாழும் உயிரிகளிலேயே 
பாணலாம் ) . 


டாக 


13 


194 


இருவாழ்விகள் 


ராச்சிட்டோமிகளின் வழித் தோன்றல்களான இவை மேல் 
பெர்மியன் , டிரையாசிக் காலங்களில் வாழ்ந்ததாகக் கருதப்படு 

மிகப் பெரிய உருவ அமைப்புடைய இவற்றிற்கு 
எடுத்துக்காட்டாக அமையும் மாஸ்டோடான் சாரஸின் ( masto 


கின்றது . 


33 


9e 


படி 


THE 


Ts 


-- 


படம் 149 , 


பியூட்னேரியா ( 8 அங்குல நீளமுடையது ) 


donsaurus ) மண்டையோட்டின் நீளம் மட்டுமே சுமார் மூன்று அடி 
ஆகும் . டிரமடோ சாரசும் ( tremato sau us ) அதனை ஒத்த மற்ற 
உயிரிகளும் மீன்களை உணவாகப் பெற்றன . இவற்றின் தலை முன் 
முனை அல்லது ஸ்நௌட் ( snout ) மிகவும் நீண்டு காணப்பட்டன . 
வட அமெரிக்காவில் டிரையாசிக் காலத்தில் வாழ்ந்த பியூட் நேரி 
யாவில் ( buettneria ) கண்கள் தலையின் முன்முனையில் அருகே 
அமைக்கப்பட்டிருந்தன . ஆனால் பிரேக்கியாப்ஸ் ( brachyops ) 
போன்ற இருவாழ்விகளின் தலை குட்டையாகவும் , அகன்றும் 
காணப்பட்டன . 


நீரின் அடிமட்டத்தில் வாழ்ந்த ஸ்டீரிரோஸ்பான்டைலிகள் 
பெர்மியன் காலத்தில் 

காலத்தில் எண்ணிக்கையில் அதிகரித்துக் காணப் 
படினும் , டிரையாசிக் காலத்தில் வாழ்வழிந்துவிட்டன . இவற் 
றிற்கு இணையாகத் தோன்றிய பல நீர்வாழ் ஊர்வனவற்றுடன் 
( aquatic reptiles ) போட்டியிட முடியாத காரணத்தால் 
ஸ்டீரிரோ ஸ்பான்டைலிகள் பூண்டற்று மறைந்து விட்டிருக்க 
வேண்டும் என்று கருதப்படுகின்றது . 


அன்யூரன்களின் படிமலர்ச்சி ( evolution of anurans ) : - லாபரின் 
தோடாண்ட் இரு வாழ்விகள் டிரையாசிக் காலத்தின் இறுதிவரை 
வாழ்ந்து பின்னர் மரபற்றுவிட்டன . ஆனால் இவற்றின் வழித் 
தோன்றல்களாக வாலற்ற இரு வாழ்விகளான தேரைகளும் , 
தவளைகளும் , ஊர்வனவர்றைச் சார்ந்த உயிரிகளும் தோன்றின . 


இருவாழ்விகளின் வகைபாடு 


195 


லாபரின் தோடாண்ட் அமைப்பின் ஒரு கிளையாகத் தோன்றிய 
அன் யூரன்கள் பல சிறப்புப் பணிகளைப் பெற்றும் , சட்டகத்தி 
லிருக்கும் பல எலும்புகளை இழந்தும் , ஒரு குறிப்பிட்ட சூழ் 
நிலையில் வாழும் தன்மையையும் பெற்று வாழ்ந்தன . இம்மாதிரி 
யான படிமலர்ச்சிக்கு உட்பட்ட இருவாழ்விகள் முன் கார்போனிஃ 
பெரஸ் காலத்தில் காணப்பட்டன . வட அமெரிக்காவில் வாழ்ந்த 
ஆம்ஃபிபாமஸ் (amphibamus) அல்லது மையோபாட்ராக்கஸ் 


* 


PRED 


D 


படம் 150 . 
மையோ பாட்ராக்கஸ் 


உபை 


( miobatrachus ) பேரினத்தில் எலும்புக் குறைப்பைக் காணலாம்ய 
ஆம்ஃபிபாமஸின் சட்டகம் லாபரின்தோடாண்டுகளைப் போலவே 
எளிய கட்டமைப்பை டையதாயினும் , இதன் முள்ளெலும் 
பில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றன . இன்டர் சென்ட்ரமும் 
புளூரோசென்ட்ரமும் மிகவும் வளர்ச்சி குன்றியுள்ளன . ஆம்ஃபி 
பாமஸிற்குப் பிறகு டிரையாசிக் காலத்தில் வாழ்ந்த ப்ரோட்டோ 
பாட்ராக்கஸ் பேரின இரு வாழ்விகளின் மண்டையோட்டு எலும்பு 
களின் அளவும் , எண்ணிக்கையும் மிகக் குறைந்து இன்றைய 
தேரை , தவளை முதலியவற்றின் நிலையை எய்தும் வகையில் 
அமைந்திருந்தன . இடுப்பு வளையத்தில் பங்கேற்கும் இலிய எலும் 
பானது நீண்டு காணப்படாது . மற்ற அமைப்புகளில் எவ்விதச் 
சிறப்பும் கிடையாது . இப்பேரின உயிரிகள் தவளையைப் போன்ற 
மண்டையோட்டையும் , நீண்ட வாலைப் பெற்ற நீளமான உடலை 
யும் கொண்டிருந்தன . 


ஜுராஸிக் (jurassic ) காலத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றங் 
களினால் ப்ரோட்டோ மாட்ராக்கஸ் முழுமையாக மாற்றியமைக் 
கப்பட்டு இன்றைய அன்யூரன்களின் நிலையை அடைந்தன . 
ஜுராஸிக் காலத்திய தவளைகளும் , தேரைகளும் திறந்த , தட்டை 

மண்டையோட்டையும் ; வாலற்ற உடலையும் , நீண்ட 
பின்னங்கால்களையும் , குட்டையான முன்னங் கால்களையும் பெற் 
றிருந்தன . முன்னர் வாழ்ந்த இரு வாழ்விகளின் முதுகெலும்பி 
லிருந்த பல முள்ளெலும்புகள் எட்டாகக் குறைக்கப்பட்டும் , 


யான 


196 


இருவாழ்விகள் 


விலா 


ஒவ்வொரு முள்ளெலும்பிலுமுள்ள பெரிய நியூால் வளைவானது 
கீழ்நோக்கி வளர்ச்சியுற்று சென்ட்ரம் அல்லது மத்தியப் பகுதியை 
வளரவிடாமல் தடுத்துவிட்டன. இதனால் உண்மையான செண்ட் 
ரப்பகுதி மிகவும் குறுகிவிட்டது . இத்தகைய மாற்றங்கள் 
கார்போனிஃபெரஸ் காலத்தில் வாழ்ந்த ஆம்ஃபிபாமஸ் இரு 
வாழ்விகளிலேயே தோற்றுவிக்கப் பட்டிருந்தன . திரிகப் பகுதிக் 
குப்பின் அமைந்துள்ள வால் முள்ளெலும்புகள் ஒன்றிணைந்து 
குச்சிப் போன்ற யூரோஸ்டைலாகப் படிமலர்ச்சியுற்றன . 
எலும்புகள் முழுமையாக மறைந்துவிட்டன . கணுக்கால் எலும்பு 
கள் நீண்டு அமைந்து உயிரியானது தாவிக் குதிக்க ஏதுவான 
வகையில் வலுவாக அமைக்கப்பட்டிருந்தது . மார்பு வளையம் 
சில சிறப்புப் பண்புகளைப் பெற்று , தாவிக் குதித்து நிலத்தில் செல் 
லுகையில் நேரும் அதிர்ச்சியைத் தாங்கும் வகையில் அமைக்கப் 
பட்டது . இவ்வாறாகத் தவளைகளும் , தேரைகளும் நீரைச் சுற்றி 
யுள்ள நிலப்பகுதிகளில் வாழ்வதற்கேற்ற மேற்கூறிய தகவமைப்பு 
களைப் பெற்று வாழ்ந்தன . ஜுராஸிக் காலத்திலிருந்து இன்று 
சுமார் 

இருநூறு மில்லியன் ஆண்டுகள் இப்புவியில் 
வாழ்ந்து இருக்கின்ற இவை உலகின் பல பகுதிகளிலும் , பல் 
வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழும் திறனுடையனவாய் காணப் 
படுகின்றன . 


வரை 


வரிசை ஃபில்லோஸ்பான்டைலி 


( Order Phyllospondyli ) 


காலங் 


சலமாண்ட 


பிரான்கியோ சாரஸ் ( brancho saurus ) எனப்படும் உருவுடைய 
இரு வாழ்விகள் பின்கார்போனிஃபெரஸ் , பெர்மியன் 
களில் வசிப்பதாகக் கருதப்படுகிறது . சில தொல்லுயிரியல் அறிஞர் 
கள் இவ்வுயிரிகளை ஃபில்லோஸ்பான்டைலி என்ற ஒரு தனிப் 
பட்ட வரிசையில் சேர்த்தனர் . இவை தட்டையான தலையை 
யும் , குட்டையான உடலையும் சிறிய வாலையும் , மெலிந்த இரரை 
யுறுப்புகளையும் பெற்றிருந்தன . ஏறத்தாழ இவை 
ரின் அமைப்புபைக் கொண்டிருந்தன . இச்சிறிய இரு வாழ்களின் 
சட்டகம் ராச்சிடோமி சட்டக அமைப்புடன் ஒத்திருப்பினும் 
அளவில் சிறுத்துக் காணப்பட்டன . பிரான்கியோ சாரஸ்ஸின் 
சட்டகம் முழுமையாக எலும்பாக மாற்றமடையவில்லை . குட்டை 
யான மண்டையோட்டில் செவுள் வளைவுகள் ( gill a ches ) இடம் 
பெற்றிருந்தன . இதன் கனத்த மண்டையோட்டின் கூறைப் 
பகுதி கிராசாப்டெரிஜியன் மண்டையோட்டின் அமைப்பையும் , 


இருவாழ்விகளின் வகைபாடு 


197 


இரு பிடர் முண்டுகளைப் பெற்றும் காணப்பட்டன . முள்ளெ 
லும்புகள் முற்றிலும் எலும்பாக மாற்றியமைக்கப்படவில்லை . 
குழாய் வடிவமுடைய முள்ளெலும்பின் ஒரு பொதுத் துளையில் 


14 


2 


13 


12 


3 


4 . 


10 


5 


9 


7 


6 


8 


படம் 


U 


AULAAAA 


151 . 
பிராங்கியோ சாரஸ் : மண்டையோடு --மேல்தோற்றம் 
1. நாசி எலும்பு ; 2. முன் ஃபிராண்டல் ; 3. பின் ஃபிராஸ்டல் ; 4. ஸ்குவா 
மோசல் ; 5. குவாட்ரேட்டோ ஜுகல் ; 6. குவாட்ரேட் :: 7. எபி ஆட்டிக் : 
8. சுப்ரா ஆகஸ்பிட்டல் : 9. செவுள் வனவுகள் : 10. சுப்ரா டெம்பொரல் ; 
11. பரைட்டல் ; 12. பின் ஆர்பிட்டல் ; 13. ஃபிராண்டல் ; 14. ஜுகல் . 
தண்டு வடமும் ( spinal cord ) , முதுகு நாணும் { notochord ) அமைந் 
துள்ளது . மார்பு , இடுப்பு வளையங்கள் தவளை , சலமாண்டர் 
முதலிய இரு வாழ்விகளிலுள்ளதைப் போன்று அமைக்கப்பட்டி 
ருந்தன . 

பிராங்கியோ சாரசும் ( bran 
chiosaurus ) இதனு டன் 
தொடர்புடைய பிற சிறிய 
உருவமுடைய இரு வாழ்விகள் 5 
பலவும் மேற்கூறிய பண்பு 
களைப் பெற்றிருந்ததால் சில 
தொல்லுயிரியல் அறிஞர்கள் 
இவற்றைப் ஃபில்லோஸ்பான் 
டைலி வரிசையில் சேர்த்தனர் . G 

3 
ஆனால் , இவ்வகைபாடு தவறா 

படம் 
னது என்ற கருத்தினை உடை - 

152 . 
யோரும் உளர் . ரோமரின் பிராங்கியோசாரஸ் : 

மண்டையோடு 
( Romer ) ஆய்வுப்படி உடலள 

- கீழ்த்தோற்றம் 
வினை அடிப்படையாகக் 1. முன் மேல்தாடை எலும்பு ; 2 : மேல் 
கொண்டு வரிசைப் படுத்திய 

படுத்திய தாடை எலும்பு : 3. பாரஸ்ஃபீனாய்டு ; 

4. வோமர் ; 5. பாலடைன் ; 6. டெரி 
பல பிராங்கியோ சாரங்களின் 

காட்டு . 
கண்களின் அளவை உடலுடன் 
ஒப்பிட்டால் சிறிய உயிரியிலிருந்து பெரிய உயிரிவரை கண்களின் 


ДАЛА 


198 


இருவாழ்விகள் 


அளவு சீராகக் குறைந்து வருவதைக் காணலாம் . இத்தன்மையே 
உருமாற்றம் அடையும் இரு வாழ்விகளில் காணப்படுகின்றது . 
மேற்குறிப்பிட்ட காரணத்தால் இவ்விளக்கத்தை பிரான்கியோ 


Be 


Sao 


aad 


23 


ood 


8888000 


coo 


cos 


படம் 153 . 


பிரான்கியோ சாரஸ் : அகச் சட்டகம் 


சாரங்கள் ராச்சிடோமியின் பல்வேறு 

பருவ 

நிலையிலுள்ள 
லார்வாக்கள் என்ற முடிவுக்கு வரலாம் . இக்கூற்றை ஒத்துக் 
காண்டால் ஃபில்லோஸ்பான்டைலி என்ற ஒரு 
வாழ்விகளின் வரலாற்றில் இடம் பெற முடியாது . 


ஒரு வரிசை 


( ரு 


வரிசை லீப்போஸ்பான்டைலி 

( Order Lepospondyli ) 
பின்கார்போனிஃபிரஸ் , பெர்மியன் காலங்களில் வசித்த 
சிறிய இருவாழ்விகள் லாபரின்தோடாண்ஷியாக்களில் இருந்து 
வேறுபட்டு காணப்பட்டன . இவற்றை லீபோஸ்பான்டைலி 
வரிசையில் சேர்த்துள்ளனர் . இவையே யூரோடீலா ( urodela ) , 
ஏ . போடா ( a poda ) இருவாழ்விகளுக்கு முன்னோடிகளாக இருந் 
திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது . லீப்போஸ்பாண்டைலி 
இருவாழ்விகளின் முள்ளெலும்பு லாபரின்தோடாண்ட் இருவாழ்வி 
களிலிருந்து வேறுபட்டிருக்கும் . இவற்றின் முள்ளெலும்பு முருந்தி 
லிருந்து உருவாகாமல் நேரடியாக முதுகு நாணைச் சுற்றி ஒரு 
எலும்புக் குழலாகத் தோன்றி நியூரல் வளைவுகளுடன் இணைந்து 
முள்ளெலும்பாக வளர்ச்சியுறும் . இந்த லீப்போஸ்பாண்டைலி 
வகை முள்ளெலும்பை இன்றைய இருவாழ்வி 
யூரோடீலாவிலும் , ஏ போடாவிலும் காண்கிறோம் . 


வகைகளான 


இருவாழ்விகளின் வகைபாடு 


199 


சிறிய உருவ அமைப்புடைய இந்த லீப்போஸ்பாண்டைலிகள் 
எண்ணிக்கையில் குறைவாகக் காணப்பட்டன . இருவாழ்வி 
களின் காலம் ( age of amphibia ) என்று கருதப்பட்ட பின் 
பேலியோசோயிக் ஊழியில் ( late paleozoic era ) வாழ்ந்திருந் 
தாலும் , இவை மற்ற பெரிய இருவாழ்விகளுடன் போட்டியிடா 
மல் தனித்தே வசித்து வந்தன . பெரும்பாலும் இவை பின்கார் 
போனிஃபெரஸ் காலத்திய நிலக்கரி சதுப்புகளிலேயே ( coal 
Swamps ) காணப்பட்டன . பேலியோசோயிக் லீப்போஸ்பாண் 
டைலிகள் மூன்று பிரிவுகளை உடையன . அவைகளாவன : 

( 1 ) எய்ஸ்ட்டோபோடா ( aistopoda ) 
( 2 ) நெக்ட்ரீடியா ( nectridia ) 
( 3 ) மைக்ரோசாரியா ( microsauria ) 


ஓஃபிடெர்பிட்டான் ( ophi 
derpeton ) , டாலிக்கோசோமா 
(dalichosoma ) என்ற இருவாழ் 
விகள் எய்ஸ்ட்டோபோடா வரி 
சையில் சேர்க்கப்பட்டுள்ளன . 
இவை கார் போனி ஃ 
பெரஸ் காலத்தில் வாழ்ந்தன ; 
கால்களற்று , பாம்பைப் 
போன்ற நீண்ட 

உடலைப் 
பெற்றிருந்தன . ஏறக்குறைய 
நூறு முள்ளெலும்புகளைக் 

படம் 15+ . 
கொண்ட இவற்றில் குட்டை 

ஒஃபிடெர்பிட்டான் 
யான , பிளவுற்ற விலா எலும் 
புகள் காணப்பட்டன , மண்டையோட்டைப்பற்றி முழுமையாக 
அறிய முடியவில்லை . 

பின்கார்போனிஃபெரஸ் காலத்தில் காணப்பட்ட நெக்ட்ரீடி 
யன்களின் முள்ளெலும்பு அமைப்பு குறிப்பிடத்தக்கது . இவற்றின் 


> 


Tos 


படம் 155 . 
சாரோப்ளுயூரோ 


வால் முள்ளெலும்புகளிலிருக்கும் நியூரல் முட்களும் , ஹீமல் முட் 
களும் அகன்று விசிறி போன்று தட்டையாக இருந்தன . நெக்ட்ரீடி 
யன்களை இரு பிரிவுகளில் சேர்க்கலாம் . 


200 


இருவாழ்விகள் 


முதல் பிரிவு 

பிரிவு இருவாழ்விகள் விலாங்கு மீனைப்போன்ற 
சாரோப்ளுயூராக் ( sauropleura ) களாகும் . இவை நீண்ட கூர்மை 
யான தலையையும் , கால்களற்ற நீண்ட மெலிந்த உடலையும் 


wis 


M 


படம் 16. 
டிப்லோ காலஸ் . 


3 


5 . 


கொண்டிருந்தன . இரண்டாவது பிரிவில் அடங்கிய டிப்லோ 
காலஸ் ( diplocaulus ), சில சிறப்புப் பண்புகளைப் பெற்று முன் 
பெர்மியன் காலத்தில் வாழ்ந்தன . சுமார் இரண்டு அடி நீள 
முடைய இவற்றின் பெரிய 
முக்கோண 

வடிவமுடைய 
தலை கொம்பைப் போன்ற 

1 / 

2 
நீட்சிகளைப் பெற்றும் ; உட 
லில் சிறிய கால்களைக் 
கொண்டுமிருந்தன . 

மண் 
டையோட்டின் பிற்பகுதி 

6 
யில் 

அமைந்திருக்கும் 9 
டாபுலர் ( tabulars) எலும்பு 

பின்முனை நீட்டப் 
பெற்று கொம்பு போன்ற 

8 

7 
நீட்சிகளைப் போன்று காட்சி 
யளிக்கும் . தட்டையான 

படம் 157 . 
மண்டையோட்டில் கண் 

டிப்லோகாலஸ் : மண்டையோடு 
கள் மேல் நோக்கியவண் 

தோற்றம் 
ணம் 

அமைந்திருந்தன . 
இவை நீரின் அடிமட்டத்தில் 

1. நாசி எலும்பு/; 2 லாக்ரிமல் : 3. ஜூகல் ; 
வசிக்கும் இயல்புடைய 

4. பின் ஆர் பிட்டல் : 5. சுப்ரா டெம்பொரல் : 

6. ஸ்குவாமோசல் ; 7. டாபுலர் : 8. பின் 
வாழ்விகளாக இருந்திருக்க 

பரைட்டல் . 9. பரைட்டல் ; 

9. பரைட்டல் ; 10. ஃபிரான் 
வேண்டும் . 

11 , முன் ஃபிராண்டல் , 


களின் 


( ரு 


டல் : 


பண்டைய லீப்போஸ்டாண் டைலிகளின் 

ஒரு 

பிரிவான 
மைக்ரோசாரியா பின் கார்போனிஃபெரஸ் காலத்தில் எண்ணிக் 
கையில் அதிகமாகக் காணப்பட்டாலும் , பெர்மியின் காலத்தில் 
ஒரு சில இனங்களே எஞ்சி இருந்தன . மைக்ரோசாரிகளின் உட 
லமைப்பு பொதுவான இருவாழ்விகளின் அமைப்பையொத்தது . 


. 


{ 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


201 


இதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டாக மைக்ரோ பிராக்கிஸைக் 
{ micro brachis ) குறிப்பிடலாம் . யூரியோடஸ் (euryodus ), ஜிம் 
நார்த்ரஸ் ( gymnarthrus ) இருவாழ்விகளும் மைக்ரோசாரியாவில் 


படம் 


153 . 


மைக்ரோ பரியாக்கிஸ் . 


சேர்க்கப்பட்டுள்ளன . பொதுவாக இவற்றின் மண்டையோடு 
லாபரின்தோடாண்ட் இருவாழ்விகளின் அடிப்படை அமைப்டை 
உடையதாயினும் , ஒரு சில எலும்புகளில் வேறுபாடுடையது . 
லாபரின்தோடாண்ட் மண்ன யோட்டில் டெம்பொரல் ( tempo 


9 


5 


3 2 


2 


6 


8 


[ 3 


4 


7 


3 


வ 


12 


13 


10 


t_ly 


159 . 


யூசியோடஸ் : மண்டை... யோடு 
அ . பக்கத் தோற்றம் ; ஆ . மேல் தோற்றம் . 
1. நாசி எலும்பு ; 2. முன் ஃபிராண்டல் : 3 ஃபிராண்டல் ; 4. பரைட்டல் ; 
5. பின் ஃபிராண்டல் ; 6. சுப்ரா டெம் பொரல் ; 7. ஸ்குவா மோசல் ; 8. டன் 
ஆர்பிட்டல் ; 9. ஜுகல் ; 10. மேல் தாடை.. எலும்பு : 11. su: சிமல் ; 12. மூன் 
மல்தாடை எலும்!; 13 , பின் பரைட்டல் 


ral ) பகுதியில் 

இன்டர்டெம்பொரல் , சுப்ராடெம்பொரல் , 
டாபுலர் ஆகிய மூன்று எலும்புகள் காணப்படுகின்றன . ஆனால் 
மைக்ரோசாரியாவின் டெம்பொரல் பகுதியில் சுப்ராடெம்பொரில் 
( supra tcnporal ) என்ற ஒரு பெரிய எலும்புமட்டுமே உள்ளது 


202 


இருவாழ்விகள் 


சலமாண்டர்களின் 

படிமலர்ச்சி 

( evolution of salamanders ) 
வாலுடைய இருவாழ்விகளான சலமாண்டர்கள் போலியோ 
சோயிக் ஊழியில் வாழ்ந்த லீப் போஸ்பாண்டைலிகளுடன் 
தொடர்புடையன . புறத்தோற்றத்தில் ஒரு சலமாண்டர் , எளிய 
கட்டமைப்புடைய பண்டைய இருவாழ்வி இன உயிரிகளைப்போல் 


8 


7 


5 


6 


4 


3 


2 


MY 
க 


படம் 


160 . 
இருவாழ்விகளின் படிமலர்ச்சி 
1. இராசோப்டெஜியன் : 2. லாபரின் தோடண்ஷியா ( இக்தியோஸ்டீகா ) ; 
3. லிப் போஸ்பான்டைலி ; 4 , ராச்சிட்டோமி ( எரியாப்ஸ் ) ; 5. எம்பொலோ 
(Su : ( இதயகரினஸ் ) : (5. ஏபோடா ; 7. யூரோடீலா; 8. அன் யூரா . 


இருவாழ்விகளின் வகைபாடு 


203 


லானவை . 


தோற்றமளித்தாலும் இவற்றின் உள்ளமைப்பிலும் , சட்டக 
அமைப்பிலும் பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன . இணையுறுப் 
பைத் தாங்கும் மார்பு இடுப்பு வளையங்கள் பெரும்பாலும் முருந்தா 

வை நீரிலேயே வாழ்வதால் செவுள் சட்டகம் 
( branchial skeleton ) வளர்ச்சியுற்று இருக்கும் . யூரோடீலாக்களின் 
முன்னோடிகளைப்பற்றி திட்டமாகக் கூறும் வகையில் எவ்விதத் 
தடயங்களும் கிடைக்கவில்லை . மிகவும் பழமையான சலமாண்டர் 
கள் என்று கூறப்படும் வகையிலுள்ள அகழ் தெலிகள் க்ரிஸ்டேஸி 
யஸ் காலத்தைச் சேர்ந்தவை . ஜுராசிக் , ட்ரையாசிக் காலத்தைச் 
சார்ந்த இருவாழ்விகளைப் பற்றி அறியும் வகையில் அகழ்தெலி 
கள் கிடைக்கவில்லை . ஆகையினால் சலமாண்டர்கள் எத்தகைய 
இருவாழ்வி முன்தோன்றிகளிலிருந்து தோன்றினவென்று குறிப் 
பிட்டுச் சொல்ல முடியாவிட்டாலும் லீப்போஸ் பான்டைலிகளி 
லிருந்தே தோன்றியிருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பப் 
படுகின்றது . எய்ஸ்டோபாட் , நெக்ட்ரீடியன் இருவாழ்விகள் 
சில சிறப்புப் பண்புகளைப் பெற்றுக் காணப்படுவதால் இவை சல 
மாண்டர்களின் முன்தோன்றிகளாக இருந்திருக்க முடியாது . 
பொதுவான இருவாழ்வி அமைப்பு டைய மைக்ரோ சார்களி 
லிருந்தே யூரோடீலாக்கள் தோன்றியிருக்க வேண்டும் . மைக்ரோ 
சாரின் மண்டையோடு வாலுடைய இருவாழ்விகளின் மண்டை 
யோட்டின் அமைப்பினையொத்துக் காணப்படுவதால் இவை 
யூரோடீல்களின் முன்தோன்றிகளாக இருந்திருக்கலாம் . 


வரிசை அடிலோஸ்பான்டைலி 

( Order Adelospondyli ) 


பொதுவாக 


அடிலோஸ்பான்டைலிகளுக்கு எடுத்துக் காட்டாக அமையும் 
லைசோரோஃபஸ் கீழ் பெர்மியன் காலத்தில் வாழ்ந்தவை . இவை 

லீப்போஸ்பாண்டைலிகளையே ஒத்து இருந்தன . 
பெரும்பாலும் நீரிலேயே வாழ்ந்தன . கால்களற்ற இவை புழுக் 
களின் தோற்றத்தைக்கொண்டு இருந்தன ; படண்டை 

மண்டையோடு பல 
விதங்களில் வேறுபட்டிருந்தது . மற்ற இருவாழ்விகளில் காணப் 
பட்ட பைனியல் 

இவற்றிலில்லை ; மண்டையோட்டின் 
பாராஸ்ஃபீனாய்டு எலும்பு பெரியது ; ஒற்றை பிடர் முண்டு 
டையது ; 

கண்குழிச் சுற்றெலும்புகள் ( cir.um orbital bones ) 

செவுள் வளைவுச் சட்டகம் எலும்பால் அமைக்கப்பட் 
டிருப்பதால் இவை நீர் வாழ்க்கையை மேற்கொண்டு இருந் 
திருக்க வேண்டும் . இவற்றின் ஒற்றைச் செண்ட்ரங்கள் இருகுழி 
யமைப்பு 

நியூரல் வளைவுகள் தளர்ந்த நிலையில் 


துளை 


இல்லை . 


உடையன . 


104 


இருவாழ்விகள் 


செண்ட்ரத்துடன் இணைக்கப்பட்டிருந்தன . லைசோரோஃபஸ் 
பேரினம் மைக்ரோசாரியாவுடன் உறவுடையது என்ற கருத்து 
டையோரும் உண்டு . 


உை 


12 


13 


10 . 


-2 


9 


8 


6 


3 


படம் 161 . 
லே சோரோஃபஸ் ; மண்டையோடு பக்கத் தோற்றம் . 
1. மூன் மேல் தாடை எலும்பு ; 2. மேல் தாடை எலும்பு/ ; 3. டெண்ட்டரி ; 
4 .. ஆர்ட்டிகுலார் ; 5. டெரிகாய்டு : 6. ஸ்குவா மோசல் : 7. பாராஸ்பினப்டு ; 
8. எக்ஸ் ஆக்சிபிட்டர் ; 9 , சப்ரா டெம்போரல் ; 10. டாபுலர் ; 11. பரைட்டர் ; 
12. ஃபிண்டல் ; 13. நாசி எலும்பு . 


சிசிலியன்களின் படிமலர்ச்சியை விளக்கும் வகையில் அகழ் 
தெலிகள் கிடைக்கவில்லை . கால்களற்றுப் புழுக்களைப்போல் 
தோன்றும் லைசோரோஃபஸ் ( lysorophus ) சிசிலியன்களைப்போல் 
உருவ அமைப்பு உடையதாகையால் இதுவே சிசிலியன்களின் 
முன்தோன்றிகளாக இருந்திருக்கலாம் . 


வாலுள்ளன ( யூரோடீலா ) 

Caudata ( Urodela ) 


யூரோடீலா 

உள்வகையானது சுமார் 150 இனங்களைக் 
கொண்டது . 

மோல்கி ( molge ) , சலமாண்டர் ( salamander ) , 
ஆம்பிஸ்டோமா ( ambystoma ) , நெக்ட்யூரஸ் ( nectures ) முதலிய 
இருவாழ்விகள் யூரோடீலாவிற்கு எடுத்துக் காட்டுகளாகும் . இவ் 
வகுப்பானது வாழ்வு இழந்த அல்லது மறைந்தொழிந்த ( extinct ) 
லெப்போஸ்பாண்டைகளில் இருந்து தோன்றியதாகக் கருதப்படு 
கின்றது . 

இவை பொதுவாக நடுவெப்ப நிலைப் பகுதிகளான 
ப.மண்டலங்கள் (temparature part ) ஐரோப்பா , வட அமெரிக்கா , 


ருவாழ்விகளின் வகைபாடு 


205 


சைனா, 


ஜப்பான் முதலிய நாடுகளில் காணப்படுகின்றன . 
இந்தியாவில் அஸ்ஸாம் , டார்ஜிலிங் முதலிய பகுதிகளில் வாழும் 
டைலடோ டிரைபான் வெருகோசஸ் எனப்படும் ஒரு இனத்தைத் 
தவிர மற்றவை இத்துணைக் கண்டத்தில் இல்லை . பெரும்பாலும் 
வாலுள்ள இருவாழ்விகள் வட அமெரிக்க நடுவெப்ப மண்டலப் 
பகுதிகளில் காணப்படுவதால் , 

அமெரிக்காவை யூரேடீ 
லாக்களின் தலைமையகம் ( head quarters ) என்று கூறுவர் . 
ஜப்பானில் வசிக்கும் வாலுடைய இருவாழ்வியான சலமாண்டர் 
சுமார் ஐந்து அடி நீளமிருக்கும் . வட அமெரிக்க இருவாழ்வி 
கள் பெரும்பாலும் மூன்றிலிருந்து ஆறு அங்குல நீளமே உள்ளன . 
ஆனால் நெக்ட்யூரஸ் சுமார் 18 அங்குல நீளம் வரை வளரும் . 

அன்யூரன்களின் வாழ்க்கை வரலாற்றில் காணப்படும் உரு 
மாற்றம் யூரோடீலாக்களில் காணப்படுவதில்லை . யூரோடீலா 
லார்வாக்களின் பண்புகள் சில முதிர்ந்த உயிரிகளிலும் காணப் 
படுகின்றன . நெக்ட்யூரஸ் என்ற வாலுள்ள இரு வாழ்வி தன் 
வாழ் நாள் முழுவதையும் நீரிலேயே கழிக்கிறது . பிற இரு 
வாழ்விகளைப்போல் இதன் லார்வா உருமாற்றத்தில் புறச் செவுள் 
களை இழக்காமல் முதிர் நிலையிலும் பெற்றிருக்கும் . இவ்வாறு 
லார்வாக்களின் 

பண்புகள் முதிர் உயிரிகளிலும் காணப்படு . 
வதையே நியோடெனி ( neoteny ) என்கிறோம் . இந்த நியோடெனி 
நிலையை ஒரு சீர்குலைந்த ( degenerate ) பண்பாகக் கருத வேண்டுமே 
யன்றி , பிற்படி நிலையிலிருக்கும் ( primitive ) பண்பாகக் கொள் 
ளுதல் கூடாது . ஈரூடகவாசிகள் எவ்வாறு மீன்களிலிருந்து மேம் 
பாடு அடைந்தன என்பதையறிய இந்த வாலுடைய இருவாழ்வி 
கள் பெரிதும் உதவுகின்றன . இவை வளர்ச்சியின் மிக பிற் 
பட்ட படிநிலையில் ( primitive ) , இருந்தாலும் இருவாழ்விகளின் 
பெரும்பாலான பொது இயல்புகளைப் ( generalised ) பெற்றுள்ளன . 
இவற்றின் உள்ளமைப்பு மீன்களைவிடச் சிறப்புற்றுக் 

காணப் 
படினும் , குருதி சுழற்சித் தொகுப்பும் மற்ற பல பண்புகளும் 
மீன்களுக்கும் , ஊர்வனவற்றிற்கும் இடைப்பட்ட நிலையிலுள்ளன . 

ஒருவகைப்பாட்டின்படி யூரோலோவை இக்தியாய்டியா 
( ichthyoidea ) , சலமாண்ட்ராய்டியா ( salamandroidea ) என்று 
இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . இக்தியாய்டியா இருவாழ்விகள் 
வாழ்நாள் முழுவதும் புறச் செவுள்களையோ அல்லது இரண்டினை 
யும் கொண்டே சுவாசத்தை மேற்கொள்ளுகின்றன . 

புரோட்டியஸ் ( proteus ) , நெக்ட்யூரஸ் ( nectures ) , சைரன் 
( siren ) , ஆம்ஃபியூமா ( amphiuma ) , மெகலோபாட்ராக்கஸ் ( meg . 
alobatrachus ) , கிரிப்டோ பிராங்கஸ் ( grypto branchus ) முதலியன 
இக்தியாய்டியா வரிசையில் சேர்க்கப் பட்டுள்ளன . 


226 


இருவாழ்வகள் 


9 


lol 


8 


12 


7 


13 


6 


14 


5 


15 


IUIL 


4 


16 


3 


17 


18 


M 


2 


| 


19 


படம் 162 . 
இருவாழ்வி உயிர்களின் குடும்பங்களுக்கு இடையேயுள்ள தொடர்பினைக் 
காட்டும் படம் 
அ . கிராசோப் டெரிஜியின் மூதாதை ; ஆ . ஏபோடா ; இ . யீரோடீலா ; 

ஈ . சாலியென் ஷியா ; உ . ராச்சிட்டோமி ; 
1. சிசிலிடே ; 2. ஹைனோபிடே : 3. கிரிப்டோ பிராங்கிடே : 4. சைரினிடே ; 
5. புரோடியிடே ; 6. ஆம்பிஸ்டோமிடே ; 7. சலமாண்ட்ரிடே ; 8. ஆம்ஃபியூமிடே ; 
9. பிலித்தோடாண்டிடே : 10. ஹைலிடே ; 11. பியூஃபோனிடே ; 12. லெப்டோ 
டசடைலிடே ; 13. ராணிடே ; 14. மைக்ரோ ஹைலிடே ; 15. பிலோபாட்டிடே ; 
16.பப்பிடே 17.டிஸ் கோ கிளாசிடே ; 18.ஆஸ்காஃபிடே : 19.எரியாப்ஸிடே . 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


207 


இமையையும் 


இவை சிறிய கண்களையும் , 

அசையா 
உடையவை ; செவிப்பறை அற்றவை . 


சலமாண்ட்ராய்டியா இருவாழ்விகள் பல்லி போன்ற அமைப் 
புடையன . 

இவை முதிர்ந்த நிலையில் புறச் செவுள்களையோ 
அல்லது செவுள் பிளவுகளையோ உடையன அல்ல . கண் இமைகள் 
வளர்ச்சி அடைந்து அசையும் தன்மை பெற்றிருக்கின்றன . இதன் 
தோல் அரிப்புத் தன்மை உடைய கோழையைச் சுரக்கும் . 

ஆம்பி 
ளிஸ்ட்டோமா ( amblystoma ) . ட்ரைட்யூரஸ் ( triturus ) , டிஃப்லோ 
மோல்கி (typhlomolge ) , டெஸ்மோக் நாத்தஸ் ( desmognathus ) 
முதலியன சலமாண்ட்ராய்டியா 

பிரிவிற்கு 

எடுத்துக் காட்டு 
களாகும் . 


இன்று உயிர்வாழும் வாலுடைய இருவாழ்விகளை எட்டு குடும் 
பங்களாகப் பிரிக்கலாம் . இவை 60 பேரினங்களாகவும் உள்ளன . 

னங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன . யூரோடீலாவில் 
அடங்கும் எட்டு குடும்பங்களின் பெயர்கள் பின் வருமாறு : 


225 


( 1 ) ஹெனோபிடே ( hynobiidae ) 
( 2 ) கிரிப்டோ பிராங்கிடே ( crypto branchidae ) 
( 3 ) ஆம்பிஸ்டோமி டே ( ambystomidae ) 
( 4 ) சலமாண்ட்ரிடே ( salamandridae ) 
( 5 ) ஆம்ஃபி யூமிடே ( amphiumidae ) 
( 6 ) பிளித்தோடான்டிடே ( plethodontidae ) 
( 7 ) புரோடியிடே ( proteidae ) 
( 8 ) சைரினிடே ( sireni lae ) 


குடும்பம் ஹைனோயிடே ( Hynobidae ) : இக் குடும்பத்தில் 
சேர்க்கப்பட்டுள்ள இருவாழ்விகள் ஆசியாக் கண்டத்தில் மட்டுமே 
வசிக்கின்றன . ஹைனோபியஸ் ( hynobius ) , பேச்சி பலாமின ஸ் 
( pachypalaniirus ) , ரான்டான் ( randon) , ஒனைக் கோடாக்டைலன் 
( onychodactylus ) , பாட்ராகுப்ரஸ் ( batrachuperus ) எனப்படும் 
பேரினங்கள் இக் குடும்பத்தில் அடங்கும் . இக் குடும்பத்தைச் 
சார்ந்த இருவாழ்விகள் முதிராப் பண்புகளை ( primitive ) யுடைய 
சலமாண்டர்களாகும் . இவை சுமார் எட்டு அங்குல நீளம் வளரக் 
கூடியன . கருவுறுதல் உடலுக்கு வெளியே நீரில் நடைபெறுகிறது . 
இவ்வெளிக் கருவுறுதல் நிகழ்ச்சி ஒரு முதிராப் பண்பாகக் ( primi 
tive ) கருதப்படுகின்றது . 


காம 


208 


இருவாழ்விகள் 


குடும்பம் கிரிப்டோ பிராங்கிடே ( Crypto branchidae ) : - கிரிப்டே ! T 
பிராங்கிடே குடும்பச் சலமாண்டர்கள் உருவில் பெருத்துக் காணப் 
படுபவை . வை சலமாண்டர்களிலேயே மிகப் பெரிய உருவ 
அமைப்புடையதாய் இருத்தலால் இவை பெரும் சலமாண்டர்கள் 
( giant salamanders ) என்று அழைப்படுகின்றன . இவ்வினம் 


ULIO 


163 . 


மெகலோ பாட்ராக்கஸ் . 


மெகலோ பாட்ராக்கஸ் ( megalo batrachus ) , கிரிப்டோ பிராங்கஸ் 
என்ற இரு பேரினங்களைக் கொண்டது . ஜப்பானில் சாதாரண 
மாகக் காணப்படும் மெகலோ பாட்ராக்கஸ் ஜப்பானிகஸ் ( megalo 
batrachus japanicus ) ஐந்து அடி நீளமுடையது ; ஜப்பானின் மலை 
ஓடைகளில் காணப்படும் ; மற்ற சிறிய சலமாண்டர்களையும் , மீன் 


inny }} PhiamPmmmm 


+ tly 


பயம் 


mmm 



uruttannal 


Eh 
grammarem 


aanalla 


-ramy 


படம் 


164 . 


கிரிப்டோ பிராங்கஸ் . 


களையும் , புழு , பூச்சிகளையும் உணவாகப் பெறுகின்றன . 

சை ) 
வில் வசிக்கும் மெகலோ பாட்ராக்ஸ் டவிடியானஸ் 3 ! அடி நீளம் 
வளரும் . வட அமெரிக்காவில் உறையும் கிரிப்டோ பிராங்கஸ் 
( cryptobranchus) 2 ) அடி நீளமிருக்கும் இவ்வுயிரிகளில் வெளிக்கரு 
வுறுதல் நடைபெறுகிறது . முட்டையிலிருந்து வெளிவரும் லார் 
வாக்கல் மூன்று இணை புறச் செவுள்களைக் கொண்டுள்ளன . லார்வா 
உருமாற்றம் அடையும் போது புறச் செவுள்கள் மறைந்துவிடும் . 


இருவாழ்விகளின் வகைபாடு 


209 


குடும்பம் ஆம்பிஸ்டோமிடே ( \ mbystomidae ) : - ஆம்பிஸ்டோ 
மிடே அல்லது ஆம்பிளிஸ்டோமிடே ( amblystomidae) , டைகாம் 
டோடான் ( dicamptodon ) , ரைகோட்ரைட்டான் (rhycotriton ) 
ஆகிய மூன்று பேரினங்கள் இக் குடும்பத்தில் குறிப்பிடத்தக்கவை . 
நடு வெப்ப நிலைப் பகுதிகளில் உறையும் இவை பல்லி போன்ற 
அமைப்புடையன . முதிர் உயிரி நிலையில் புறச் செவுள்கள் அற்றவை . 
ஆம்பிஸ்டோமா டைக்ரீனம் ( ambystoma tigrinum ) 
இனத்தைத் தவிர மற்ற ஆம்பிஸ்டோமிடே குடும்ப இரு வாழ்வி 
களின் நீளம் எட்டு அங்குலத்திற்கு உட்பட்டே இருக்கும் . இவ் 
விருவாழ்விகள் இரையை பிடிக்க முன் இணையுறுப்புகளைப் பயன் 


என்ற 


படம் 165 . 
ஆம்பிஸ்டோமா டைக்ரீனம் . 


படுத்துவது இல்லை . தாடைகள் , வெளி நீட்டப்படாத நாக்கு 
முதலியவற்றின் உதவியினாலேயே இரையைப் பிடிக்கின்றன . 

ங்கிலாந்தில் வசிக்கும் ஆம்பிஸ்டோமா ஓர் பக்கம் (ambystoma 
opaculli ) நீர் நிலை வளை அடுத்த நிலப்பரப்புகளிலேயே பெரும் 
பாலும் காணப்படும் . இவை ஐந்து அங்குல நீளமுடையவை . 
இனப்பெருக்கக் காலங்களில் 

சலமாண்டர்கள் கலவி 
ஊடாட்டம் ( court -ship ) ஆடி , பெண் சலமாண்டர்களை ஈர்க்க 
முயலுகின்றன . இதன் பயனாகப் பெண் உயிரிகள் விட்ட விந்துக் 
களை பொதுக் கழிவறைத் துளைகளின் மூலம் உறிஞ்சி பொதுக் கழி 
வறையில் சேர்த்து வைக்கின்றன . இவ்வுயிரிகளில் கருவுறுதல் 
அண்டக் குழலில் நடைபெறுகிறது . 


ஆண் 


வட 


ஆம்பிஸ்டோமா பேரின உயிரிகள் அமெரிக்காவில் 
காணப்படுகின்றன . ஆம்பிஸ்டோமா டைக்ரீனம் ( ambystoma 
tigrinum ) 13 அங்குல நீளமுடையது . இது முட்டைகளை மீன்க 
சற்ற ஆழமான குட்டைகளில் இடும் . முட்டைகளிலிருந்து 
வெளிப்படும் ஒரு திங்களில் உருமாற்றம் அடைந்து நில வாழ்க் 
மேற்கொள்ளும் . சில லார்வாக்கள் 

வளர்ச்சியுற்ற 
14 


கையை 


210 


இருவாழ்விகள் 


பின்னும் புறச் செவுள்களுடன் காணப்படுகின்றன . இவ்வகையில் 
முதிர் உயிரிகள் லார்வாவின் பண்புகளைப் பெற்றிருப்பதை 
நியோட்டெனி ( neoten ) என்கிறோம் . இவ்வகையான நியோட் 
டெனி உயிரிகளை ஒரு தனி இனமாகக் கருதி சைரிடான் ஆக்சோ 


2S 


படம் 

166 . 
ஆக்சோலாட்டம் 


லாட்டல் ( siredon axo otel ) என்ற பெயரிட்டு அழைத்தனர் . ஆனால் 
இந்த ஆக்சோலாட்டல் உயிரிகள் உருமாற்றம் அடைந்து முதிர் 
உயிரியாக மாறியதையடுத்து இவை ஆம்பிஸ்டோமாவின் லார் 
வாக்களே என்ற உண்மை தெரியவந்தது . 


டைகாம்ப்டோடான் என்சேட்டஸ் ( dicamptodon ensatus ) 
பன்னிரண்டு அங்குல நீளம் வளரக் கூடியது . 

ரைக்கோட் 
ரைட்டான் ஒலிம்பிகஸ் நான்கு அங்குல நீளமுள்ளது . பொதுவாக 
சலமாண்டர்களின் நுரையீரல் வளர்ச்சியுற்று நீளமாகக் காணப் 
பட்டாலும் இவ்வின உயிரிகளின் நுரையீரல்கள் கால் அங்குல 
நீளமுடையன . 


குடும்பம் சலமாண்ட்ரிடே ( Salamandridae ) : இக் குடும்பத்தில் 
ட்ரைட்யூரஸ் (triturus ) , சலமாண்டர் ( salaman ar ) ஆகிய இரு 
பேரினங்கள் குறிப்பிடத்தக்கவை . ட்ரைட்யூரஸ் பேரின உயிரி 
கள் பொதுவாக ஐரோப்பா , ஆசியா கண்டங்களிலேயே வசிக் 

இவ்வுயிரிகள் ஆறு அங்குல நீளத்திற்கு உட்பட்டவை . 


தீ சலமாண்டர் ( fire salamander ) என்று அழைக்கப்படும் சல 
மாண்ட்ரா சலமாண்ட்ரா ( salamandra salamandra ) 6TOT I 
வாலுடைய இருவாழ்வி ஜூலை மாதத்தில் புணர்ச்சியுற்று , பத்து 
மாதங்களுக்குப் பின்னர் நீரினை அடைந்து குட்டிபோடும் . அதாவது 
இவ்விருவாழ்வி முட்டையிடாமல் அம்முட்டைகளை உடலிலேயே 
வளர்ச்சியுறச் செய்து லார்வாக்களை ஈறும் . ஒரு சூலில் சுமார் 
23 ம்பது லார்வாக்கள் வெளிப்படுகின்றன . புறச் செவுள்களை 


211 


இருவாழ்விகளின் வகைபாடு 


யுடைய லார்வாக்கள் உருமாற்றம் அடைந்து நில வாழ்க்கையை 
மேற்கொள்ளுகின்றன . 


குடும்பம் ஆம்ஃபியூமிடே ( Amphiumidae ) : ஆம்பியூமா 
மியான்ஸ் ( amphiuma means ) , ஆம்ஃபியூமா ட்ரைடாக்டைடலம் 
( amphiuma tridactylum ) என்ற இரு இனங்களே இக் தடும்பத்தில் 
அடங்கியுள்ளன . விலாங்கு மீனின் உருவ அமைப்புடைய இவ் 
வாலுடைய இருவாழ்விகளின் முன்னது மூன்று அடி நீளமும் , 
பின்னது மூன்றரை அடி நீளமும் வளரக் கூடியன . இவ்விரண்டு 


படம் 16 
ஆர்ஃபியூமா மியான்ஸ் 


இனங்களும் வட அமெரிக்காவில் வசிக்கின்றன . இவை இமைகள் 
அற்ற கண்களையும் , செவுள் பிளவுகளையும் பெற்றுள்ளன . முதிர் 
உயிரிகள் மேற்கூறிய லார்வா பண்புகளைப் பெற்று > ளன . உடலில் 
மிகவும் வளர்ச்சி குன்றிய ஈரிணை இணையுறுப்புகள் உள்ளன . 
பயனிழந்த இணை உறுப்புகள் உயிரியை இடம் பெயரச் செய்யப் 
பயன்படுவதில்லை . இவை இரவு வாழ்விகள் . ஒரு சினையில் சுமார் 
ஐம்பது முட்டைகள் உள்ளன . இம் முட்டைகள் பொறிக்க ஐந்து 
மாதம் பிடிக்கும் . முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் 
இரண்டு அங்குல நீளமுடையன . 


குடும்பம் பிளித்தோடாண்டிடே ( Plethodontidae ) : - இக் குடும் 
பத்தில் ஏறக்குறைய 29 பேரினங்களையும் . 150 இனங்களையும் 
கொண்டுள்ளது . இவற்றில் மிகச் சிறிய உயிரி 1 } அங்குல நீளமும் 
மிகப் பெரிய உயிரி 83 அங்குலமும் நீளம் உள்ளன . இவ்விரு 
வாழ்விகளில் சில நீரிலும் , சில நிலத்திலும் வாழ்கின்றன . நிலத் 
தில் வாழும் உயிரிகளின் இனப்பெருக்கமும் , உருமாற்றமும் நிலத் 
திலேயே நடைபெறுகின்றன . பிளித்தோடாண்டுகள் நுரையீரல் 
களைப் பெற்றிருக்கவில்லை . எனவே இவற்றின் தோலும் , வாய்க் 
குழியும் சுவாச உறுப்புகளாகப் பயன்படுகின்றன . இவற்றின் கீழ் 
தாடை அசையும் தன்மையற்றது . இவ்வுயிரிகள் இரையைக் 
கவ்விப் பிடிக்க மேல் தாடையுடன் கூடிய தலைப்பகுதியை உயரத் 
தூக்கி வாயைத் திறக்கச் செய்கின்றன . 


212 


இருவாழ்விகள் 


டெஸ்மோக் நாத்தஸ் ஃப்பூஸ்கஸ் desmognathus fus : us ) 
என்னும் நுரையீரலற்ற வாலுடைய உயிரிகள் 

: -கிழக்கு 
அமெரிக்காவில் வாழ்கின்றன . ஐந்து அங்குல நீளமுடைய இவ் 
வுயிரிகள் கரும் பழுப்பு நிறமுடையவை . ஓடைகளை யடுத்துள்ள 
ஈரக்கசிவான பகுதிகளில் இலை தழைகளுக்கு அடியில் காணப் 


படம் 168 . 
டெஸ்மோக்நாத்தஸ் ஃப்யூஸ்கஸ் 


படுகின்றன . இவற்றின் கருவுறுதல் உடலின் உள்ளேயே நடை. 
பெறும் . 

பெண் இருவாழ்விகள் முட்டைகளை நில வளைகளில் 
இட்டு மிகவும் கவனித்துப் பாதுகாக்கின்றன .. 

முட்டைகளி 
லிருந்து வெளிவரும் லார்வாக்கள் நீரையடைந்து உருமாற்றம் 
அடைகின்றன . 


வட அமெரிக்காவில் வாழும் நுரையீரல்களற்ற வாலுடைய 
இருவாழ்வி பேரினங்களில் ஒன்று பிளித்தோடான் ( plethodon ) . 
பிளித்தோடான் களுடினோசஸ் ( plethodlon glutinosus ) 8 அங்குல 


( ! 12 


பட்டியம் 


படம் 169 . 
டிஃப்லோ மோல்கி ராத்புனி 


நீளமுடையது . கறுப்பு நிறமுடைய உடலில் பல வெண் புள்ளி 
கள் உள்ளன , உடற்தோல் பல சுரப்பிகளைப் பெற்றுள்ளது . 
இச்சுரப்பிகளின் சுரப்பு மனிதனின் தோலை அரிக்கச் செய்யும் 
தன்மையுடையது . 


213 


இருவாழ்விகளின் வகைபாடு 


வால் 


டெக்சாஸில் ( Texas ) இருண்ட குகைகளில் வாழும் டிஃப்லோ 
மோல்கி ராத்புனி ( Typhlomolge rathbuni ) இன உயிரிகள் ஐந்து 
அங்குல நீளமுடையன . இவை நியோட்டெனி பண்புடையன . 
மெலிந்த கால்களைப் பெற்றுள்ள இவை புறச் செவுள்களை 
வாழ்நாள் முழுவதும் உடையவை . தலை முன்முனை தட்டை 
யாகவும் , கறுத்த சுற்றியுள்ள பகுதி புள்ளிகளையும் கொண்டி 
ருக்கும் . 

துடுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன . 
ஜியார்ஜியாவில் குருட்டு சலமாண்டர் என்றழைக்கப்படும் 
ஹைய்டியோ ட்ரைட்டான் ( Haideo triton ) 200 அடி ஆழமுள்ள 
கிணறுகளில் வசிக்கின்றன . மூன்று அங்குல நீளமுள்ள இவ் 
வுயிரியின் சிவப்பான புறச் செவுள்கள் குஞ்சம் போன்றவை . 

சுயூடோ ட்ரைட்டான் ( pseudo triton ) , கைரினோஃபிலஸ் 
( gyrinophilus ) , அனெய்டிஸ் ( aneides ) . 

அனெய்டிஸ் ( aneides ) , யூரீசியா ( eurycea ) , 
மான்குலஸ் ( manculus ) , ஹைட்ரோமாண்ட்டிஸ் ( hydromantes ) , 
என்சாட்டினா ( ensatina ) என்ற பேரினங்கள் வட அமெரிக்காவில் 
காணப்படுகின்றன . 

குடும்பம் ப்ரோடியிடே ( proteidae ) : - நெக்ட்யூரஸ் ( necturus ) 
எனப்படும் இருவாழ்விகள் இக்குடும்பத்தில் அடங்கியுள்ளன . 
இவை நிடோடெனி பண்புடையன . மண் நாய்க்குட்டி ( mud 
puppy ) என்று கூறப்படும் இவை பதினெட்டு அங்குல நீளம் 
வளரக்கூடியவை . 


w 


kiri srilli lure 


தா 


படம் 170 . 
ப்ரோட்டியஸ் அன்குயினஸ் 


ஐரோப்பாவின் இருண்ட பாதாளக் குகைகளில் வசிக்கும் 
ப்ரோட்டியஸ் அன்குயினஸ் ( proteus anguinus ) நிரந்தரமான 
லார்வா நிலையிலிருக்கும் இருவாழ்வியாகும் .. ஒரு அடி நீளம் 
வரை வளரக்கூடிய இது இருட்டில் வாழும் .. வெண்மை நிற 
முடையது . சிவப்பு நிறமுடைய மூன்று இணை புறச் செவுள்கள் 
உண்டு ; கால்கள் 

உடலைத் தாங்கும் அளவிற்கு வலு உடை 
ஒளி ஊடுருவா தன்மையுடைய தோலால் இவற்றின் 
முட்டைகள் அண்டக் குழாயிலே தங்கி , கரூ வளர்ச்சிக்குப் 
பின்னர் , இளம் உயிரிகள் வெளிவருகின்றன . 


யவை . 


214 


இருவாழ்விகள் 


குடும்பம் சைரீனிடே ( sirenidae ) : - இக்குடும்பத்தில் அடங்கிய 
இருவாழ்விகள் ஆழமற்ற நீர்த் தேக்கங்களில் பாறைகளுக்குப் 
பின் மறைந்து உறைகின்றன . 

விலாங்கு மீனைப் போன்ற , 
நீண்ட உருளையான உடலுடைய இவ்வுயிரிகள் முன் இணையுறுப்பு 
களை மட்டுமே பெற்றுள்ளன . தாடைகள் கொம்புத் தன்மை 


HIN 


பா 


படம் 


171 . 


சைரன் 


யுடையன ( horny ) ; இமைகளற்ற கண்கள் உடையன ; புறச் 
செவுள்களை நிலைக்கச் செய்துள்ளன . இனப் பெருக்கம் புறக் 
கருவுறுதல் முறையில் நடைபெறுகின்றன . பின் இணையுறுப்பு 
களைப் பெற்றிராத காரணத்தால் இடுப்பு வளையமும் இவற்றில் 
காணப்படுவதில்லை . இருபத்தைந்து ஆண்டுகள் வாழும் இவை 
இருபது அங்குல நீளம் வரை வளருகின்றன . 


சுயுடோபிராங்கஸ் ( pseudo branchus ) பேரினத்தைச் சார்ந்த 
உயிரிகள் நில வளைகளில் காணப்படுகின்றன . கோடையில் நீர் 
நிலைகள் வற்றிவிடுகையில் இவை வளைதோண்டி கோடைத் 
துயிலுறும் ( aestivation ) . அந்நிலையில் புறச் செவுள்கள் மிகவும் 
சுருங்கிக் காணப்படும் . 


நீர்நிலைகளில் நீர் நிரம்பியவுடன் துயில் நீங்கி இயல்பான 
வாழ்க்கையை மேற்கொள்ளும்போது புறச் செவுள்கள் நன்கு 
வளர்ச்சியுற்றுப் பழைய அளவினை அடைகின்றன . 


சாலியென்ஷியா ( அன்யூரா ) 

Salientia ( Anura ) 


இருவாழ்விகளை மூன்று உள்வகைகளாகப் ( sub class ) பிரிக்க 
லாம் . அம்மூன்று உள்வகைகளில் அன்யூரா வகையானது மிகப் 
பெரியது . தவளைகளையும் , தேரைகளையும் கொண்ட ஏறத்தாழ 
2600 இனங்களையும் ( species ) , 245 பேரினங்களையும் ( genera ) 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


215 


கொண்டது . தவளைகளும் , தேரைகளும் உலகின் எல்லாப் பகுதி 
களிலும் வாழ்கின்றன . 


அன்யூரன்களின் கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்டு 
தவளைகளையும் , தேரைகளையும் பல உட்பிரிவுகளில் சேர்க்கலாம் . 
ஆனால் இவற்றின் உடல் , அமைப்பு , வாழ்க்கை வரலாறு மற்றும் 
பல பண்புகள் தெளிவற்றதாகக் காணப்படுவதால் உயிரியல் வல்லு 
நர்களால் ஒரு தெளிந்த முடிவுக்கு வர முடியவில்லை . ஆதலின் 
தவளை , தேரை முதலியவற்றின் நாக்கின் அமைப்பை அடிப்படை 
யாகக் கொண்டு ஒரு வகைப்பாட்டை ஏற்படுத்தினர் . அவ்வகைப் 
பாட்டின்படி வரிசை அன் யூராவானது இரு உள்வரிசைகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . நாச்கற்ற அன்யூரன்களை அகுளோஸா 
( agloss.1- வரிசையிலும் , நாக்குடைய அன்யூரன்களை ஃபெனிரோ 
குளோஸா ( phenero glossa ) வரிசையிலும் சேர்த்துள்ளனர் . வரிசை 
ஃபெனரோ குளோஸாவை இரு தொடர் வரிசைகளாகப் ( series ) 
பிரிக்கலாம் . 

ஆர்சிஃபெரா ( arcifera ) , 
2. ஃபர்மிஸ்டெர்னா ( firmisterna ) . 


அவைகளாவன : 


அன்யூரா 

| 


குளோஸா 


ஃபெனரோ குளோஸா 


தொடர் வரிசை 


| 
தொடர் வரிசை 
ஆர்சிஃபெரா 
( எ.கா. ) பிடுஃபோ 
ஹைலா , லியோபெல்மா , 
பாம்பினேட்டர் , பிலோபேட்ஸ் 
மூதலியன . 


ஃபர்மிஸ்டெர்னா 
( எ.கா. ) ரானா, 
ராக்கோஃபோரஸ் , 
மைக்ரோ ஹைலா , 
ரைனோடெர்மா , 
டெண்ட்ரோபேட்ஸ் 

முதலியன . 


நாக்கை 

அடிப்படையாகக் கொண்டமைந்த வகைபாடு 
தவளை , தேரை முதலியவற்றின் சட்டக அமைப்பில் காணப்படும் 
உறவு முறைகளை சீரிய முறையில் சுட்டிக் காட்டி ஒரு நிலையான 
தன்மையுடைய வகைப் பாட்டை தோற்றுவிக்காத காரணத்தால் , 
ஒரு மாற்று வகைபாடு ( alternate classification ) உருவகம் பெற்றது . 
இவ்வகைபாடு முள்ளெலும்புகளின் அமைப்பை அடிப்படையாகக் 


216 


இருவாழ்விகள் 


கொண்டது . 

தற்சமயம் வாழும் அன்யூரன்களைக் கீழ்க்காணும் 
ஐந்து வரிசைகளில் அடக்கலாம் . அவைகளாவன : 


( 1 ) ஆம்ஃபிசிலா ( Amphicoela ) : இரு குழியமைப்பு செண்ட்ர 
முடைய (amphicoelous ) முள்ளெலும்புகளைக் கொண்ட , முதிராப் 
பண்புடைய உயிரிகளைக் கொண்டது . ( எ.கா. ) லியோபெல்மிடே 
( leiopelmidae ) . 


( 2 ) ஓஃபிஸ் தோசிலா ( Opisthocnca ) : பின் குழியமைப்பு 
( oplisthocoelous ) செண்ட்ரமுடைய முள்ளெலும்புகளை உடைய 
உயிரிகள் இதில் அடங்கும் . செண்ட்ரத்தின் முன்பகுதி தட்டை 
யாகவோ அல்லது குழிந்தோ காணப்படும் . 


( எ . கா . ) டிஸ்கோக்ளாஸிடே ( discog ! Ssidae ) 
3. அனமோசீலா ( Anomocoela ) :- முன் தழியமைப்பு சென்ட்ர 
முடைய ( procoelus ) முள்ளெலும்புகளை உடையன . இதற்றின் 
திரிக எலும்பு ( ஒன்பதாவது முள்ளெலும்பு ( யூரோஸ்டைலுடன் 
இணைந்திருக்கும் . 


( எ . கா . ) பெலோபாடிடே ( pe ! obat dae ) 
4. புரோசிலா ( Procoela ) : - முன் குழியமைப்பு சென்ட்ரம் 
உடைய முள்ளெலும்புகளைக் கொண்டிருக்கும் . சென்ட்ரத்தின் 
பின்முனை குவிந்து இருக்கும் . திரிக எலும்பு யூரோஸ்டைலுடன் 
ஒன்றி இணைந்திருக்காது . 


( எ . கா . ) பியூஃபோனிடே ( bufoni lae ) 

அடிலோ போடிடே ( atelopodidae ) 
டென்ட்ரோ போடிடே ( dentro podidae ) 
ரைனோடெர் மாட்டிடே ( rhinoder matidae ) 
ஹைலிடே ( hylidae ) 
ஹீலியோஃப்ரைனிடே heleo phrynidae ) 
ரைனோஃப்ரைனிடே ( rhino phrynidae ) 
லெப்டோடாக் டெலிடே ( leptodactylidae ) 
சுயூடிடே ( pseudidae ) 
சென்ட்ரோலினிடே ( centriolenidae ) 


5. டிப்லோசியோசீலா ( Diplosiocoela ) : - முதல் ஏழு முள் 
ளெலும்புகள் முன்குழியமைப்பு சென்ட்ரத்தையும் , எட்டாவது 


இருவாழ்விகளின் வகைபாடு 


217 


முள்ளெலும்பு இரு குழியமைப்பு சென்ட்ரத்தையும் கொண் 
டிருக்கும் . 
( எ . கா . ) ராணிடே ( ranidae ) , ராக்கோஃபோரிடே (raco 

phoridae ) , மைக்ரோ ஹைலி டே ( micro hylidae ) , 
ஃப்ரைனோ மெரிடே ( phrynomeridac ) . 


சுமார் 300 கோடி ( 3,000 மில்லியன் ) ஆண்டுகளுக்கு முன்னர் 
நீர் வாழ் உயிரிகளான மீன்களிலிருந்து படிமலர்ச்சியுற்ற இத் 
தவளைகளும் , தேரைகளும் நிலத்தில் வாழும் திறன் பெற்று வாழ் 
நாளின் பெரும் பகுதியை நிலத்திலேயே செலவிடுகின்றன . இவை 
நிலத்திலும் , நீரிலும் வாழ்வதற்கு , ஏற்ற தகவமைப்புகளைப் 
பெற்று , தம்மினத்தை இவ்வுலகில் பரப்பி வருகின்றன . அன்யூரா 
பதினெட்டு குடும்பங்களைக் கொண்டது . நான்கு குடும்பங்களில் 
சேர்க்கப்பட்டிருக்கும் 

வாலற்ற இருவாழ்விகள் ( லியோபெல் 
மிடே , டிஸ்கோ குளோஸிடே , பைப்பிடே , பெலோபாடிடே , 
முதிராப் பண்புடையனவாகக் ( primitive ) கருதப்படுகின்றன . 
மற்ற பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த தேரைகளும் , தவளை 
களும் பரிணாம வளர்ச்சி மிகுந்து காணப்படும் 


குடும்பம் லியோ பெல்மிடே 

( Family Leio Pelmi lae ) 


தவளைகளிலேயே மிகவும் பிற்போக்கான , நிலையில் அமைந்து 
அன்யூரன்களுக்கு முன்னோடிகளாக விளங்குகின்ற இக்குடும் 
பத்தைச் சார்ந்த தவளைகளை இரு பேரினங்களாகப் பிரிக்கலாம் . 

பேரினம் நியூசிலாந்திலும் , 
மற்றது வடமேற்கு அமெரிக்கா 
விலும் ( north western united states ), 

), 
தென்மேற்குக் கனடாவிலும் வசிக் 
கின்றன . இவற்றின் முள்ளெலும்பு 
கள் இரு குழியமைப்புடைய சென்ட் 
ரத்தைக் கொண்டன . 


படம் 


172 . 


நியூசிலாந்தில் வசிக்கும் இக் 
குடும்பத் தவளைகள் லியோபெல்மா 
(leiopelma )பேரினத்தைச் சார்ந்தன 
லியோபெல்மா பேரினத்தை மூன்று 

லியோ பெல்பா 
இனங்களாகப் பிரிக்கலாம் . இப்பேரி 
னத் தவளைகள் அளவில் மிகச் சிறியவை . இவற்றின் நீளம் இரண்டு 
அங்குலத்திற்கு மேற்பட்டு இராது . ஈரமான குளிர்ச்சியான மலை 


218 


இருவாழ்விகள் 


உச்சிகளில் லியோ பெல்மா தவளைகள் தென்படும் . வாலற்ற 
இத்தவளைகளின் பின்முனையில் வால் இயக்கு தசைகள் காணப் 
படும் . லியோபெல்மா ஆர்ச்சேயி ( leiopelma archeyi ) தவளைகள் 
மரக்கட்டை , கல் முதலியனவற்றின் அடியில் முட்டையிடு 
கின்றன . இத்தவளைகளின் வாழ்க்கை வரலாற்றில் லார்வாப் 
பருவம் இல்லை . எனவே இவற்றின் முட்டைகளிலிருந்து வெளி 
வரும் இளம் தவளைகள் வாழ நீர்ப்பரப்பு தேவையில்லை . இவை 
ஈரப் பாங்கான தரையிலும் , தாவரங்களின் மேலும் சுறுசுறுப் 
புடன் இடம் பெயருகின்றன . இவ்விளம் தவளைகளில் முதலில் 
வால் காணப் பட்டாலும் , நான்கு வாரங்களுக்குள் உட்கிரகிக்கப் 
பட்டு வாலற்று விடுகின்றன . 


ஆகும் , 


சற்று 


லியோபெல்மா ஹாச்ஸ் டெட்டரி ( leiopelma hochstetteri ) 
தவளைகளின் இனப் பெருக்க காலம் நவம்பர் , டிசம்பர் மாதங்கள் 
மலை ஓடைகளின் பக்கத்தில் 

பக்கத்தில் நீர் கசிந்து அதனால் 
உண்டாகும் ஆழ்தடங்களிலும் , மலையூடுகளிலும் இத்தவளைகளின் 
முட்டைகள் தென்படும் . ஆண் 
தவளைகள் 

இம்முட்டைகளுக் 
குப் பாதுகாவலாக 
தூரத்தே அமர்ந்து காக்கின் 
றன . முட்டையிட்டு 41 நாட் 
களுக்குப் பின்னர் இளம் தவளை 
கள் வெளிவருகின்றன . இவற் 
றின் நீண்ட வால் தசைப் 
பற்றுடனும் , இரத்த நாளங் 
கள் செரிந்தும் காணப்படும் . 
இளம் தவளைகளில் நுரையீரல் 
முழு வளர்ச்சியற்று இருப் 
பதால் ஒரு சில வாரங்களுக்குத் 

படம் 173 .. 
தோலையே முக்கிய 

அஸ்காஃபஸ்ட்ரூயி 
உறுப்பாகக் 

கொள்கின்றன . 
முட்டைகளிலிருக்கும் யோக்கானது இளம் தவளைகள் அவற்றி 
லிருந்து வெளிவந்த ஒரு தினங்கள் வரை ஊட்டமளிக்கும் . 


கே 


சுவாச 


அஸ்காஃபஸ் ட்ரூயி ( ascaphus truei ) என்ற வாலுடைத் 
தவளை அமெரிக்காவின் வடமேற்குப் பகுதிகளில் காணப்படும் . 
அஸ்காஃபஸின் பின் முனையிலிருக்கும் நீட்சி வால் என்று குறிப் 
பிட்டாலும் இது உண்மையானதொரு வாலன்று . பொது கழி 
வடை 
றையின் வெளிநீட்சியே வால் போன்ற தோற்றத்தைக் கொடுக் 
கின்றது . இதன் உதவியால் ஆண் தவளை விந்துக்களை நேரடி 
யாகப் பெண்ணின் உடலினுள் செலுத்தும் . இவ்வகையான 


இருவாழ்விகளின் வகைபாடு 


219 


கருவுறுதல் மற்றெந்த தவளைகளிலும் காணப்படுவதில்லை . 
அஸ்காஃபஸ் தவளைகள் குரல் எழுப்பும் ஆற்றலற்றவை . நீரினுள் 
மூழ்கியிருக்கும் பாறைகளினடியில் முட்டைகள் 

இடப்பட் 
டிருக்கும் . இம்முட்டைகள் குஞ்சு பொறிக்கத் தேவைப்படும் 
காலம் சுமார் 

ஒரு மாதமாகும் . அஸ்காஃபஸ் தவளைகள் 
மிகவும் குளிர்ந்த பகுதிகளிலேயே வசிக்கும் தன்மையன . சிறிய 
கணுக்காலிகளே இவற்றின் உணவாகும் . 


குடும்பம் பைப்பிடே 

Family Pipidae 


விசித்திர அமைப்புடைய பைப்பிடே தேரைகள் தென் 
அமெரிக்காவிலும் , ஆப்பிரிக்காவிலும் வசிக்கின்றன . நாக்கற்ற 
இத்தவளைகள் நீரிலேயே காணப்படுகின்றன . நீர்நிலைகளின் அடியி 
லிருக்கும் சிறிய உயிரிகளை உணவாகக் கொள்கின்றன . 


யான 


தென் அமெரிக்கத் தேரை 

சுரினம் தேரையை 
( surinam toad ) - பைப்பா 
பைப்பா ( pipa pipa ) என் 
றழைப்பர் . ஏறத்தாழ ஒரு 
நீண்ட சதுர வடிவ அமைப் 

சி 
புடைய இதன் முதுகுப்புறம் 
கரும் பழுப்பு நிறமுடையது . 
சுமார் 

8 அங்குல நீள 
மிருக்கும் . முக்கோண வடிவ 
முடைய தலை தட்டையானது . 
இமைகளற்ற கண்கள் சிறிய 
மணி போன்றவை . எளிதில் 
மடங்கும் தன்மையுடைய 
( flexible ) நீண்ட விரல்களின் 
நுனி நட்சத்திர வடிவமுடைய 
சுரப்பி இழைகளைக் ( glandular 

பைப்பா பைப்பா 
filaments ) கொண்டது . இவ் 
வமைப்பு தொடு 

உணர்ச்சி 
பெற பெரிதும் பயன்படும் . பின் இணையுறுப்பு விரல்கள் விரலின் 
சவ்வால் இணைக்கப் பெற்றிருக்கின்றன . தளர்ந்த உடலில் இடை 
யிடுக்கம் ( waist line ) இல்லை . முதுகுத்தோல் பல சதைக் காம்பு 
களைக் ( papillae ) கொண்டது . ஒரு நூதனமான இனப்பெருக்க 
முறையைத் இத்தோல்களில் காணலாம் , ஆண்தேரை , பெண் 


174 . 


டைச் 


220 


இருவாழ்விகள் 


தேரையைத் தன் கரங்களால் இறுகப் பற்றிக் கொள்ளும் . இந் 
நிலையில் வெளியில் நீட்டப்பட்டிருக்கும் அண்டக் குழா 

குழாயானது 
பெண்ணின் முதுகின் மேலும் , ஆணின் உடலின் கீழும் அமைந்து 
அண்டங்கள் வெளி யேற்றும் . இவ்வாறு அண்டங்கள் வெளி 
வருகையில் ஆண் தேரையானது அண்டங்களை பெண்ணின் 
தடித்த முதுகுத் 

தோலில் காணப்படும் புழைகளினுள் 
செலுத்தும் . ஒரு பெண் சுமார் அறுபது முட்டைகளையிட்ட 
பின்னர் ஆணும் 

பெண்ணும் பிரிந்து விடுகின்றன . 
நிகழ்ச்சிக்குப் பின்னர் , 

பின்னர் , பெண் மணி நேரம் செயலற்று 
இருக்கும் . இந்நிலையில் முதுகுத் தோல் மேலும் தடித்து , 
முட்டைகளைப் பாதுகாக்கும் வகையில் சிறிய குழிவுகளைத் தோற்று 
விக்கும் . பின்னர் இவை மூடியுடைய ஒரு கொள்கலமாக மாறி 
( receptacle ) கரு முட்டை வளர வகை செய்யும் . கரு வளர்ந்து 
இளம் தேரைகளாக மாறியவுடன் மூடியைத் திறந்துகொண்டு 
இவை வெளிவருகின்றன . 

பைப்பா , பார்வா ( pipa parva ) எனப்படும் தேரைகள் 
இரு அங்குல நீளமே வளருவன . வெனிசூலாவிலும் ( venezuela ) 
கயானாவிலும் ( zultana ) வசிக்கின்றன . 


படம் 175 
க்ஸினோபஸ் . 


இவ்விசித்திர குடும்பத்தி லடங்கிய மற்றொரு பேரினத்தில் 
அடங்கும் க்ஸினோபஸ் ( xenopus ) தவளைகள் ஆப்ரிக்காவில் வாழ் 


இருவாழ்விகளின் வகைபாடு 


221 


‘ உகிர் 


புணர்ச்சி 


தவளை 


கின்றன . இவற்றின் மூன்று உள் கால் விரல்கள் வளை நகத்தை 
அல்லது உகிரைக் 

கொண்டு இருப்பதால் இவை 
தவளைகள் ( clawed frous ) என்ற பெயரினைப் பெற்றுள்ளன . 
நீரிலேயே தன் வாழ் நாளைக் கழிக்கும் இத்தவளைகள் பைப்பாத் 
தேரைகளைப் போல் இனப் பெருக்கம் செய்வதில்லை . இவற்றின் 
முட்டைகள் அசைவற்ற நீர்நிலைகளில் இடப்படும் . ஒரு மனிதப் 
பெண் கருவுற்றிருப்பதையறிய நடத்துகிற சோதனைக்குப் பயன் 
படுத்தப்பட்ட முதல் தவளைகள் இவைகளேயாம் . 
யுறாத ( unmated ) க்ஸினோபஸ் பெண் தவளையினுள் கருவுற்ற 
மானிடப் பெண்ணின் சிறுநீரை உட்செலுத்தினால் , 

மணி நேரங் ளில் முட்டையிட ஆரம்பிக்கும் . 
வுற்ற பெண்ணின் சிறுநீரகத்திலிருக்கும் ஊக்கி நீரே தவளை 
முட்டையிட வைப்பதாகக் கருதப்படுகின்றது . ஆனால் கருவுறாத 
பெண்ணின் சிறுநீர் தவளையை முட்டையிட வைப்பதில்லை .. 
ஆகையால் இச்சோதனையைச் செய்ய உகிர்த் தவளைகளுக்கு 
அதிகப்படியான தேவை இருந்தது . எவ்வகைத் தவளைகளையும் 
இச்சோதனைக்கு உட்படுத்தலாம் என்று பின்னர் கண்டு பிடிக்கப் 
பட்டது . 

கோடையில் நீர்நிலைகள் வரண்டு விடுகையில் புதிய 
நீர் நிலைகளை நாடிச் செல்லும் . பொதுவாகக் கோடையில் இத் 
தவளைகள் குளிர்ந்த ஈரப் பசையுள்ள மண்ணில் வளைதோண்டிப் 
புதையுண்டு • கோடைத் துயிலுரும் ( aestivation ) 


ஒரு சில 


கரு 


குடும்பம் டிஸ்கோக்ளாஸிடே 

Family Discoglossidae 


இத்தவளையின் நாக்கு வட்டவடிவ முடையது . இந்நாக்கு உள் 
வாயுடன் முழுமையாக இணைக்கப்பட்டிருப்பதால் இதை வெளியே 
நீட்ட முடியாது . 

பாம்பினா, அலைடிஸ் , டிஸ்கோக்ளாஸஸ் 
என்ற பேரினங்கள் இக் குடும்பத்தில் அடங்கும் . 

பாம்பினா பேரினத் தவளைகள் ( genus - bombina ) ஆசியாவிலும் , 
ஐரோப்பாவிலும் வசிக்கின்றன . பாம்பினா பாம்பினா ( bombina 
bonbilla ) எனப்படும் தேரைகள் மங்கலான சாம்பல் நிறமுடை 

முதுகுப்புறம் தெரியுமாறு அக்குளங்களில் மிதக்கின்றன . 
அவற்றைத் திடீரென்று அச்சுறுத்தினால் அவற்றின் தோற்றம் 
முழுமையாக மாறிவிடும் . தலையை முதுகுப்பக்கம் தள்ளி உடலை 
வில்போல் வளைத்து , செந்தீ வண்ணமான செம்மஞ்சள் நிறப் 
புள்ளிகளைக் கொண்ட வயிற்றுப்புறத்தை வெளிப்படுத்திக் காட்டு 
கின்றன . இணையுறுப்புகளின் அடிப்பக்கத் தோலும் செம்மஞ்சள் 
( oralige ) நிறமாய் இருக்கும் . இரண்டங்குல நீளம் உள்ள இவை 
வ் இவாறு தம் பகட்டான வயிற்றுப் பகுதியை எதிரிகள் காணும் 


யது . 


222 


இருவாழ்விகள் 


வகையில் வளைத்துக் காத்துக்கொள்கின்றன . ஆகவே இத்தவளை 
கள் செந்தீ வண்ண வயிற்றுத் தேரைகள் ” ( ii : e bellied toads ) 
என்ற பெயரைப் பெற்றுள்ளன. 3 ) வ ஐரோப்பாவில் காணப் 


படம் 176 . 
பாம்பீனா பாம்பின 


றது , 


படுகின்றன . பாம்பீனா மாக்ஸிமா ( bombina maxima ) மூன்று 
அங்குல நீள முடையது . இது ஆசியாக் கண்டத்தில் காணப்படு 
கின் 

பாம்பீனா ஒரியன்டாலிஸ் எனப்படும் செந்தீ வண்ண 
உயிரிகள் சைனாவிலும் , அதன் சுற்றுப்புறங்களிலும் காணப்படும் . 

மருத்துவச்சித் தேரைகள் ( midwife toads ) என்று கூறப்படும் 
அலைட்டஸ் ஆப்ஸ்டெட்டிரிகன்ஸ் ( alytes obstetricans ) பெல்ஜியம் , 
பிரான்ஸ் , இத்தாலி முதலிய வடமேற்கு ஐரோப்பிய நாடுகளில் 
வாழ்கின்றன . இவற்றின் நூதன இனப்பெருக்க முறை நிலத்தி 
லேயே நடைபெறும் . இவற்றின் இனப்பெருக்க காலம் ஏப்ரல் 
மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரையாகும் . பல ஆண் தவளைகள் ஒரு 
பெண் தவளையுடன் புணர விரும்பி , அதனை நாடுகின்றன . 
முயற்சியில் வெற்றியடைந்த ஒரு ஆண் தவளை பெண்ணின் 
இடுப்டை வளைத்துப் பிடித்துக் கொண்டு , பெண்ணின் பொதுக் 
கழி வறைப் புழையைத் தடவி விடும் . வ் வாறு தூண்டப் பெற்ற 
பெண் , முட்டையிட ஆரம்பிக்கும் . சுமார் 60 முட்டைகள் இரு 
சரடுகளாக வெளிவந்து பெண்ணின் பின் இணையுறுப்பைச் சுற்றிக் 


இம் 


223 


ருவாழ்விகளின் வகைபாடு 


கொள்ளும் . ஆண் இம் முட்டைகளைக் கறுவுறச் செய்த பின்னர் 
தன்னுடைய முன்னங்கால்களில் இம்முட்டைகளை ஒட்ட வைத்துக் 
கொண்டு பெண் தவளையை விடுவித்துவிடும் . எனவே ஆண் தவளை 
முட்டைகளைக் 

காக்கும் 
பொறுப்பை ஏற்றுக் கொள் 
கின்றன . இரவு வாழ்வியான 
இவை இரை தேடவும் , 
முட்டை அவ்வப்போது ஈரப் 
படுத்த மட்டுமே 

இரவு 
நேரங்களில் தன் வளையிலிருந்து 
வெளிவருகின்றன . கரு வளர்ச் 
சியுற்று லார்வாவாக மாற்ற 
சுமார் 

ஒரு திங்க 
ளாகும் . இக்கால வரையரை 
முடிந்தவுடன் ஆண் தவளை 
முட்டைகளுடன் நீரினை நாடி 
முட்டைகளைப் பொறிக்கச் 

படம் 177 . 
செய்யும் . இந்த லார்வாக்கள் அலைட்டஸ் ஆப்ஸ் டெட்ரிகன்ஸ் 
உருமாற்றம் பெற ஓராண்டு காலம் தேவைப்படுகிறது . 


மடைய 


. 


படம் 178 . 


> ல் காக்ளாசஸ் 


224 


இருவாழ் பிகன் 


தெற்கு ஐரோப்பாவிலும் , வடமேற்கு ஆட் பிரிக்காவிலும் 
வசிக்கும் டிஸ்கோக்ளாஸஸ் ( discoglosstis } பேரினத் தவளைகளின் 
இனப்பெருக்கம் நீரிலேயே நடைபெறும் ஒரு தவளை ஒரு பருவக் 
தில் சுமார் ஆயிரம் முட்டைகளை இடும் . மஞ்சள் , சிவப்பு , பழுப்பு 
வண்ணமுடைய தோலில் பல கறுப்புத் திட்டுகளைப் பெற்று இதன் 
வண்ண அமைப்பு கர்ச்சிகரமாகக் காணப்படும் . 


குடும்பம் பெலோபாடிடே 

Family Pelobatidae 


பெலோ பாடிட் தவளைகள் ஐரோப்பா , வடமேற்கு ஆப்பி 
சிக்கா , தெற்கு ஆசியா , வட அமெக்கா முதலிய பகுதிகளில் 
வசிக்கின்றன . இத்தேரைகளின் பாதத்தில் வளைந்த கொம்பு 
போன்ற நீட்சி உண்டு . மண்ணைத் தோண்ட இந்நீட்சி உதவு 
வதால் , மண்வாரி ( spade ) என்றும் , இத்தேரைகளை ‘ மண்வாரி 
பாதத் தேரைகள் - ( spa e footed toa < 1 ) என்றும் அழைப்பர் . 
பெலே பாட்டிஸ் pelo bates ) பேரினத் தவளைகள் ஐரோப்பாவில் 


படம் 179 ; 
பெலோபாட்டிஸ் 


வசிக்கின்றன இவற்றின் நீளம் சுமார் மூன்று அங்குலம் . இவை 
மண்ணில் வளை தோண்டி அதில் வசிப்பதாலும் , இரவுக் காலங் 
களில் மட்டுமே இரை தேட வெளிவருவதாலும் இம்மண் வாரிப் 
பாதத் தேரைகளை சுலபமாகக் காண்பதரிது . இவற்றின் தோல் 
சுரப்பி நீர் பூண்டின் வாசனையைப் பெற்றுள்ளது . எனவே இதை 
ஜெர்மனியர் கள் பூண்டுத்தேரை ( garlic toad ) என்று அவர்கள் 


இருவாழ்விகளின் வகைபாடு 


225 


மொழியில் குறிப்பிடுகின்றனர் . இளவேனிற் காலங்களில் நீர் நிலை 
களில் இனப்பெருக்கம் நடைபெறும் . முட்டையிட்ட ஐந்தாம் 
நாள் லார்வாக்கள் வெளிவருகின்றன . 


வட 


தென் ஆசியாவிலிருக்கும் மண்வாரிப் 

பாத தேரைகள் 
மெகாஃபிரிஸ் ( Megophrys ) பேரினத்தைச் சார்ந்தன . மலேயா 
வில் இருக்கும் மெகாஃபிரஸ் தவளையின் தலை முன்முனையின் 
தோல் ஒரு நீண்ட பிதுக்கத்தை உடையது . எனவே இது 
( Megophrys nausta ) மெகாஃபிரிஸ் நாஸ்டா என்ற பெயரைக் 
கொண்டுள்ளது . மேலும் மேல் இமைத் தோலும் பிதுக்குற்று 
கொம்பைப்போல் அமைந்திருக்கும் . ஆதலின் இவற்றை ஆசியா 
வின் கொம்புத் தவளைகள் ( Asiatic horned frog ) என்பர் . 
அமெரிக்க மண்வாரிப் பாதத் தேரைகள் , ஸ்காஃபியோபஸ் 
பேரினத்தைச் சார்ந்தவை . இவற்றின் மிருதுவான , மெல்லிய 
சுரப்பிகள் நிறைந்த தோலின் சுரப்பு நீர் காரமாயும் , ஊசல் 
வாடையும் - கொண்டிருக்கும் . ஸ்காபிஃயோபஸ் ஹால்புருக்கி 
(( scaphiopus holbrooki ) எனப்படும் தவளைகள் தென்மேற்கு 
அமெரிக்காவின் பாலை நிலங்களில் வளை தோண்டி , நிலத்திற்குக் 
கீழே பல அடி ஆழத்தில் வசிக்கின்றன . சூரிய வெப்பத்தின் 
கொடுமையில் இருந்து விடுபட இவை பல வாரங்கள் , அல்லது 
சில மாதங்கள் வரை , அதாவது அடுத்த மழை பெய்யும் வரை 
மண்ணுக்கடியிலேயே வசிக்கும் திறனுடையன . 


குடும்பம் லெப்டோடாக்டைலிடே 


Family Leptodactylidae 


இவ்வினத் தவளைகள் 

மேற்கு இந்தியத் தீவுகளிலும் , 
அமெரிக்காவின் வெப்ப மண்டலப் பகுதிகளிலும் மிகுந்து காணப் 
படுகின்றன . 

இவை உலகின் பல்வேறு பாகங்களிலும் வாழ் 
கின்றன . மிகவும் பழைய கண்டமான ( old continent ) ஆஸ்திரேலி 
யாவிலும் இவை வசிக்கின்றன . இவை உலகின் நிலப் பரப் 
பெங்கும் பரவியிருக்கும் முறையிலிருந்து நாம் அறிவது யாதெனில் 
இத் தவளைகள் பியூஃபோ தேரைகளுக்கும் ராணாத் தவளைகளுக்கும் 
முன் படிமலர்ச்சியடைந்து வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதே 
யாகும் . 


பேரினம் லெப்டோடாக்டைலிஸில் சேர்க்கப்பட்டுள்ளத் 
தவளைகள் மிகப் பெரியவை . எருதுத் தவளை எனப்படும் பொதுப் 

15 


226 


இருவாழ்விகள் 


உடைய 


(பெயரினை 

லெப்ட்டோடாக்டைலஸ் பென்டாடாக் 
டைலஸ் (Leptodactylus pentadactylus ) தவளைகள் சுமார் ஒன்பது 
அங்குல நீளத்திற்கு மேல் வளரும் இயல்புடையன . பனாமா 
விலும் , தென்னமெரிக்காவிலும் காணப்படும் இவை கரும் பச்சை 


படம் 180 . 


லெப்ட்டோடாக்டைலஸ் பென் டாடாக்டைலஸ் 


நிறமுடையன . இனப் பெருக்கக் காலங்களில் இவற்றின் கால் 
பக்கப் பகுதி , செம்மஞ்சள் ( orange ) அல்லது சிவப்பு வண்ண 
முடையதாய் இருக்கும் . ஆணின் கைக் கட்டை விரலிலும் , 
மார்பின் இருபக்கத்திலும் அமைந்திருக்கும் கருத்த முட்கள் 
புணர்ச்சியின் சமயம் பெண்ணை இறுகப் பற்ற உதவுகின்றன . 


எலுயூத்ரோ டாக்டைலஸ் பேரினத்தைச் சார்ந்த தவளை 
களின் இனப் பெருக்கத்தில் லார்வா நிலை காணப்படுவதில்லை . 
கருவானது முட்டையினுள் வளர்ச்சியுற்று 

லார்வாப் 

பரு 
வத்தையே முடித்துக்கொண்டு மிகச் சிறிய இளம் தவளைகளாக 

வருகின்றன . அந்நிலையில் இவை சுமார் 0.25 அங்குல நீள 
முடையவை . இவ்விளம் தவளைகள் வளர்ந்து ஓராண்டு காலத்தில் 
இனப் பெருக்கம் செய்யத் தயாராகின்றன . முதிர்ந்த தவளைகள் 
ஒன்றேகால் அங்குல நீளம் வளருகின்றன . ஒவ்வொரு தவளையும் 
சுமார் இருபத்தைந்து முட்டைகள் இடும் . இம்முட்டைகள் 
செடிகளின் அடியிலோ அல்லது இருண்ட நிலப் பிளவுகளிலோ 
இடப்பட்டிருக்கும் . முட்டைகள் நீர் நிலைகளில் இடப்படுவதில்லை. 


இருவாழ்விகளின் கைப்பாடு 


227 


ஸிரோஃபஸ் மார்னோகி ( Syrrhophus marnocki ) டெக்ஸாஸ் 
பகுதிகளின் மலைப் பிளவுகளில் வசிக்கும் . இது பிளவுகளில் 
வசிப்பதற்கேற்ப உடலைத் தட்டையாக்கிக் கொள்ளும் திற 
னுடையது . இரவு வாழ்வியான இது ஒரு ஊணுண்ணி . 


கொம்புத் தவளைகள் என்றழைக்கப்படும் ஸெரட்டோ 
ஃப்ரிஸ் பேரினத் தவளைகள் தென்னமெரிக்காவில் உறைகின்றன . 
மூன்று அங்குல உயரமுடைய இவை , வீரியத்துடன் காணப்படு 

இரை உண்டவுடன் மண்ணில் புதையுண்டு கிடப்ப 


கின்றன . 


படம் 181 . 


செரடோஃப்ரிஸ் ஆர்னேட்டா. 


தில்லை இவற்றிற்கு ஒரு ஈடுபாடு உண்டு . மேல் இமையின் 
தோலில் உள்ள முக்கோண வடிவமுடைய பிதுக்கத்தையே 
கொம்பு என்று கூறுகிறோம் . இத்தோல் மடிப்பு மிருதுவானது . 
இதன் முதுகும் , தலையும் எலும்புத் தகடுகளைக் கொண்டிருக்கும் . 
அமேசான் கொம்புத் தவளைகள் ( Ceratophry s ornata) எட்டு அங்குல 
நீளம் வரை வளருவன . 


தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டி மலைத் தொடரில் 
வாழும் இக்குடும்பத் தவளைகள் ( Telmatobius ) டெல்மடோபியஸ் 
பேரினத்தில் அடங்கியவை . இவை ஏரிகளின் குளிர்ந்த அடிப் 
பரப்பிலேயே காணப்படும் . ஏரியின் அடிமட்டத்திலிருக்கும் 
உணவை உண்டு வாழ்வதாலும் , நீரினுள்ளேயே இருப்பதாலும் 
இவற்றின் தோல் மிகத் தளர்ந்த நிலையை எய்தி பல மடிப்பு 
களைப் பெற்றிருக்கும் . இத் தோலே இவற்றின் சுவாச உறுப்பாக 
அமைவதால் இத்தவளைகளில் நுரையீரல்களைக் காண்பதரிது . 


மைக்ரோஃபிஸ் ( microphyes ) , லிம்னோடைனாஸ்டைஸ் ( lim 
dnoynastes ) , šif soflwn ( crinia ) , DAGTIQAULO ( chiroleptes) 


228 


இருவாழ்விகள் 


ஆகிய 


பேரினங்களைச் சார்ந்த தவளைகள் ஆஸ்திரேலியாக் 
கண்டத்தில் வசிக்கின்றன . பகல் வாழ்விகளான மைக்பரால் 
பிஸ்ஃபாசியோலாடஸ் ( microphyes faseio latus ) தவளைகள் கிழக்கு 
ஆஸ்திரேலியாவில் 

உள்ளன . 

டாஸ்மேனியாவில் உறையும் 
லிம்னோடைஜஸ்டஸ் பேரினத் தவளைகளின் முதல் விரலில் விரல் 
எலும்புகள் வளர்ச்சி குன்றியோ அல்லது இரு விரல் எலும்பு 
களுக்குப் பதிலாக ஒரு எலும்போ அமைந்திருக்கும் . ஆனால் 
அதற்கு நேர்கீழாக இருக்கும் உள்கை எலும்பு நீளமாய் இருப்ப 
தால் முதல் விரலின் நீளம் இரண்டாவது விரலிற்குச் சமமா 
யிருக்கும் . நியுகினி , ஆஸ்திரேலியா , டாஸ்மேனியா பகுதியி 
லிருக்கும் க்ரீனியாத் தவளைகள் சுமார் ஒரு அங்குல நீளமுள்ளன . 
தட்டைத் தலையுடைய கைரோலெப்டஸ் ப்ளாட்டிஸெஃபாலஸ் 
( Chiroleptes platicephalus) மத்திய ஆஸ்திரேலியாவின் பாலைவனங் 
வசிக்கின்றன . 

மண்ணிற்கடியில் வளையினுள் வாழும் 
இவை மாரிக் காலங்களில் தேவையான நீரை உடலில் சேமித்து 
வைத்துக் கொள்ளுகின்றன . கோடையில் இவை நிலத்தின் மேற் 
பரப்பில் காணப்படாது . 


களில் 


காலிப்டோஸெஃபாலஸ் ( calyptocephalus ) , லெப்பிடோ பாட் 
ராக்கஸ் ( Lcpido patrachus ) கிராசோடாக்டைலஸ் ( crossodactylus ) 
யூப்சோப்பஸ் ( eupsophus ) , மெகலோசியா ( megalosia ) , 
நோடடென் ( notoden ) , சூடோஃப்ரின் ( pseuodophryn ) முதலிய 
பேரினங்கள் லெப்டோடேக்டைலா குடும்பத்தைச் சார்ந்தவை . 


குடும்பம் ரைனேஃப்ரைனிடே 


Family Rhinophyrinidae 


மெக்ஸிகோவின் வளைதோண்டித் தேரையான ரைனோஃப் 
ரைனஸ் டார்ஸாலிஸ் (rhinophrynus dorsalis ) மற்ற தேரைக 
ளின்று பெரிதும் வேறுபட்டிருப்பதால் இவை ஒரு தனிக் குடும்பத் 
தில் சேர்க்கப்பட்டுள்ளன . இவற்றின் நாக்கின் பின் முனையானது 
உள்வாயுடன் இணைந்தும் , முன்முனை தனித்தும் இருக்கும் . 
தகைய நாக்கானது பாலூட்டிகளைப்போல் வெளியே துறுத்தும் 
தன்மையது . இரவு வாழ்விகளான இவற்றின் கண் பார்வை செங் 
குத்தாக அமைந்திருக்கின்றது . தாடைகள் பற்களற்றவை . கால் 
விரல்கள் ஓரளவிற்கு , விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் . 
உள்கால் விரலின் அடிப்பாகத்தில் ஒரு பெரிய கொம்புப் பொரு 


229 


இருவாழ்விகளின் வகைபாடு 


ளாலான மண் வாரி காணப்படும் . உள்கால் விரலின் நுனியும் 
மண்ணைத் தோண்டி எடுக்கும் வகையில் அகன்றிருக்கும் . இவற்றின் 
உதவி கொண்டு , மண்ணைத் தோண்டி வளை அமைத்து , அதனுள் 
இத்தவளைகள் உறைகின்றன . ஒரு முதிர்ந்த தவளை முட்டை 
வடிவம் கொண்டு சுமார் 21 அங்குல நீளமிருக்கும் . தலை முன்முனை 
கூர்மையாயிருக்கும் . இதை அச்சுறுத்தினால் காற்றை உள்ளிழுத்து , 
உடலை புடைக்கச் செய்து , இணையுறுப்புகளை உடலுக்கடியில் 
இழுத்துக் கொள்ளும் . பழுப்பு நிறமுடைய இதன் முதுகுத்தோலின் 
நடுக்கோட்டில் செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் பட்டை ஒன்றைக் 
காணலாம் . இனப்பெருக்கம் நீரில் நடைபெறும் . தலைப்பிரட் 
டைகள் நீரில் வாழ்ந்து உருமாற்றம் அடைந்தவுடன் நிலத்தில் 
வளை தோண்டி அதனுள் இருக்கும் . 


குடும்பம் பியூஃபோனிடே 

Family Bufonidae 


இப்பெரிய குடும்பத்தைச் சார்ந்த பியூஃபோ பேரினம் உலகம் 
முழுவதும் பரவியிருக்கின்றது . பியூஃபோ தேரைகள் உலகின் 
நடு வெப்ப நிலைப் பகுதிகளிலும் ( temperate ). வெப்ப நிலைப்பகுதி 


படம் 182 . 
பியூஃபோ விரிடிஸ் . 


களிலும் (tropical zone ) காணப்படுகின்றன . ஆனால் இவை ஆஸ்தி 
ரேலியா , மடகாஸ்கார் , சிறிய பஸிபிக்தீவுகள் முதலிய பகுதி 


230 


இருவாழ்விகள் 


. 


. 


படம் 


193 . 


* ?! : பா அமெரிக்க !! னஸ் . 


23 / 


இருவாழ்விகளின் வகைபாடு 


களில் வசிப்பதில்லை . கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி 
உயரம் வரை வாழும் திறனுடையன . 


+ 


வட 


பியூஃபோ பேரினத்திலடங்கிய பதின்மூன்றினங்கள் 
அமெரிக்காவிலும் , சுமார் எண்பத்தோறு இனங்கள் மத்திய 
அமெரிக்காவிலும் தென்னமெரிக்காவிலும் , மூன்று இனங்கள் 
ஐரோப்பாவிலும் , சுமார் எழுபத்தி ஏழு இனங்கள் ஆசியாவிலும் , 
அறுபத்தி நான்கு இனங்கள் ஆப்பிரிக்காவிலும் உறைவதாகக் 
கணக்கிடப்பட்டுள் ளது . தேரைகள் தவளைகளிலிருந்து வேறு 
படுத்தி அறிதல் மிகவும் எளிது . தேரையின் , உடல் பருத்தும் கால் 
கள் குட்டையாகவும் இருக்கும் . இது நிலத்தில் தாவிச் செல்லும் 
வேகம் மிகவும் குறைவு . செவிப்பறைக்குக் கீழ் பரோடிட் சுரப்பு 
காரத் தன்மையுடையதாயும் , எரிச்சலூட்டி நமைச்சல் ஏற்படுத் 
தும் தன்மையுடையது . இதே குணமுடைய நச்சுநீர் தேரைகளை 
மற்ற பெரிய ஊணுண்ணிகளிடமிருந்து காப்பாற்ற மிகவும் உதவு 
கின்றது . ஒரு சில பியூஃபோ தேரைகளின் காலில் உருண்டை 
யான கொம்புப் பொருளான 
கூறிய குத்து முள் ( spur ) இருக் 
கும் . இதனுதவியால் இது 
வளைதோண்டி அதனுள் பாது 
காப்பாக இருக்க வழி செய்து 
கொள்ளும் . சில தேரைகளின் 

மண்வாரி அமைப் 
பைக் கொண்டிருக்கும் . இவ் 
வமைப்பினால் இவை பெலோ 
பேட்டிடோ ( pelobatidae ) 
தவளைகளை ஒத்திருக்கின்றன . 
பரோடிட் சுரப்பிகளும் கிடை 
நிலையில் அமைக்கப்பட்டிருக் 
கும் . செங்குத்தாய் அமைந்த 
கண்பாவைகளும் தேரை 
களுக்கே உரிய பண்புகளாகும் . 
இப்பண்புகளை மண் வாரி 
பாத தவளைகள் கொண்டிருப்ப 

படம் 184 . 
தில்லை . தேரையின் தோலு 

யூஃபோ அல்வாரியஸ் 
ரிப்பு ஏழு அல்லது பத்து நாட் 
களுக்கு ஒரு முறை நடைபெறும் . தோல் உரித்த தேரையின் 
தோல் ஈரப்பசையுடனும் , பளபளப்புடனும் காணப்பட்டாலும் , 
வெகு சீக்கிரத்தில் மண்ணால் மூடப்பட்டு , தோலின் பளபளப்பு 


கால் 


232 


இருவாழ்விகள் 


மங்கிவிடும் . தோலில் ஊட்டச் சத்து அதிகம் இருப்பதால் தோலு 
ரித்த தேரைகள் உரித்த தோலைத் தாமே விழுங்கி விடுகின்றன . 
தேரையைத் தொடுவதால் மனிதர்களின் உடலில் தேரைகளைப் 
போல் கழலைகள் தோன்றும் என்ற கூற்று ஆதாரமற்றது . மனித 
உடலில் தோன்றும் கழலைகளின் உண்மைக் காரணம் என்னவென்று 
தெரியவில்லை . அதனால் தேரைகளைக் குறை கூறுதல் தவறு 
கோடையில் தேரைகள் துயிலுகின்றன . 


தேரைகளில் இனப்பெருக்கம் சிறந்த முறையில் நடைபெறும் . 
ஒவ்வொரு உயிரியும் ஆயிரக் கணக்கான முட்டைகளையிடும் . 
ப்யூபோமரைனஸ் ( Bufo marinus ) சுமார் 35,000 முட்டைகளையும் 
பியூஃபோடெரஸ்ட்ரிஸ் ( Bufo terrestris ) 28,000 முட்டைகளையும் , 
பியூஃபோரோஸி ( Bufo rosei ) 7,000 முட்டைகளையும் , பியூஃபோ 
ரெகுலாரிஸ் ( Bufo regularis ) 24 , 000 முட்டைகளையும் இடுகின்றன . 
நீரிலே இடப்பட்ட முட்டைகள் பொரிந்து தலைப்பிரட்டைகள் 
வெளிவருகின்றன . இவை வளர்ச்சியுற்று , முதிர்ந்த உயிரிகளாக 
உறுமாற்றம் அடைகின்றன முதிர்ந்த தேரைகள் புழுபூச்சிகளை 
உட்கொள்வதால் பயிர்களை உண்ணும் பூச்சிகள் அழிக்கப் பட்டுத் 
தாவரங்கள் காக்கப்படுகின்றன . ஆதலின் தேரையை விவசாயி 
களின் நண்பன் என்று கூறலாம் . 


உலகின் பல்வேறு பகுதிகளில் உறையும் பியூஃபோ இனத் 
தேரைகளையும் . அவை உறையும் பகுதிகளையும் கீழ்க்காணும் அட்ட 
வணையில் காண்க . 


இனப்பெயர் 


உடல் நீளம் வசிக்கும் இடம் 


பியூஃபோ டெரஸ்ட்ரீஸ் 
( Bufo terestris ) 


3 அங்குலம் வட 

அமெரிக்கா 


2 
. 


பியூஃபோ பியூஃபோ 
( Bufo bufo ) 


33 அங்குலம் ஐரோப்பா 


3 . 


பியூஃபோ விரிடிஸ் 
( Bufo viridis ) 


5 அங்குலம் மத்திய 

ஐரோப்பா , 
திபெத் , இமய 
மலைத்தொடர் 


233 


இருவாழ்விகளின் வகைபாடு 


இனப் பெயர் 


உடல் நீளம் வசிக்குமிடம் 


3 அங்குலம் | ஐரோப்பா 


பியூஃபோ கலாமிட்டா 
( Bufo calamita ) 


5 
. 


பியூஃபோ மெலனாஸ்டிக்டஸ் 5 அங்குலம் தென் 

தென் கிழக்கு 
( Bufo melanostictus) 

ஆசியா 


6 . 


பியூஃபோ ஃபௌலரி 
( Bufo fowleri) 


31 அங்குலம் வட 

அமெரிக்கா 


பியூஃபோ அமெரிகானஸ் 
(Bufo americanus ) 


3 அங்குலம் அமெரிக்கா 


8 . 


பியூஃபோ பாரக்னீமஸ் 
( Bufo paracnemis ) 


10 அங்குலம் தென் 

அமெரிக்கா 


9 . 


பியூஃபோ அல்வாரியஸ் 
( Bufo alvarius ) 


4 அங்குலம் | மெக்ஸிகோ 


10. பியூஃபோ ரோஸி 

( Bufo rosei ) 


7 அங்குலம் தெற்கு ஆப்பி 

ரிக்கா 


11. பியூஃபோ க்யூர்ஸிகஸ் 

( Bufo quercicus ) 


11 அங்குலம் வட அமெரிக்கா 


12. பியூஃபோ ரெகுலாரிஸ் 

( Bufo regularis) 


51 அங்குலம் | ஆப்பிரிக்கா 


4 அங்குலம் கியூபா 


13. பியூஃபோ எம்பூசஸ் 

( Bufo empusus ) 


14. பியூஃபோ புளாம்பெர்க்கி 

( Bufo b | ombergi ) 


8 அங்குலம் கொலம்பியா 


15. பியூஃபோ கட்டேட்டஸ் 

( Bufo guttatus ) 


7 அங்குலம் தென் 

அமெரிக்கா 


16. பியூஃபோ மார்மோரியஸ் 

( Bufo marmoreus ) 


24 அங்குலம் மெக்ஸிகேர் 


17. | பியூஃபோ பன்க்டேட்டல் 

( Bufo punctatus ) 


3 அங்குலம் கலிபோர்னியா , 

மெக்ஸிகோ 


7 : 4 


இரு வாழ்விகள் 


நெக்டோஃப்ரினாய்டஸ் ( nectophrynoides ) பேரினத் தேரைகள் 
ஆப்பிரிக்காவில் உறைகின்றன . இப்பேரினத் தேரைகளில் கரு 
வறுதல் உடலினுள் நடைபெறும் ( internal fertilization ) . கரு 
வுற்ற முட்டைகள் அண்ட குழாய்களிலேயே வளர்ச்சியுற்று இளம் 
தவளைகளாக வெளிவருகின்றன . இவ்வாறு குட்டிபோடும் ஒரே 
தேரை இனத்தை , நெக்டோஃப்ரினாய்டஸ் விவி பாரா ( Nectophry 
noides vivipara ) என்பர் . 

மலேயா , சுமத்ரா , ஃபோர்னியோ பகுதிகளில் வசிக்கும் 
பியூஃபோ குடும்பத்தின் தேரைகள் , ஸ்யூடோபியூஃபோ ( pseudo 


படம் 185 . 
நெக் டோஃப்ரினாய்டட் வின்ரா 


bufo ) பேரினத்தைச் சார்ந்தன . இவை நீர்வாழ்விகள் . கால் 
விரல் சள் விரலிடைச் சவ்வைப் பெற்றுள்ளன . வை சுமார் 
ஆறு அங்குல நீளம் உடையன . 


அன்சோனியா க்ரில்லிவோகா ( Ansonia grillivoca ) இனத் 
தவளைகள் பிலிப்பைன் தீவுகள் , ஃபோர்னியோ தீவுகளில் வசிக் 
கின்றன . இவை சாதாரணத் தேரைகளில் இருந்து மாறுபட்டுக் 
காணப்பட்டும் , பரோடிட் சுரப்பியும் , கபால வரி முகடுகளும் 
இத்தேரைகளில் இருப்பதில்லை . விரலிடைச் சவ்வு கால் விரல்களை 
முழுமையாக இணைத்திருக்கும் . அன்சோனியாத் தேரை சுமார் 
இரண்டரை அங்குல நீளம் இருக்கும் . ஒரு பெண் சுமார் 250 
முட்டைகள் இடும் . 


குடும்பம் ரைனோடெர்மாடி டே 

Family Rhinodermatidae 
சார்லஸ் டார்வின் ( Charles Darwin ) என்ற அறிவியலறிஞர் 
இத்தவளைகளைக் கண்டு பிடித்ததால் இவ்வினம் ரைனோடெர்மா 
டார்வினி 

(( Rhinoderma darwini ) என் றழைக்கப்படுகின்றது . 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


235 


சிறிய இத்தேரைகள் தென்னமெரிக்கப் பகுதிகளில் உறைகின்றன . 
இவற்றின் நீளம் சுமார் ஒரு அங்குலம் இருக்கும் . இவை 
பின்னங்கால்களால் தரையில் ஊன்றி நின்று பின்னர் 
தாவிக் குதிக்கின்றன . தலையின் முன்முனையிலிருக்கும் தோலின் 
பிதுக்கம் உண்மையான மூக்கைக் குறிக்கும் வகையில் அமைந் 
திருக்கவில்லை . 


படம் 186 . 


ரைனாடெர்மா டார்வினி 


வரை 


இத்தேரைகளின் இனப் பெருக்கம் மிகவும் வினோதமானது . 
ஓரு சில மீன்கள் முட்டைகளை வாயில் அடைகாத்துப் பேணு 
வதைப்போல் இத்தேரைகள் தலைப்பிரட்டைகளை குரல் பைகளுள் 
வைத்துப் பேணுகின்றன . ஒரு பெண் சுமார் இருபது அல்லது 
முப்பது முட்டைகளை இடும் . இம் முட்டைகள் பொறிக்கும் 
நிலையை அடையும் 

சுமார் பத்து ஆண் தவளைகள் 
அவற்றைச் சூழ்ந்து காவல் புரிகின்றன . தலைப்பிரட்டை 
முட்டையிலிருந்து வெளிவரும் சமயத்தில் ஒவ்வொரு ஆண் 
தேரையும் சில முட்டைகளை கவ்வி எடுத்துச் செல்லும் . இம் 
முட்டைகள் குரல் பையினுள் செலுத்தப்பட்டு பாதுகாப்பான 
சூழ்நிலையில் பொறித்து தலைபிரட்டைகள் வெளிப்படுகின்றன 
இத்தலைபிரட்டைகள் பைபோன்று நீண்டிருக்கும் குரல்பையில் 
சாதகமான சூழ்நிலையில் உருமாற்றம் அடைகின்றன . 
சமயத்தில் குரல்பை வயிற்றின் பின் முனைவரை நீண்டிருக்கும் . 
சுமார் ஐந்து முதல் பதினைந்து தலை பிரட்டைகள் வரை இக்குரல் 
பையில் காணப்படும் . இதனால் ஆண் தவளை எந்த விதத்திலும் 
பாதிக்கப்படுவதில்லை . ( உருமாற்றம் அடைந்த வாலுடைய 


26 


இருவாழ்விகள் 


தரை சுமார் அரை அங்குல நீள மிருக்கும் ) . இச்சிறிய தேரைகள் 
குரல் பையை விட்டு வெளிவந்து முதிர்ந்த தவளைகளாக 
- ன்றன . 


மாறு 


குடும்பம் டெண்ட்ரோபாடிடே 

Family Dendrobatidae 


உடையன . 


இரு வாழ்விகளின் தோல் பல நச்சுச் சுரப்பிகளைப் பெற் 
றுள்ளது . இதன் சுரப்பான நச்சு நீரின் உதவியால் நீர்- நில 
வாழ்வன எதிரிகளிடமிருந்து தங்களைக் காத்துக் கொள்கின்றன . 
தேரைகளில் இந்நச்சுச் சுரப்பிகள் பல , பரோடிட் சுரப்பியில் 
ஒரு முகப் படுத்தி அமைக்கப்பட்டுள்ளன . ஆகையால் பரோடிட் 
சுரப்பியின் சுரப்பு அருவருக்கத்தக்க சுவையுடையதாகவும் , சிறிய 
உயிரிகளைக் கொல்லும் 

தன்மையையும் பெற்றிருக்கின்றது . 
பொதுவாகக் கோழைச் சுரப்பிகளின் சுரப்பு தோலை ஈரப்பசை 
யுடன் வழவழப்பாக வைத்திருக்க உதவினாலும் , பிற உயிரிகளுக்கு 
இது நஞ்சாய் அமைகின்றது . இதைத் தவிர, சிறிய மணி 
போன்ற சுரப்பிகளும் தோலில் இடம் பெற்றுள்ளன . இவற்றின் 
சுரப்பு அதிக நக்சுத் தன்மையுடையது . இந்த நச்சு நீரில் 
பியூஃபோடாலின் ( 34H 46 10 ) பியூஃபோனின் ( bufonin ) , 
பியூஃபோஜின் (bufogin ) என்ற நச்சுப் பொருள்கள் இருப்பதாகக் 
கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது . இவை இருதயத் துடிப்பைக் கட்டுப் 
நிறுத்தும் தன்மை 

மத்திய தென் 
அமெரிக்கக் காடுகளில் வசிக்கும் டெண்ட்ரோபாடிட் தவளைகளில் 
- ச்சு கரப்பிகள் அதிகமாகவும் , நஞ்சின் தன்மை அதிக தீமை 
பயப்பதாயும் உள்ளன . 

இவற்றின் உதவியால் இச்சிறிய 
தவளைகள் தங்களைப் பிற ஊணுண்ணிகளிடமிருந்து எளிதாகக் 
காப்பாற்றிக் கொள்ள முடிகின்றது . அமெரிக்க இந்தியர்கள் 
தங்களுடைய அம்பின் நுனியில் , இத்தவளைகளின் நஞ்சைத் 
தடவி வேட்டையாடுவர் . அம்பு - நஞ்சுத் தவளைகளை ஒரு கூர்மை 

குச்சியின் உதவியால் குத்திப் பிடித்துத் தீயின் மேல் 
பிடிப்பர் . சூட்டின் உதவியால் கோழைச் சுரப்பிகள் அதிகமான 
நீரைச் சுரக்கின்றன . இச்சுரப்பைக் கலங்களில் பிடித்து புளிக்கச் 
செய்வர் . இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நஞ்சில் அம்புகளின் நுனியை 
உலர வைப்பர் . இவ்வாறு நஞ்சு தடவிய அம்பினை வேட்டையாட 
உபயோகிப்பர் . இந்த அம்பினால் குத்தப் பெற்ற சிறிய உயிரிகள் 
( பறவை , குரங்கு முதலியன ) செயலற்று விழுந்து விடுகின்றன . 
அமெரிக்க இந்தியர் இவற்றைப் பிடித்துத் தம் உணவாகப் 
பெறுவர் . இந்நஞ்சு 

பெரிய விலங்குகளையும் , மனிதனையும் 
பாதிக்காது . 


யான 


இருவாழ்விகளின் வகைபாடு 


237 


வை 


இக்குடும்பத் தவளைகள் அளவில் மிகச் சிறியன . 
கவர்ச்சிகரமான வண்ணத்தைப் பெற்றுள்ளன . ஒவ்வொரு 
விரலின் நுனியிலும் ஓரிணை தகடையொத்த கவசத் தகடுகளை 


படம் : 

187 . 


டெண்ட்ரோபாடிஸ் ட்ரைவிட்டேடஸ் 


( scutes ) காணலாம் . டெண்ட்ரோபாடிஸ் பேரினத் தவளைகள் 
பல தென்னமெரிக்காவில் உறைகின்றன . டெண்ட்ரோ பாடிய ஸ் 
டிங்டோரியஸ் ( Dendrobates tinctorius ) தவளை பளபளப்பான 
கறுப்பு அல்லது செம்பழுப்பு நிறமுடையது . 

தோலில் 
அகன்ற நீல நிறப் புள்ளிகளைக் கொண்டிருக்கும் . டெண்ட்ரோ 


பல 


238 


இருவாழ்விகள் 


பாடிஸ் ஆரேடஸ் ( Dendrobates auratus ) பனாமாவிலும் ( Panama ) 
டெ . ட்ரைவிட்டேடஸ் ( D. trivittatus ) பெருவிலும் ( Peru ), 
டெ , ஃபிளாவோ பிக்டஸ் ( D. flave pictus ) பிரேஜிலிலும் ( Brazil ) 


படம் 133 . 
டென்ட்ரோபாடிஸ் ஆ 3 டஸ் 


வசிக்கின்றன . இப்பேரினத் தவளைகளின் இனப் பெருக்கம் குறிப் 
பிடத் தக்க முறையில் காணப்படுகின்றது . பெண் இடும் 
முட்டைகளை ஆண் தன் முதுகின் மேல் வைத்துக் கொள்ளும் . 
முட்டையிலிருந்து வெளிவரும் தலைபிரட்டைகள் தந்தையின் 
முதுகிலேயே வளர்ச்சியுறும் முழு 

வளர்ச்சியடையாத தலை 
பிரட்டைகளை தந்தையிடமிருந்து பிரித்து நீரில் விட்டால் தாமாக 
உயிர் வாழ முடியாது . ஆனால் வளர்ச்சியுற்ற தலைபிரட்டைகள் 
நீரை நாடி முழு வளர்ச்சி அடைகின்றன . சுமார் ஓராண்டு 
கால வளர்ச்சிக்குப் பின் இனப்பெருக்கம் செய்கின்றன . 


பேரினம் ஃபில்லோபாடிஸ் 

Genus phyllobates 


டெண்ட்ரோபாடிஸ் பேரினத்தைப் பெரிதும் ஒத்துக் காணப் 
படும் , இப்பேரினத் தவளைகள் மத்திய , தெற்கு அமெரிக்காவில் 
வசிக்கின்றன . இவற்றின் மேற்தாடையில் சிறிய ஊசி போன்ற 
பற்களைக் காணலாம் . இப்பற்கள் டெண்ட்ரோபாடிஸ் பேரினத் 
ச.வளைகளில் காண்பதரிது . ஃபில்லோபாடிஸ் பைகலர் (phyllo 
bilies bicolor ) இனம் பெருவில் வாழ்கின்றது . இவ்வின ஆண்கள் 


2.39 


இருவாழ்விகளின் வகைபாடு 


தலைபிரட்டைகளை முதுகில் சுமந்து அடைகாக்கின்றன . தென் 
அமெரிக்காவின் ஆண்டி மலைத் தொடரில் வசிக்கும் ப்ரோஸ் 
தெராஃபிஸ் பில்லோபாடிஸ்ஸைப் போன்ற அமைப்புடையது . 
ஆனால் இதன் கால் விரல்கள் விரலிடைச் சவ்வால் இணைக்கப் 


. 


படம் 189 . 


ஃபில்லோபாடிஸ் பைலர் 


1 


பட்டிருக்கின்றன . பிரேஸிலில் வாழும் 

பாழும் பிராக்கிசெஃபாலஸ் 
எபிஹிப்பியம் ( brachy cephalus epihippium ) முக்கால் அங்குல 
நீளமுள்ள ஒரு அழகான தவளையாகும் . 


க்யூபாவில் ( cuba ) வாழும் ஸ்மின் திலஸ் லிம்பாடஸ் (Smill 
thillus limbatus ) உலகிலுள்ள தவளைகளிலேயே மிகவும் சிறியது . 
முதிர்ந்த தவளையின் நீளம் அரை அங்குலமே . ஒரு பெண் தவளை 
ஒரேயொரு முட்டையிடும் . நிலத்தில் இடப்பட்ட இம்முட்டை 
யினுள் கரு வளர்ந்து , 

வளர்ந்து , உருமாற்றம் முடிந்த பின்னர் இளம் 
- தவளையாக முட்டையில் இருந்து வெளிவரும் . 


24 ( 


இருவாழ்விகள் 


குடும்பம் அட்டிலோபோடிடே 

Family Atelopodidae 


மத்திய , தென் அமெரிக்கப் பகுதிகளில் அட்டிலோபஸ் 
பேரினத் தவளைகள் அதிகமாக வாழ்கின்றன . சில அட்டிலோபஸ் 
தவளைகளின் தலை முன்முனை நீண்டு அலகைப் போல் அமைந் 
திருக்கும் . இவற்றின் கால் விரல்கள் நீண்டும் , வளைந்தும் காணப் 
படும் . இவை அச்சுறுத்தப்பட்டால் வயிற்றுப் பக்கம் தெரியும் 
வகையில் தலையையும் , கால்களையும் முதுகுப் பக்கம் வளைத்து 


படம் 


190 . 


அட்டி லோபஸ் ஜெட்டிகி 


பகட்டான வண்ண அமைப்பை வெளிப்படுத்தும் . இத்தன்மை 
பாம்பிளேட்டர் தவளைகளில் இயல்பாக அமைந்து இருக்கின்ற . 
இப்பேரினத் தவளைகளின் கரு வளர்ச்சியின் வேகம் எத்தவளை 
வகையிலும் காணப்படாத ஒன்று . முட்டையிட்ட இருபத்தி 
நான்கு மணி நேரத்திற்குள் கரு வளர்ந்து தலைபிரட்டையாக 
வெளிவரும் . 


பொன் மஞ்சள் நிறத் தவளையான அட்டிலோபஸ்ஜெட்டிகி 
( atclopus zeteki ) சுமார் இரண்டு அங்குல நீளமிருக்கும் . இது ஒரு 
பகல் வாழ்வி . பொன் மஞ்சள் நிறமுடைய முதுகு பல கருப்புத் 
திட்டுகளைப் பெற்றிருக்கும் . பகல் வேளையில் நீர் நிலைகளின் 
மத்தியிலிருக்கும் கற்களின் மேல் அமர்ந்திருக்கும் . இராக் காலங் 
களில் குளம் , குட்டைகளைச் சூழ்ந்திருக்கும் தாவரங்களின் இலை 
களில் இது உறங்கும் . இது பனாமா ( panama ) பகுதிகளில் அதிக 
மாகக் காணப்படுகின்றது . 


இருவாழ்விகளின் வகைபாடு 


241 


குடும்பம் ஹைலிடே 

Family Hylidae 
ஹைலிடேத் தவளைகள் மரங்களில் உறைவதால் இவற்றை 
“ மரத்தவளைகள் ” ( tree frogs ) என்பர் . இப்பேரினத் தவளைகள் 
முட்டையிட்ட பிறகு அவற்றைப் பாதுகாப்பதில்லை . இவற்றின் 
விரல் நுனி அகன்ற வட்டத் தகடமைப்புடன் காற்றை வெளிப் 
படுத்தி ஒட்டிக்கொள்ளும் ( suction ) தன்மையைப் பெற்றிருப்ப 
தால் செங்குத்தான , வழவழப்பான பரப்புகளிலும் அமர்ந் 
திருக்கும் திறனுடையன . மேற் கூறிய அமைப்பினால் இவை 
வெகு எளிதாக ஒரு கிளையிலிருந்துமற்ற கிளைகளுக்குத் தாவ 
முடியும் . இப்பேரினத்தைச் சேர்ந்த பல முக்கிய மரத் தவளை 
களின் பெயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

ஹைலா சினீரியா ( Hyla cinerea ) , ஹைலா கிராட்டியோ 
( hyla gratiosa ) , ஹைலா ரெஜில்லா ( Hyla regilla ) , ஹைலா க்ரூஸி 


படம் 191 . 
ஹைலா ஜினோலனென்சிஸ் 


ஃபர் ( Hyla crusiltr ) , ஹைலா அல்போமார் ஜினேட்டா ( Hyla 
albomarginata ) , ஹைலா ஃபேபர் ( Hyla faber ) , ஹைலா வாஸ்டா 

16 


242 


இருவாழ்விகள் 


( Hyla vasta ) , ஹைலா ஆக்குலாரிஸ் ( Hyla occularis ) , ஹைலா 
வெர்ஸிகோலார் ( Hyla versicolor ) , ஹைலா ஆர்போரியா ( H } ] a 


படம் 19 . 


ஹைலா ரெஜில்லா 


arboriea ) , ஹைலா அன்னெக்டென்ஸ் ( Hyla annectens) , ஹைலா 
மெரியோடினாலிஸ் ( Hyla ileriodinalis ) , ஹைலா க்ரிப்பிடன்ஸ் 


L 


படம் 193 . 
ஹைலா வெர்ஸி கோலா 


இருவாழ்விகளின் வகைபாடு 


243 


( Hyla crepitans ) , ஹைலா மாக்ஸிமா (Hyla maxima ) , ஹைலா 
ன்ஃபராஃபிரினேட்டா ( Hyla infrafrenata ) . 


TUAL 
ilam 
பாப்பார் பேரிடர் 


படம் 194 . 


ஹைலா ஆர்போரியா 


- 


படம் 195 . 


ஹைலா மாக்ஸிமா 


ஏக்ரிஸ் க்ரிபிட்டன்ஸ் ( acris crepitans ) சுமார் 11 அங்குல 
நீளமிருக்கும் . சுமார் 54 அங்குல தூரத்தை ஒரே தாவில் 
கடக்க முடியும் . பல கழலைகளையுடைய முதுகுத் தோல் பச்சை 
அல்லது பழுப்பு நிறமுடையது . இதன் குரலொலி சுவர்க் 
கோழியினத்தைப் போல் இருப்பதால் இதை சுவர்க் கோழித் 
தவளை ( cricket frog ) என்றழைப்பர் . இது அமெரிக்க ஐக்கிய 
நாட்டின் கிழக்கு , தெற்குப் பகுதிகளில் வசிக்கின்றது . நீரில் 


244 


இருவாழ்விகள் 


இடப்பட்ட முட்டையிலிருந்து வெளிவரும் தலைப்பிரட்டை 
டை சுமார் 
தொண்ணூறு நாட்களுக்குள் உருமாற்றம் அடைந்து அரை 


பாடம் 196 . 
எக்ரிஸ் கிரிப்பிடன்ஸ் 


அங்குல நீளம் உள்ள 

உள்ள இளம் தவளையாக நிலத்தை நோக்கித் 
51 விச் செல்லும் . 


படம் 197 . 
அபாராஸ்ஃபீனோடான் ப்தனாய் 


இருவாழ்விகளின் வகைபாடு 


245 


சுயூடாக்ரிஸ் ( pseudacris ) பேரினத் தவளைகள் வடஅமெரிக்கா 
வில் வாழ்கின்றன . இவை சுமார் 11 அங்குல நீளம் வளரக் 
கூடியன . தென் அமெரிக்காவில் உறையும் அபாராஸ்ஃபீனோ 
டான்ப்ரூனாய் ( aparasphenodon brunoi ) சுமார் 31 அங்குல நீள 
மிருக்கும் . இதன் தலை அகன்று தடித்திருக்கும் . 

ஃப்ளக்டோ நோட்டஸ் கோயல்டி ( Flectonotus goeldi ) என்ற 
மரத்தவளை , தன் முதுகிலிருக்கும் கூடை போன்ற உட்குழியில் 

சுமார் இருபது முட்டைகளை 
வைத்துப் பாதுகாக்கும் . கரு 
வளர்ச்சியுற்று 

முட்டைகளி 
னின்று வெளிப்படும் லார்வா 
வில் பின்னங் கால்கள் வளர்ச் 
சிப் பெற்றுக் காணப்படும் . 
இது நீரை அடைந்து , குறுகிய 

காலத்தில் உருமாற்றம் அடை 
படம் 198 . 

யும் . பிரேஸிலில் வாழும் மற் 
ஃப்வக்டோ நோட்டல் கோயல்டி 

றொரு இனமான ஃப்ளக்டோ 
நோட்டஸ் ஃபிஸிலிஸ் மேற்கூறிய இனத்தைப் போலவே முட்டை 
சளை முதுகில் சுமந்து காக்கின்றன . ஃபில்லோமெடுஸா ( phyllo 
medusa ) பேரினத் தவளைகள் தென் அமெரிக்காவில் உறைகின்றன . 

காஸ்டிரோதீகா ( gastrotheca ) பேரினத்தைச் சேர்ந்த பெண் 


V 


படம் 199 . 

காஸ்ட்ரோதிகா ( பக்கத் தோற்றம் ) 
மரத் தவளைகளின் முதுகில் ஒரு அடித்தோல் பை உண்டு . 
இதனால் இவற்றின் முதுகுத்தோல் தடித்துக் காணப்படும் . இப் 


preார் 


246 


இருவாழ்விகள் 


பையினுள் முட்டைகள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் . இம் 
முட்டைகளிலிருந்து வெளிவரும் தலைப் பிரட்டைகள் வலுவற்று 
மென்மையாக இருப்பதால் இவை முதுகுப் பையைப் பிளந்து 


կյա եւ 


பதி 
am 


ume 


பார் 


படம் 200 . 

காஸ்ட்ரோ தீக ( மேல் தோற்றம் ) 
கொண்டு வெளிவருவது இயலாது . ஆகவே , இவ்வினப் பெண் 
தவளை , கால் விரலினால் முதுகுப் பையைப் பிளந்து தலைப் 
பிரட்டைகள் வெளிவர உதவும் . 


குடும்பம் சென்ட்ரோலினிடே 

Family Centrolenidae 


அமெரிக்காவின் மத்தியத் தெற்குப் பகுதிகளில் வசிக்கும் இத் 
தவளைகள் ஹைலிடேத் தவளைகளை ஒத்துக் காணப்படினும் , 
இவற்றின் அண்மை 

கணுக்கால் 

எலும்புகள் இரண்டும் ஒன் 
றிணைந்து ஒரே எலும்பாகத் தோற்றமளிக்கும் . ஆனால் மற்ற 
தவளைகளில் இவை தனித்த எலும்புகளாக உள்ளது . பச்சை 
அல்லது மஞ்சள் நிறமுடைய இனவ மரங்களிலேயே வசிக்கின் . 
சுமார் இரண்டு அங்குல நீளமுள்ள இத் தவளைகள் நீரின் மேலி 
ருக்கும் இலைகளில் முட்டைகளை யிடுகின்றன . 

முட்டைகள் 
பொரிந்து வெளிவரும் , தலைப் பிரட்டைகள் உருண்டு நீரில் 
விழுந்து , பின் உருமாற்றம் அடைகின்றன . 


இருவாழ்விகளின் வகைபாடு 


247 


குடும்பம் ஹிலியோஃபிரைனிடே 

( Family Heleophrynidae ) 


இத் தவளைகள் தெற்கு ஆப்பிரிக்காவில் 

வசிக்கின்றன . 
இவை வோமரைன் பற்களைப் பெற்றிருப்பதால் பியூஃ போனி 
டேவிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றன . இக்குடும்பம் 
ஹிலியோஃபிரைன் ( Heleo phryne ) என்ற ஒரே பேரினத்தைக் 
கொண்டது . 

இக் குடும்பத்தைச் சேர்ந்த தவளைகள் 
காப்பான இடங்களில் மறைந்து உறைவதால் இவற்றின் இருப் 
பிடத்தை அறிவது எளிதன்று . 


பாது 


ஹிலியோ ஃபிரைன் ரோஸி ( Heleo phryne rosei ) ஆப்பிரிக் 
காவின் தென் முனையிலிருக்கும் கேப்டவுனில் ( Capetown ) வாழ் 


படம் 201 . 


ஹிலியோஃபிரைன் ரோஸி 


கின்றது . பொதுவாகத் தலை பிரட்டைகள் உருண்டை அல்லது 
முட்டை வடிவம் பெற்றிருப்பன . ஆனால் இவ்வினத் தலைப் 
பிரட்டையின் தலை தட்டையாக இருக்கும் . மேலிருந்து ஒரு 
ஆப்பு ( wedge ) வடிவத்தைக் கொண்டுள்ளது போல் தோற்ற 
மளிக்கும் . வாயைச்சுற்றி அமைந்திருக்கும் பெரிய உறிஞ்சித் 
தகட்டின் உதவியால் , நீரில் அமிழ்ந்து காணப்படும் பாறைகளில் 
ஒட்டிக் கொண்டிருக்கும் . தலை பிரட்டை நிலையில் பாசிகளையே 
முக்கிய உணவாகக் கொள்கிறது . முதிர்ந்த தவளை 
2 ) அங்குல நீளமிருக்கும் . முதுகுப்புறம் பச்சை நிறத்துடனும் , 
வயிற்றுப் பகுதி வெளுத்தும் இருக்கும் . பச்சை நிறத்தையுடைய 
முதுகு சிவப்பு வலையமைவுப் பாங்கினை உடையது , வயிற்றுத் 
தோல் மிக மெல்லியதாய் இருப்பதால் வயிற்றிலுள்ள உள்ளுறுப் 
புகளை எளிதாகப் புலப்படுத்தும் தன்மையன . மரத்தில் உறையும் 


சுமார் 


248 


இருவாழ்விகள் 


தன்மையற்ற இத் தவளைகளின் விரல் நுனி வட்டத் தகட 
மைப்பைக் கொண்டிருக்கும் . இவை உடலிலிருந்து உரிக்கப் 
பட்ட தோலை பியூஃபோ தேரைகள் போல் உண்பதில்லை . முன் 
இணையுறுப்பின் அடிப்பகுதி , விரல் மேல் பகுதி , கீழ்த்தாடையின் 
இணையுறுப்பு முதலியவற்றின் தோலில் சிறு கொக்கிகள் ( hooks ) 
காணப்படும் . வழுக்கும் பாறைகளில் இத் தவளைகள் எளிதாகப் 
பற்றி ஏற இக் கொக்கிகள் மிகவும் பயன்படுகின்றன . 

குடும்பம் ஸ்யூடிடே 

Family Pseudidae 
ஸ்யூடிடேத் தவளைகளின் தோல் மிகவும் வழவழப்பாக 
இருக்கும் . இவற்றின் கால் வெளிர் மஞ்சள் நிறத்துடன் , 
கறுப்புப் பட்டைகளைப் பெற்றுப் பகட்டாக விளங்கும் . மெலிந்த , 
நீண்ட , கால் விரல்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு 

விரல் 
எலும்பு அதிகமாகக் ( phalany ) காணப்படும் . இதன் கைக்கட்டை 
விரல் மற்ற விரல்களுக்கு எதிராக அமைந்துள்ளது ( opposable ) . 
இவ்வமைப்பினை மற்ற எந்தத் தவளைகளிலும் காண முடியாது . 
இதன் தலை பிரட்டைகள் முதிர்ந்த தவளைகளைவிட உ 
பெரியவை , 


கை , 


படம் 207 

ஸ் யூடிஸ் பாரடாக்ஸா 
ஸ்யூடிஸ் பாரடாகக்ஸா தவளைகள் ட்ரினிடாட் தீவிலும் 
( Drinitad islanid ) , அமேஸான் ஆற்றுப் பகுதிகளிலும் வசிக்கின்றன , 


ருவாழ்விகளின் வகைபாடு 


249 


இவற்றின் தலை பிரட்டைகள் சுமார் பத்து அங்குல நீளமுள்ளன . 
உருமாற்றம் அடைந்த ஒரு முதிர்ந்த தவளை 

சுமார் மூன்று 
அங்குல நீளமே இருக்கும் . ( சிறிய தலை பிரட்டைகள் உரு 
மாற்றம் அடைந்த பின்னர் வளர்ச்சியுற்று , தலை பிரட்டைகளை 
விட உருவ அமைப்பில் பருத்துக் காணப்படுவது இயல்பு . ஆனால் 
இதற்கு மாறான உருமாற்றத்தை பாரடாக்ஸா தவளைகளில் 
காணலாம் ) . இவ்வினப்பெயர் மேற் குறிப்பிட்ட முர 

முரண்பாட் 
டின் அடிப்படையில் தோன்றியது ஆகும் . ( ஆங்கிலத்தில் பார 
டாக்ஸிகஸ் என்றால் முரண்பாடு என்று பொருள் ) . பிரேஸில் 
பகுதிகளில் ஸ்யூடிஸ் ஃப்யுஸ்கா ( Pseudis fusca ) தவளைகள் 
வசிக்கின்றன . 


குடும்பம் ராணிடே 

Family Ranidae 


( 


ராணிடே குடும்பத் தவளைகளே உண்மையான தவளைகள் T 
கும் . வாலற்ற ஈரூடகவாசிகளைப் 

பொதுவாகத் 

தவளைகள் 
என்று குறிப்பிட்டாலும் , இக் குடும்பத்தைச் சார்ந்த இருவாழ் 
விகளை மட்டுமே தவளைகள் என்று குறிப்பிட வேண்டும் . 
அமெரிக்கா , மத்திய அமெரிக்கா , தென் அமெரிக்காவின் வடக் 
குப்பகுதி , ஐரோப்பா , ஆசியா, ஆப்பிரிக்கா [ பாலைவனப் பகுதி 
களைத் தவிர்த்து ) , வடக்கு ஆஸ்திரேலியா முதலிய பகுதிகளில் 
ராணாத் தவளைகள் வசிக்கின்றன . தவளைகளின் உடல் ஓடத்தின் 
அமைப்பையும் , கூரிய முன்முனையுடைய தலையையும் , துருத்திக் 
கொண்டிருக்கும் அகன்ற கண்களையும் , பெரிய செவிப்பறையை 
யும் , விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பெற்ற நீண்ட கால் விரல் 
களையும் கொண்டிருக்கின்றன . சதுப்பு நிலங்களிலும் , ஆழமற்ற 
நீர் நிலைகளிலும் 

வற்றைக் காணலாம் . ஊணுண்ணிகளான 
இவை புழு , பூச்சி , நத்தை முதலியவற்றை உண்டு வாழ்வன . 
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கிழக்குப் பகுதியில் உறையும் ராணா 
கட்டஸ் பியானா ( rana -- cates beiana ) இனத் தவளைகள் நீர்ப் 
பறவை , வாத்து , ஆமைக் குட்டுகளையும் , சில மீன்களையும் , தன் 
இனத்தைச் சார்ந்த சில தவளைகளையும் உண்டு வாழும் தன் 


மையன . 


தவளைகள் உலகின் எப்பகுதியிலும் வாழ்வதாலும் , அறிவியில் 
அறிவை ஆய்வுகளுக்கு எளிதில் பயன்படுவதாலும் , உயிரியல் 
அறிவை வளர்க்கப் பெரிதும் உதவும் 

உள்ளுறுப்புகளின் 
அமைப்பையும் , அவற்றின் செயல் திறனை கற்றுணர ஏற்ற ஆய்வு 
உயிரிகளாகப் பயன்படுத்தப் படுகின்றன . 

பெண்கள் 


கின்றன . 


மனித 


250 


இருவாழ்கவிள் 


கருவுற்றிருக்கின்றார்களா இல்லையா என்பதைச் சோதித்தறிய 
பெண் தவளைகள் உதவுகின்றன . தவளைகளின் தசைப்பற்றுள்ள 
கால்கள் ருசியுள்ள உணவாவதை யாவரும் அறிவர் 

ராணாத் தவளைகள் ஒரே சமயத்தில் சுமார் 5,000 முதல் 
10,000 வரை முட்டைகளை இடுகின்றன . ஏழு அல்லது பத்து 
நாட்களுக்குள் இம்முட்டைகள் பொரித்து லார்வாக்கள் வெளிப் 
படுகின்றன . இந்த லார்வாக்கள் வளர்ந்து இனப் பெருக்கமும் 
செய்ய சுமார் ஓராண்டு காலம் தேவைப்படுகின்றது . ஆனால் 
எருதுத் தவளைகள் உருமாற்றம் அடைந்து இனப்பெருக்கம் செய்ய 
ஈராண்டுகள் தேவைப்படுகின்றன . தவளைகளின் ஆயுட் காலம் 
பல - ஆண்டுகள் உறுதியாகச் சொல்லப்படினும் , இவை ஐந்து 
ஆண்டுகளுக்கு குறையாமல் உயிர் வாழ்கின்றன . 


ஒரு சில முக்கிய ராணா பேரினத்தைச் சார்ந்த தவளை 
களின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . அவைகளாவன : 


இனப் பெயர் 


வசிக்குமிடம் 


-- 


1 . 


ஐக்கிய அமெரிக்க நாடு 


2 . 


வட அமெரிக்கா 


3 . 


சை )ை 


4 . 


சைடை 


5 . 


ஐரோப்பா 


6 
. 


ஆசியா 


ராணா கடெஸ்பியானா 

( Rana catesbiana ) 
ராணா பைபன்ஸ் 

( Rana pipens ) 
ராணா அடினோப்ளுயுரா 

(Rana adenopleura) 
ராணா மெலனோட்டா 

(( Rana melanota ) 
ராணா எஸ்குலைண்ட்டா 

( Rana esculenta ) 
ராணா டைக்ரீனா 

( Rana tigrina ) 
ராணா லிம்னோசாரிஸ் 

( kana limnocharis) 
ராணா வெர்காட்டிபெஸ் 

( Rana virgatipus ) 
ராணா கிரைலியோ 

( sana grylio ) 
ராணா பலுஸ்ட்ரிஸ் 

{ Rana pallustri- ) 
ராணா அரோரா 

( Rana aurora ) 
ராணா ஸில் வாடிகா 
( Rana sylvatica ) 


. 


ஆசிய 


சியா 


8 . 


ஐக்கிய அமெரிக்க நாடு 


9 


வட அமெரிக்கா 


10 . 


கனடா , வட அமெரிக்கா 


1 . 


அமெரிக்க ஐக்கிய நாடு 


12 . 


வட அமெரிக்கா 


இருவாழ்விகளின் வகைபாடு 


251 


இனப் பெயர் 


வசிக்குமிடம் 


13 . 


ராணா டெம்பொரோரியா 
( Rana tempororia ) 


ஐரோப்பா 


14 , 


கிழக்கு இந்தியத் தீவுகள் 


ராணா ஹோஸி 
( Rana hosii ) 


15 . 


ராணா சப்ஸிஜிலேட்டா 
( Rana subsigillata ) 


மேற்கு ஆப்பிரிக்கா 


16 . 


ஆப்பிரிக்கா 


ராணா சப்பங்கடேட்டா 
( Rana subpunctata ) 


ராணா ட்யு பெர்க்குலோஸா 
( Rana tuberculosa ) 


ஆப்பிரிக்கா 


18 . 


ராணா கோலியாத் 

| Rana goliath ) 


பெல்ஜியன் காங்கோ 


படம் 203 . 


ராணு கடெஸ்யோ 131 


252 


இருவாழ்விகள் 


படம் 204 . 


ராணா பலுஸ்ட்ரிஸ் 


படம் 205 . 


1 


ராணா ட்யு பெர்க்குலோஸா 


4 


253 


ருவாழ்விகளின் வகைபாடு 


3 , 


போன்று 


TOாச 


ஆஸ்டைலோஸ் டெர்னஸ் ரொபஸ்டஸ் ( Astylosternus robustus ) 
தவளைகள் மயிருடைத் தவளைகள் எனப்படும் . ஆண் தவளை 

யின் உடலின் பக்கப் பகுதிகளி 
லும் , தொடைகளிலும் தனித் 
தன்மை பெற்ற சுரப்பி நீட்சி 
களைப் பெற்றுள்ளன . இவை மயி 
ரிளைப் 

காணப்படும் 
செவுளின் கிளைகளைப் பெற்று 
செயலுறும் . இந்நீட்சிகள் 

உறுப்பாகச் செயல் படு 
கின்றன . இனப் பெருக்கக் காலங் 
களில் ஆண் தவளைகள் இந்நீட்சி 
அதிகம் 

பெற்றிருக்கும் . 
ஆனால் பெண் தவளைகளில் மேற் 
கூறிய நீட்சிகள் அதிகமாகக் 
காணப்படமாட்டா . 

மேலும் 
தவளைகளில் மூன்று கால்விரல் 
களின் நுனி செங்குத்தாக மடக்கி 
வளை நகம் போன்று தோற்றமளிக் 
கும் . 


களை 


படம் 206 . 
ஸ் டைலோஸ் டெர்னஸ் 

ரொபஸ்டஸ் 


ரைன் 


ஆப்பிரிக்காவில் உறையும் 
சில ராணத் தவளைகளில் வோம் 
பற்கள் 

கிடையாது . 
இவற்றை ஆர்த்தோலெப்டிஸ் ( Artholeptis ) , ஃபிரைனோ பாட் 
ராக்கஸ் ( Phryno batrachus ) என்ற சிறிய உருக்கொண்ட 
தவளைகள் ஆப்பிரிக்கக் காடுகளில் மிகுந்து காணப்படுகின்றன . 


குடும்பம் ராக்கோஃபோரிடே 

Family Phacophoridae 


ஆப்பிரிக்கா , மடகாஸ்கர் , தென் கிழக்கு ஆசியப் பகுதிகளில் 
வசிக்கும் கண்கவரும் வண்ணத்துடன் காணப்படும் தவளைகள் 
ராக்கோல் போரிடே குடுத்பத்தைச் சார்ந்தவை . கால் அமைப்பு , 
புறத்தோற்றம் முதலியவற்றில் இவை ஹைலாத் தவளைகளைப் 
பெரிதும் ஒத்துக் காணப்படினும் , சட்டக அமைப்பில் குறிப்பிடத் 
தக்க வகையில் வேறுபாடுகள் காணப்படுவதால் இவை ஒரு தனிக் 
குடும்பத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன . 
ஹைப்பரோலியஸ் ( hyperolius ) 

பேரினத்தைச் சார்ந்த 
தவளைகள் ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றன . இப்பேரினத்தில் சுமார் 


254 


இருவாழ்விகள் 


200 இனங்கள் அடங்கியுள்ளன . இவற்றின் நிறம் அடிக்கடி மாறி 
கவர்ச்சியூட்டும் . இவற்றின் கருத்த உடலில் பல செம்மஞ்சள் 
புள்ளிகளையோ அல்லது கரும்பச்சை நிறத்தில் இளஞ் சிவப்புப் 
புள்ளிகளையோ காணலாம் . ஆழமற்ற குட்டைகளில் வசிக்கும் 
இவை கோடை காலத்தில் பாறைப் பிளவுகளின் மத்தியிலோ 
அல்லது நிலத்தில் வளைதோண்டி அவற்றில் புதையுண்டோ 
கோடைத் துயிலுறுகின்றன . 


வண்டானது மலரில் அமர்ந்திருப்பதைக் கண்டும் , கேட்டும் 
இருக்கின்றோம் . ஆனால் அல்லி மலரில் தவளை இடம் பெற்றிருப் 
பதைக் காண்பது சிறிது வினோதமாக இருக்கும் . ஹைப்ரோ 
லியஸ் ஹார்ஸ்டோக்கி ( Hyperolius horstocki ) ஒருவிக அல்லி 
மலரினுள் உறைகின்றது . இந்நிலையில் இதனுடல் தந்த நிறத்தைக் 
கொண்டிருக்கும் . சில வேளைகளில் ஒரே மலரில் இரண்டு அல்லது 
மூன்று தவளைகள் சேர்ந்து உறைகின் றன . மலரின் மணத்தால் 
ஈர்க்கப்பட்ட பூச்சிகளும் , வண்டுகளும் மலரை நாடிச் சென்று 
இத் தவளைகளுக்கு இரையாகி விடுகின்றன . இவ்வாறு இத் 
தவளைகள் 2.ணவை வெகு எளிதில் பெறும் ஒரு வாய்ப்பை இவ் 
வல்லி மலர்கள் கொடுக்கிறது . அல்லி மலர்கள் பூக்காத காலங் 
களில் இத் தவளைகள் பிற தாவரங்களின் மேல் காணப்படுகின்றன . 
அச்சமயத்தில் இவற்றின் பழுப்பு நிற உடலில் 

உடலில் பல பச்சைப் 
பட்டைகளைக் காணலாம் . இத் தவளைகள் முட்டைகளை நீர்த் 
தாவரங்களின் 

வேர்களில் இடுகின்றன . முட்டைகளிலிருந்து 
வெளிப்படும் லார்வார்கள் அவை வாமும் குட்டைகளில் வசிக்கும் 
பூச்சிகளை உணவாகக் கொண்டு வருகின்றன . 
ஆசியாவிலுள்ள ராக்கோஃபோரஸ் தவளைகள் மரத்தின் 

உச்சியில் வாழ்ந்து , ஒரு கிளையி 
லிருந்து மற்ற கிளைக்குத் தாவிச் 
சென்று பூச்சிகளைப் பிடித்து 
உண்ணுகின்றன . 

இவற்றின் 
கண்பாவை செங்குத்தாக 
இருக்கும் . கை , கால் விரல்கள் 
விரலிடைச் சவ்வால் இணைக் 
கப்பட்டுள்ளன . இத் தவளை 
கள் ஒரு கிளையிலிருந்து , கீழே 
யுள்ள கிளைக்குத் தாவும்போது 
காற்றிலே மிதந்து செல்ல 

( glide ) விரலிடைச் சவ்வால் 
படம் 207 . 

இணைக்கப்பட்ட விரல்களை 
மாக்கோ .: போரஸ் 

விரித்து , ஓர் அகன்ற பரப் 


இருவாழ்விகளின் வகைபாடு 


ខាំ 


பைத் தோற்றுவித்து அதனு தவியால் காற்றில் மிதந்து செல்ல 
முற்படுகின்றன . இவற்றையே பறக்கும் தவளைகள் ( flying frogs ) 
என்கிறோம் , 


ராக்கோஃபோர்ஸ் பேரினத் தவளைகள் ஆசியாவிலும் , கிழக் 
சிந்தியத் தீவுகளிலும் காணப்படுகின்றன . இவற்றின் இனப் 
பெருக்கம் ஆழமற்ற குளம் , குட்டைகளில் நடைபெறும் . சில 
வேளைகளில் முட்டைகள் தரையின் மேலும் இடப்படும் . ஆணும் , 
பெண்ணும் கலவியுற்று இனப் பெருக்கம் செய்ய முற்படுமுன் 
பெண் தவளை சிறிது சுரப்பை வெளிப்படுத்திப் பின் கால்களை 
அசைத்து தனை நுரைக்கச் செய்யும் . பின்னர் இந்நுரையினுள் 
முட்டைகள் இடப்படும் . முட்டையுடன் கூடிய இந்நுரைக்கூடு 
மழைநீரால் அடித்துச் செல்லப்பட்டுக் குட்டைகளை அடைந்து 
அங்கு கரு வளர்ச்சியுறுகின்றன . இவ்வாறு நுரையினால் அமைந்த 
கூட்டினுள் முட்டைகள் பொரிந்து தலை பிரட்டைகள் வெளிப் 
படுகின்றன இவ்விதம் தோன்றிய தலைப்பிரட்டைகள் கூட்டி 
விருந்தும் நீரினுள் உருண்டு விழுந்து தண்ணீரில் உருமாற்ற 
மடைகின்றன . 


குடும்பம் மைக்ரோஹைலிடே 

(( Family Microhylidae ) 


மைக்ரோ ஹைலிடே குடும்பத்தைச் சார்ந்த இரு வாழ்விகள் 
குறுகிய வாயினையுடையனவாதால் இவற்றை குறுகிய வாயுடைத் 
தேரைகள் ( narrow mouthedl toads ) என்றழைக்கப்படுகின்றன . 
இவை தனித்து வாழும் இரவு வாழ்விகளாகும் . தலை முன்முனை 
குவிந்து கூர்மையாகக் காணப்படும் இவ்வமைப்பினால் எறும்பு 
களையும் , தலை பிரட்டைசளையிம் உணவாகப் பெற இயலும் . ஒரு 
கில மைக்ரோ ஹைலிடேத் தேரைகள் எறும்பு அல்லது கரையான் 
புற்றுகளிலேயே வசிக்கும் திறனுடைளன . இப்பூக்சிகள் கடிப் 
பதால் இவ்வுயிரிகளுக்கு எவ்விதத் துன்பமும் நோவதில்லை . இத் 
தேரைகள் அமெரிக்கா , ஆசியா , நியூகினியா , மடகாஸ்கர் 
முதலிய பகுதிகளில் உறைகின்றன . அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 
வசிக்கும் மைக்ரோ ஹைலர் கரோலினென்ஸிஸ் தேரை ஒரு 
இரவு வாழ்வி . இது நிலத்திற்கடியில் அமைக் கட்டிருக்கும் 
வளைகளில் 

முழு வளர்ச்சியிற்ற ஒரு முதிர்ந்த 
தவளை சுமார் 11 அங்குல நீளமிருக்கும் . இதன் தலைப் பிரட் 
டைகளில் பற்கள் கிடையா . கீழ் உதடானது பல மடிப்புகளைப் 
பெற்றிருக்கும் . தலைப் பிரட்டைகளின் கால் விரல்கள் விரலிடைச் 


வசிக்கின் றன . 


256 


இருவாழ்விகள் 


சவ்வால் இணைக்கப் பெற்றிருந்தாலும் , முதிர்ந்த தவளைகளில் 
இவ் விரலிடைச் சவ்வு காணப்படுவதில்லை . 


C 


படம் 208 . 


மைக் ரோஹைலா 


ப்ரீவிசெப்ஸ் ( breviceps ) பேரினத் தவளைகள் ஆசியாவிலும் 
ஆப்பிரிக்காவிலும் வசிக்கின்றன , 

ஆப்பிரிக்காவில் உறையும் 


படம் 209 . 
ப்ரீவிசெப்ஸ் கிப்போசஸ் 


பசீவி செட்ஸ் கிப்போசஸ் ( Breviceps gibbosus ) தவளைகள் மழைத் 
தவளைகள் என்றழைக்கப்படுகின்றன . பயிர் 

வகைகளுக்குத் 


இருவாழ்விகளின் வகைபாடு 


257 


தேவையான மழையைக் கொண்டு வருவதும் , வராததும் இத் 
தவளைகளால் நடைபெறுவதாக ஆப்பிரிக்க ஆதிவாசிகள் நம்பு 
கின்றனர் . இவற்றின் உடல் உருண்டு , பருத்துப் பலூனைப் 
போன்று காணப்படும் . சில வளைகளில் பாதுகாப்பாக உறையும் 
இத்தவளைகள் நில மேற்பரப்பிற்கு வரும்போது உடலானது 
காற்றை உட்கொண்டு 

உட்கொண்டு பெருத்திருக்கும் . இவற்றின் கால்கள் 
வளை தோண்ட உதவும் மண்வாரி அமைப்புடைய நீட்சியை 
( spade like bitercle ) 

இதனுதவியால் மண்ணைத் 


உடையன . 


E 


படம் 


210 . 


ப்ரீ விசெய்ஸ் அட்ஸ்பெர்சஸ் 


தோண்டி , ஒரு வளையினை அமைத்து அதனுள் வாழும் . தோலில் 
பல உருண்டை வடிவமுள்ள சுரப்பிகளைப் பெற்று இருக்கும் . இச் 
சுரப்பிகளின் சுரப்பு அரிப்புத் தன்மையுடையது . இக் குட்டைத் 
தலைத் தேரைகள் , நீந்தும் திறனுடையதாயினும் தன்னிச்சையாக 
நீரை நாடிச் செல்வதில்லை . ஆகையால் இவை நீரில் இனப் 
பெருக்கம் செய்வதில்லை . இவற்றின் பெரிய முட்டைகள் பாறை 
இடுக்குகளிலேயோ அல்லது வளைகளிலேயோ இடப்பட்டுப் 
பின்னர் முட்டையினுள்ளேயே உருமாற்றம் பெற்றுத் தவளைக் 
குஞ்சாக வெளிவரும் . 


17 


258 


இருவாழ்விகள் 


கலூலா பல்ச்சரா ( Kaloula pulchra ) தவளைகள் கண்கவரும் 
வண்ணமுடையன . வெளிர் சிவப்பு நிறமுடைய இவற்றின் 


8 . 


s 


. 


ப 


படம் 211 . 


கலூலா பல்ச்சரா 


தோலில் ஒரு பழுப்பு நிறப்பட்டையை முது தப் பக்கத்திலும் , 

கால் பகுதிகளில் சிறிய பழுப்புப் புள்ளிகளையும் காணலாம் . 
இவை தென் சீனாவிலும் , மலேயாவிலும் வசிக்கின்றன . 


கை , 


குடும்பம் ஃப்ரைனேமெரிடே 

Family Phrynomeridae 


- 


ஃப்ரைனோ மெரிடேத் தவளைகள் சஹாரா 

பாலைவனத் 
திற்குத் தெற்கேயுள்ள ஆப்பிரிக்கப் பகுதிகளில் வசிக்கின்றன ; 
இச்சிறிய குடும்பத்தில் ஆறு இனங்கள் அடங்கியுள்ளதாகப் 
பதிவு செய்யப்பட்டுள்ளது . சுமார் 11 அங்குல நீளமே உள்ள 
இச்சிறிய தவளைகளின் குரல் சுமார் ஒரு கிலோ மீட்டர் அல்லது 

மைல் தூரத்திற்குக் கேட்கும் . அனேகமாக இவை தரையில் 
தாவி குதித்துச் செல்லாமல் துரிதமாக நடந்து செல்வன . 
விரல்களின் நுனி அகன்று ஒட்டும் தன்மை கொண்ட பசையைப் 
பெற்றிருக்கும் . இவை வாழை மரத்திலும் , மரப் பொந்து 
களிலும் காணப்பட்டாலும் , கரையான் புற்றில் மேலும் கீழும் 
சென்று கரையானையும் , எறும்பையும் உணவாகப் பெறுகின்றன . 
இவற்றின் இனப்பெருக்கம் நீரில் நடைபெறுகின்றது . ஒரு பெண் 
தவளை ஒரு சமயத்தில் சுமார் 1,000 முதல் 1,500 முட்டைகள் 
வரை இடும் . 


இருவாழ்விகளின் வகைப்பாடு 


259 


ஃப்ரைனோமெரஸ் பைஃபாசியேட்ஸ் ( Phrynomerus bifasciatus ) 
தவளைகள் கென்யா , காங்கோ , கேப்டவுன் பகுதிகளில் உறை 
கின்றன . வரிக் குதிரையைப் போன்று கருப்பு , சிவப்பு பட்டை 
களையுடைய இத்தவளைகள் சுரக்கும் நச்சுநீர் , அவற்றைப் பிடிப் 
பவனின் கையை வீக்கமடையச் செய்யும் தன்மையுடையன . 


ஏபோடா 
Apoda 


கால்களற்ற இருவாழ்விகளனைத்தையும் சிசிலிடே (caecilidae ) 
என்ற குடும்பத்தில் அடக்கலாம் . இக்குடும்பம் பதினாறு பேரினங் 
களையும் , எழுபத்தி ஐந்து இனங்களையும் கொண்டுள்ளது . இவை 
பொதுவாக வெப்பநிலைப் பகுதிகளிலேயே வாழ்கின்றன . மத்திய 
தெற்கு அமெரிக்காவில் நாற்பத்தி ஆறு இனங்களும் , ஆசியாவில் 
ஆறு இனங்களும் , ஆப்பிரிக்காவில் இருபத்திமூன்று இனங்களும் 
வாழ்வதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


வசிக்கும் 


சிசிலியன்கள் நிலவளைகளிலேயே வசிக்கும் தன்மையன . 
டிப்லோ நெக்டஸ் ( typhlonectus ) என்ற ஒரு பேரினம் மட்டும் நீர் 

யாக உள்ளது . ஜிம்னோ பியானா உயிரிகள் செதில்களைப் 
பெற்று இருப்பினும் கெகனோஃபிஸ் 

கெகனோஃபிஸ் ( gegenophis ) , டிப்லோ 
நெக்டஸ் (typhlonectus ) என்ற இரு இனங்கள் செதில்களற்று 
காணப்படுகின்றன . கொலம்பியாவில் ( colombia ) 
சிசிலியா தாம்சோனி உயிரிகள் ( caecilia thompsoni ) 4. அடி நீள 
முள்ளன , இவை உலகிலேயே நீளமாகக் காணக்கூடிய கால்க 
ளற்ற இருவாழ்விகளாகும் . ஜிம்னோபிஸ் பார்விசெப்ஸ் ( gym 
nopis parviceps ) என்ற காலிலா இருவாழ்விகள் மிகவும் கட்டை 
யானவை . வை ஏழு அங்குல நீளம் உடையன . மிகவும் 
பருமனான ஜிம்னோஃபியானோ உயிரிகளின் உடற் குறுக்களவு ஓர் 
அங்குலம் ஆகும் . இவற்றில் பல முட்டையிட்டு , குஞ்சு 
பொறிக்கும் தன்மையை உடையதாயினும் , ஒரு சில இனங்கள் 
மூட்டைகளை அண்டக் குழலில் தாங்கிப் பின்னர் லார்வாக்களாக 
வெளியிடும் தன்மையுடையன . ஆதலின் இவற்றைக் குட்டி 
போடும் பண்புடையன என்று குறிப்பிடலாம் . ஜிம்னோபிஸ் 
( gymnophis), டிஃப்லோநெக்ட்ஸ் (typhlonecles) முதலியன குட்டி 
போடும் பண்புடையனவற்றிற்கு எடுத்துக் காட்டுகளாகும் . 


9. தென்னிந்திய இருவாழ்விகள் 

South Indian Amphibia 


தவளைகளும் , தேரைகளும் அன்யூரா வகையைச் சார்ந்தன . 
முதிர் உயிரிகள் செவுள்களற்றும் , வாலற்றும் நான்கு இணையுறுப் 
புக்களைக் கொண்டும் உள்ளன . வால் முள்ளெலும்புகள் ஒன் 
றிணைந்து யூரோஸ்டைலை உருவாக்கியுள்ளன . மற்ற இருவாழ் 
விகளைப்போல் இதன் வாழ்க்கை வரலாற்றிலும் தலைப்பரட்டை 
நிலையுள்ளது . நீர்வாழ்வியான தலைப்பரட்டை முதலில் புறச் 
செவுள்களால் சுவாசித்துப் பின்னர் அகச் செவுள்களாலும் 
சுவாசிக்கும் . உருமாற்றத்திற்குப் பின் முதிர்ந்த தவளை நுரை 
யீரலையும் , தோலையும் சுவாச உறுப்புகளாகப் பயன்படுத்தும் . 

தென்னிந்தியாவில் காணப்படும் பல்வேறு இனத் தவளை , 
தேரை முதலியவற்றின் சிறப்புத் தன்மைகளையும் கீழே காண் 
போம் . 


குடும்பம் ராணிடே 

Family Ranidae 


ராணிடே குடும்பத்தைச் சேர்ந்த தவளைகள் தனித்த (free ) 
நாக்கையும் ; வலது இடது உட்செவிக் குழல்கள் அல்லது உரை 
வளைக் குழல்களையும் ( eustachial tube ) பெற்றுள்ளது . மேற் 
தாடையில் பற்கள் உள்ளன . ஒன்பதாவது முள்ளெலும்பின் பக்க 
நீட்சிகள் ( transvers processes ) உருளை வடிவமுடையதாயினும் , 
முனைகள் தட்டையாகக் காணப்படும் . மார்பு வளையத்திலிருக்கும் 
கோரகாய்டு எலும்புகள் ஓர் எபி கோரகாய்டு முருந்தால் 
இணைக்கப்பட்டிருக்கும் . இக் குடும்பத் தவளைகளின் கைவிரல் 
களில் விரலிடைச் சவ்வுகள் இல்லை . ஆனால் கால்விரல்கள் விர 
லிடைச் சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் . இதன் பாதத்தில் 
ஒன்று அல்லது பல பாத எலும்பு முகிழ்ப்புகளைக் காணலாம் .. 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


261 


உடையன . 


இப்பாத எலும்பு முகிழ்ப்புகள் கூர்மையாகவோ அல்லது மண் 
வரிசையைப் ( shovel - shaped ) போன்றே இருக்கும் . இவை 
நிலத்தில் வளைகள் தோண்ட மிகவும் உதவுகின்றன . சில தவளை 
களின் விரல் நுனிகள் வட்டத்தகடு அமைப்பு 
இவற்றின் உதவியால் செங்குத்தான பரப்புகளின்மேல் ஒட்டிக் 
காள்ள இயலும் . 

தற்கால வகை பாட்டின்படி ஃபில்லா ட்டல் பேரினங்கள் 
ராணிடே குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்டு ராக்கஃ போரிடே 
குடும்பத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளன . 


பேரினம் ராணு 


Genus Rana 


உடையவை . 


இப்பேரினத்தைச் சார்ந்த தவளைகள் 

ஓரளவு 

பெரிய 
! வத்தை 

வழுவழுப்பான ( smooth ) தோல் , 
தோல் சுரப்பி மடிப்புகளும் ( cutaneous glandular folds ) , சில 
வேளைகளில் தட்டையான முகிழ்ப்புகளும் ( Tubercles ) காணப்படும் . 
அகன்ற , முட்டை வடிவமுள்ள ( oblong ) தனித்த ( free ) நாக்கின் 
பின் முனை பிளவுற்று ( bifid ) இருக்கும் . தனித்த ( free ) கைவிரல் 
களின் நுனி தடித்திருக்கும் . கால்விரல்கள் ( toes ) விரலிடைச் 
சவ்வால் ( web ) இணைக்கப்பட்டிருக்கும் . வட்ட வடிவமுள்ள 
கண்ணின் பாவை அல்லது கட்புரை 

கட்புரை ( pupil ) சுருங்கி விரியும் 
தன்மையது . 

செவிப்பறை (tympanum ) தெளிவாகப் புலப்படும் . 
சில இனங்களில் இது தெளிவற்று மறைந்திருக்கும் . 
வோமரைன் பற்கள் ( vomerine teeth ) இரு கூட்டங்களாகப் 
பொருந்திக் காணப்படும் . ஒமோஸ்டெர்னமும் ( omosternuin ) , 
மீசோஸ்டெர்னமும் ( mesosternum ) எலும்புக் குச்சிகளால் 
ஆனவை . 

ஆண்களில் ஓரிணை குரல் பைகளைக் ( vocal sacs ) 
காணலாம் . 

இப்பேரினம் உலகின் எல்லா பகுதிகளிலும் வசிக்கின்றது . 
இதனைச் சார்ந்த நாற்பத்தியொரு இனங்கள் இந்தியாவில் இரு 
கின்றன . அவற்றில் பதினேழு இனங்கள் தென்னிந்தியாவில் 
இருப்பதாகக் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது . 


ஆனால் சில 


ராணா ஹெக்ஸடாக்டைலா 

Rana Hexadactyla 


தென்னிந்தியாவில் மிகச் சாதாரணமாகக் காணப்படும் , 
இனங்களில் இது அதிக அளவில் காணப்படுகிறது . இது ஒரு 


262 


இருவாழ்விகள் 


நீர்வாழ்வி ( aquatic ). பொதுவாக தென்னிந்தியக் குளங்களில் 
இருக்கும் இத்தவளை ஆறு , ஏரி முதலிய நன்னீர் தேக்கங்களிலும் 
காணப்படும் . உடற்கூறு ( anatomy ) , 

( anatomy ) , செயலில் ( physiology ) 
ஆய்வுகளுக்கு இவற்றை மிக அதிகமாகப் பயன்படுத்துகின்றனர் . 


படம் 212 . 
ராண ஹெக்ஸடாக்டைலா 


பருவ மழைக் காலங்களில் ( monsoon ) இவற்றை நீர்த் தேக்கங் 
களின் கரையோரங்களில் காணலாம் . பச்சை வண்ணமுடைய 
இத்தவளை புல் பூண்டுகளுக்கிடையே இருக்கையில் இதனைக் 
கண்டறிவது கடினம் . புல்லின் பச்சை நிறத்தையொத்த இதன் 
முதுகுத்தோலின் நடுவே பச்சை அல்லது வெளிர் மஞ்சள் 
( pale yellow ) நிற முதுகுப்பட்டை ( vertebral stripe ) இருக்கும் . 
தவளையின் கீழ்ப்பகுதியானது வெண் பழுப்பு ( cream ) அல்லது 
வெளிர் 

மஞ்சள் நிறமுடையது வயிற்றுப் பின் பகுதியும் , 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


263 


தொடை கீழ்ப் பகுதியும் வெளிர் மஞ்சள் புள்ளிகளைக் ( spois ) 
கொண்ட பச்சை நிறமுடையது . இளம் தவளைகளின் கீழ்ப்பகுதி 
( ventral side ) வெண்மையாயும் , முதுகுப் பகுதி ( dorsal side ) 
அழகான பட்டைகளையும் ( stripes ) பெற்றிருக்கும் . 


அளவினை 


இதன் தோல் வழுவழுப்பாய் (smooth ) இருக்கும் . கழுத்து ,, 
பக்க பத்தி , வயிற்றுப்பகுதி முதலிய இடங்களிலிருக்கும் தோலில் 
நுண்புழைகள் ( pores ) வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும் . 
வோமரைன் பற்கள் ( vomerine teeth ) சாய்வான ( oblique ) 
வரிசையில் அமைந்துள்ளன . தெளிவாகத் தெரியும் செவிப்பறை 
(tymparium ) கண்ணின் 

உடையது . 

கை விரல்கள் 
( fingers) மெலிந்து (slender ) கூர்மையான ( pointed ) நுனியைப் 
பெற்றுள்ளன . முதல் கைவிரல் , இரண்டாவதை விடச் சற்று 
நீளமானது . 

து . பாத எலும்புகளின் ( meta tarsal bones ) உட்புறம் 
ஒரு முக்கோண முகிழ்ப்பு அல்லது நீட்சி ( tubercle ) உள்ளது . 
ஓரிணை புற குரல்பைகள் உண்டு . தலையின் முன்முனையிலிருந்து 
( snout ) பொதுக் கழிவறைப்புழை ( cloacal apperture ) வரை இதன் 
நீளம் சுமார் 15 செ.மீ இருக்கும் . 


இவ்வினம் தென்னிந்தியாவிலும் , இலங்கைத் தீவிலும் பரந்து 
காணப்படுகின்றது . பம்பாய் , கல்கத்தா முதலிய மாநிலங்களிலும் 
இவை காணப்படுகின்றன . 


ராணாசைனேப்ளிக்டி 
Rana cyanophlyctis 


நீர் 


தென்னிந்தியாவில் சாதாரணமாகக் காணப்படும் தவளை 
இனங்களில் இதுவும் ஒன்று . இதை நீர்நிலைகளில் எப் பருவத் 

திலும் காணலாம் . 
வாழ்வியான இது பகலி 
லும் ; இரவிலும் சுறுசுறுப் 
புடன் இருக்கும் . தனக்கே 
உரிய முறையில் இது நீரில் 
தத்திச் ( skip ) செல்வதால் 
இதனை தத்தும் தவளை 

( skipper frog ) என்பர் . மேற் 
213 . 

கூறியவாறு தத்திச் சென்று 

நீரினுள் மூழ்கி , மண்ணி 
If IT (677 ) சையனோப்விக்டிஸ் 

னுள் புதையுண்டு விடும் . 
அந்நிலையில் இரு கண்கள் மட்டுமே மண்ணிற்குமேல் காணப்படும் . 


படம் 


264 


இருவாழ்விகள் 


உடையன , 


நீரைத் தேடி இத்தவளை இரவு நேரங்களில் நீண்ட தரைப்பயணங் 
களை மேற்கொள்ளும் . தென்னிந்தியத் தவளைகளில் இது ஒன்று 
தான் ஆற்று வெள்ளத்தை எதிர்த்துச் செல்லும் திறனுடையது . 
சில சமயங்களில் கழிமுகப் பகுதிகளிலும் ( back water ) வசிக்கும் . 
சாதகமற்ற சூழ்நிலைகளில் , மண்ணினுள் ஆழப் புதையுண்டு 
கோடைத் துயிலுறும் ( aestivation ) . 

பழுப்பு அல்லது சாம்பல் நிறமுடைய முதுகுத் தோலில் பல 
கருந்திட்டுக்கள் இருக்கும் . இரு கறுப்புக் கோடுகள் தொடையின் 
பின்பகுதியில் அமைந்துள்ளன . வெளுத்த வயிற்றுப் பகுதியும் , 
இணையுறுப்புகளும் பல கறுப்புப் புள்ளிகளை ( spots ) உடையன . 
இக் கறுப்புப் புள்ளிகள் இளந் தவளைகளில் காணப்படுவதில்லை . 

ராணா ஹெக்ஸடாக்டைலாவைப் பலவிதத்தில் ஒத்திருக்கும் . 
இவ்வினத் தவளைகள் உருவத்தில் சிறியன . நீண்ட தொடைகளை 

இத்தவளையின் முன்முனையிலிருந்து , பொதுக் கழி 
வறைப் புழைவரை இதன் நீளம் சுமார் 7 } செ.மீ. இருக்கும் . 
இதன் முதுகுப்புறத்தில் தசை முகிழ்ப்புகளையும் , கழலைகள் அல்லது 
வார்ட்டுகளையும் ( var ! s ) வரிசையாய் அமைக்கப்பெற்ற நுண் 
புழைகளையும் உடையது . தலையின் முன்முனை மழுங்கியும் , கண்க 
ளிடைப் பகுதி குறுகியும் இருக்கும் . தெளிவாகக் காணப்படும் 
செவிப்பறை கண்ணின் விட்டத்தில் மூன்றில் இருபங்கு இருக்கும் . 
சிறிய வோமரைன் பற்கள் வட்டமாக அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . மெலிந்த விரல்களின் முன்முனை கூர்மையானவை 
முதல் கைவிரல் , இரண்டாவதை விட நீண்டிருக்காது . நான் 
காவது கால்விரல் மூன்றாவது , ஐந்தாவது கால் விரல்களை விடச் 
சற்று நீண்டிருக்கும் . உள்பாத எலும்பு முகிழ்ப்பானது ( inner 
metatarsal tubercle ) ஒரு வளர்ச்சியற்ற விரலைப் போலிருக்கும் , 
குரல் பைகள் வெளிப்புறம் அமைந்துள்ளன . 

இந்திய பணைக்கண்டம் முழுவதிலும் பரவலாக வசிக்கும் 
இவ்வினம் சென்னை , நீலகிரிமலை , ஏற்காடுமலை , மலபார் குன்று 
கள் , எர்ணாகுளம் , கோதாவரி முதலிய இடங்களில் மிகுந்து 
காணப்படுகின்றது . இமாலய 

மலையில் 6,000 அடி 

உயரம் 
வரையிலும் இது வசிப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


ராணா டைக்ரீனு 
Rana Tigrina 


இந்த இனத்தைச் சார்ந்த தவளைகள் அளவில் மிகப் 
பெரியவை . ஆதலின் இவைகளை எருதுத் தவளை ( bull frog ) 
என்று குறிப்பிடுவர் . குளம் , குட்டை , கிணறு முதலிய நீர்த் 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


265 


தேக்கங்களில் வசிக்கும் . இத் தவளைகள் நிலத்தில் தத்திச் செல் 
வதைப் போலவே நீரிலும் தத்திச் செல்லும் . 

<< கோடைத் 
துயிலின் ( aestivation ) போது இது சுமார் 30 அடி ஆழத்தில் 
புதையுண்டிருக்கும் . ஒரே குழியில் பல தவளைகள் கோடைத் 
துயிலுறுகின்றன . மாரிக் காலத்தில் துபில் நீங்கி வெளிவரும் ஆண் 
தவளைகளின் நிறம் எலுமிச்சை மஞ்சளாக இருக்கும் . இதன் 


* 



-- 


படம் 214 . 


சாண டைக்ரீ 


குரல்பைகள் கருநீல வண்ணத்தை உடையன . ஒரு பெண் தவளை 
யுடன் இன உறவு கொள்ள பல ஆண் தவளைகள் ஒன்றுடன் ஒன்று 
சண்டையிட்டுக் கொள்ளும் . கலவிக்குப் பின்னர் ஆண் தவளை 
யின் மஞ்சள் நிறம் மறைந்து பழுப்பு நிறத்தைப் பெறும் . இவ் 
வினத் தவளைகள் தன்னினத் தலைப்பிரட்டைகளையே உண்ப 
பொதுவான இயல்பாகும் . எனவே இவற்றை தன்னினம் தின்னி 


266 


இருவாழ்விகள் 


( cannibal ) எனலாம் . ஊணுண்ணியான எருதுத் தவளை , பூச் 
சிகளை உணவாகப் பெறினும் , சிறிய பாலூட்டிகளையும் ( mammals ) , 
பறவைகளையும் ( birds ) ஊர்வனவற்றையும் , பிற தவளைகளையும் 
உணவாக உட்கொள்ளும் . 


உடையன . 


டைக்ரீனாத் தவளைகள் பொதுவாகக் கரும் பச்சை நிறம் 

முதுகில் பல ஒழுங்கற்ற கரும் புள்ளிகளானது 
நீள் அமைப்பில் ஒன்றன்பின் ஒன்றாக அமைந்திருக்கும் . பின் 
முனையில் இப்புள்ளிகள் மிக அருகில் அமைந்து ஒன்றிணைந்து விடும் . 
ஒரு குறுகிய மஞ்சள் நிற முதுகெலும்புக் கோடு ( vertebral stripe ) 
முன்முனையிலிருந்து , பின் முனைவரை நீண்டு காணப்படும் . 
வெளுத்த நிறமுடைய வயிற்றுப்பகுதி அகன்ற குறுக்குக் கரும் 
புள்ளிகளை உடையது . 

இணையுறுப்புகள் கறுத்த குறுக்குப் 
பட்டைகளை ( cross bands ) உடையன . 


அளவில் பெருத்த இத்தவளையின் நீளம் ( முன்முனையில் 
இருந்து பொதுக் கழிவறைப் புழைவரை 16 செ.மீ இருக்கும் . 
பல நீள் மடிப்புகளை உடைய ( longitudinal folds ) இதன் முதுகுத் 
தோல் சொறசொறப்பாக இருக்கும் . ஒரு 

ஒரு தடித்த சுரப்பி 
மடிப்பானது ( glandular fold ) கண்ணில் இருந்து தோள்வரை 
நீண்டு காணப்படும் . புறநாசித்துளைகள் தலையின் குறுகிய முன் 
முனையின் அருகே அமைந்துள்ளன . வலுவான வோமரைன் பற்கள் 
சாய்வாக ஒன்றன்பின் ஒன்றாக இரு கூட்டங்களாக அமைக்கப்பட் 
டுள்ளன . சிறிதே தடித்த முனைகளுடைய கால்விரல்கள் விர 
லிடைச் சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் நான்காவது கால் விரல் 
மிக நீளமானது . உள்பாத எலும்பு முகிழ்ப்பு ( inner meta tarsa ) 
( ubercle ) நீண்டு , அழுந்தி ஒரு குழிந்த மண்வாரியைப் ( shovel ) 
போல் அமைந்துள்ளது தடித்த முன் இணையுறுப்பின் விரல்கள் 
குட்டையாக உள்ளன . கலவித்திண்டு சாம்பல் நிறமுடைய , 
மிருதுவான பஞ்சு போன்ற ( velvety ) , கொம்புத் தன்மை 
யுடைய (thorny ) பரப்படுக்கால் ( layer ) ஆனது . 


க்ரீனா இனம் இந்தியா , இலங்கை , சீனா , மலேயா முதலிய 
இடங்களில் வசிக்கின்றது . சென்னை , நீலகிரி , செங்கோட்டை , 
திருவாங்கூர் , கொச்சின் , நேபாளம் ( 4,000 - 5,000 அடி உய 
ரத்தில் ) , குலு பள்ளத்தாக்கு , கிழக்கு இமயமலை [ 7,000 அடி 
உயரம் வரை ) முதலிய பகுதிகளில் அதிகமாகக் காணப்படு 


கின்றது . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


267 


ராணா வெருகோஸா 


Rana Verrucosa 


இவ்வினத் தவளைகளானது வலுவான கூட்டமைப்பைப்பெற் 
றுள்ளன ,, பொதுவாக மலைவாழ் உயிரினங்களான இவை தென் 
னிந்திய மலைகளில் 4.000--7,000 அடி உயரத்தில் வசிக்கின்றன .. 
பெரிய நீர்த் தேக்கங்களிலும் , ஓடைகளிலும் வசிக்கும் இவற்றை 

சிறிய குளம் , குட்டைகளில் 
காண்பதரிது . சாம்பல் அல்லது 
பழுப்பு நிறமுடைய இதன் 
முதுகுப்புறத்தில் பல கரும்புள் 
ளிகளையும் , கண்களுக்கிடையில் 
V போன்ற குறியினையும் , 
முதுகின் பின்பகுதியில் குறுக் 
குக் கோடுகளையும் , பிளவுற்ற 
கோடுகளையும் காணலாம் . 
கறுத்த நிறமுடைய தொடை 
களின் 

பின்பகுதி வெண்மை 
நிறப் புள்ளிகளைப் பெற்றிருக் 

கும் , இதன் முதுகுப் புறத் 
215 . 

தில் பல எடுப்பான கழலைக 
ராணா வெருகோஸ: 

ளும் , தோல் மடிப்புகளும் (skin 
folds ) அமைந்துள்ளன . ஓரளவு பெரியதான இதன் தலையின் 
முன்முனை அகன்றும் , சற்றே தட்டையாகவும் இருக்கும் . 
நாசித் துளைக்கும் கண்ணிற்கும் இடையேயுள்ள பகுதி சிறிது உட் 
குழிந்திருக்கும் . செவிப்பறையும் கண்ணும் 

ஒத்த அளவினை 
யுடையன . வலுவான வோமரைன் பற்கள் அகநாசித் துளயைத் 
தொடும் வகையில் சாய்வாக பொருந்தியுள்ளன . மிக நீளமான 
பின் இணையுறுப்பின் விரல்கள் விரலிடைச் சவ்வால் இணைக்கப் 
பெற்றிருந்தாலும் . நீண்ட நான்காவது விரலின் நுனிவரை விர 
லிடைச் சவ்வு பரவி இருக்கவில்லை . விரல்களின் நுனி சிறிது 
பருத்திருக்கும் . ஆணின் குரல் பைகள் 

ஆணின் குரல் பைகள் உள்ளே அமைந்துள்ளன . 


திருவிதாங்கூர் , மலபார் குன்றுகள் , நீலகிரி முதலிய மலைப் 
பகுதிகளிலிருக்கும் ஓடைகளில் வெருகோஸா இனத் தவளைகள் 
வசிக்கின்றன , 


263 


இருவாழ்விகள் 


ராணு லிம்னேச்சாரிஸ் 


Rana Limnocharis 


லிப்னோச்சாரிஸ் இனத் தவளைகள் இந்தியாவில் அதிகமாகக் 
காணப்படுகின்றன . இவை குளம் , குட்டை , ஓடை , சதுப்பு 
நிலங்கள் முதலிய பகுதிகளில் மிகுந்திருக்கும் . கரையிலமர்ந் 
திருக்கும் இத்தவளை , எதிரிகளிடமிருந்துக் காத்துக்கொள்ள 


படம் 216 . 


ராணா லிம்னோச்சாரிஸ் 


நீரினுள் மூழ்கிவிடும் . வரட்சியான காலங்களில் கற்களின் அடியில் 
அல்லது ஈரப்பாங்கான இடத்தில் கோடைத் து பிலுறும் ” . 
மாரிக்காலங்களில் இவற்றைப் புல்வெளிகளில் காணலாம் . 
வெளிப் பகுதிகளில் இருக்கும் இவை வயல்களிலும் வசிக்கும் 
திறனுடையது . 


சம் 


பச்சை வண்ணமுடைய முதுகும் , தொடையும் பல 

கருந் 
திட்டுகளைப் பெற்றிருக்கும் . கண்களுக்கிடையே ஒரு முக்கோணக் 
குறியும் , தோள் - பகுதியில் பிளவுற்ற முனைகளையுடைய (forked 
edges ) கோடு ஒன்றையும் , திரிகப் பகுதியில் (sacral region ) V 
போன்ற குறியையும் காணலாம் . முதுகெலும்புக் கோடு மஞ்சள் 
நிறமுடையது . 

ஐந்து குறுகிய பட்டைகள் கண்ணிலிருந்து 
மேலுதடு வரை நீண்டு காணப்படுகின்றன . உதடுகளும் , இணை 
யுறுப்புகளும் பல குறுக்குக் கரும்பட்டைகளைப் பெற்று இருக்கும் . 
வெளிர்நிறமுடைய கீழ்ப் பகுதியில் , தொண்டையினருகில் M 
வடிவத்தில் ஒரு குறி இருக்கும் . முதுகின் மைக்கோட்டிலிருந்து 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


269 


பல கோடுகள் அல்லது பட்டைகள் வெளிச் செல்வதால் 
தவளைகளை வரித் தவளைகள் ( streaked frog ) என்பர் . 


த் 


ராணு 


டைக்ரீனாவின் அமைப்பைக் கொண்டுள்ள இவை 
அளவில் மிகச் சிறியன . இவற்றின் விரலிடைச் சவ்வுகள் நன்கு 
வளர்ச்சியுற்று இருக்கவில்லை . வளர்ச்சியுற்ற தட்டையான உள் 
பாத எலும்பு நீட்சியையும் பின்னங்காலில் காணலாம் . 

முது 
கானது பல நீள் கோடுகளைக் கொண்டிருக்கும் . கண்ணின் பின் 
ஒரு குறுக்கு மடிப்பிருக்கும் . தொடையின் பின்பகுதி , பல அடுக்கு 
களாக அகன்ற தட்டையான தலையின் முன்முனை குவிந்து மழுங்கி 
இருக்கும் . விரல்களின் முனைகள் கூர்மையற்று மழுங்கிக் காணப் 
படும் . தொண்டையின் அடியில் தென்படும் தளர்ந்த நிலையி 
லுள்ள குரல் பைகள் கருமை நிறமுடையன . 


இவ்வினம் இந்தியா , சீனா , பர்மா , இலங்கை , பிலிப்பைன்ஸ் , 
போர்னியோ , சிக்கிம் , நேபாளம் முதலிய இடங்களில் பரவ 
லாகக் காணப்படுகின்றன . லிம்னோச் சாரிஸ் தவளைகள் , இமய 
மலையில் 7,000 அடி உயரம் 

காணப்படுகிறது . 

நீலகிரி 
மலபார் குன்றுகள் , திருவனந்தபுரம் , செங்கோட்டை , ஏற்காடு , 
சென்னை , விசாகப்பட்டினம் முதலிய தென்னிந்தியப் பகுதிகளிலும் 
இவை வாழ்கின்றன . 


வரை 


ராணா மலபாரிக்கா 


Rana malabarica 


- 


மலையடிவாரங்களில் வசிக்கும் பண்புடைய இத்தவளைகள் மலை 
உச்சியில் காணப்படுவதில்லை . நிலத்தில் வாழ்கின்ற இத் தவளைகள் 
மரக்கிளைகளிலும் வசிக்கக் கூடும் . காட்டுப் பகுதிகளில் மிகுந்து 
காணப்படும் இவ்வினத் தவளைகள் , இரவு நேரத்தில் வெளிவருவ 
தில்லை . நிலத்தையே புகலிடமாகக் கொண்டுள்ள இதனை நீரில் 
விட்டால் சிறிது நேரத்தில் நீரினைவிட்டு நிலத்திற்குத் திரும்பி 
விடும் . சிவந்த வண்ணமுடைய முதுகினையும் , மஞ்சள் நிற 
முடைய வயிற்றுப் பகுதியினையும் உடைய இத்தவளையின் பக்கப் 
பகுதிகள் பழுப்பு நிறமுடையன . தவளையின் இருமருங்கும் இணை 
உறுப்புகளும் கரும் பழுப்பு நிறமுடையவை . இணையுறுப்புகளும் 
வயிற்றுப் பகுதியும் வெண்மைக் குறிகளைப் பெற்றிருக்கும் . ஒரு 
வெளிர் மஞ்சள் நிறமுடைய கோடு தலையின் முன்முனையிலிருந்து 
பொதுக் கழிவறைத் துளை வரை நீண்டு காணப்படும் . ஒழுங்கற்ற 
குறுக்குப் பட்டைகள் பலவற்றை இணையுறுப்புகளின் மேல் 
காணலாம் . மலபாரிக்கா இனத் 

னத் தவளைகளின் கண்கள் சிவப்பு 


270 


இருவாழ்விகள் 


கலந்த தங்க நிறத்தையுடையன . இத்தவளை மரத்தில் அமர்ந் 
திருக்கையில் * சிவப்புப் பட்டைக் காளானைப் போன்று ( red bark 

fungus ) தோற்றமளிப்பதால் இத 
னைக் காளான் தவளை (fungoid 
frog ) என்றழைப்பர் . 


இதனுடல் சுமாா 7 செ.மீ 
நீளமிருக்கும் இணையுறுப்புகள் 
உடலின் அளவிற்கு ஏற்ப மெலிந் 
திருக்கும் . செவிப்பறையிலிருந்து 

பின் முனைவரை நீண்டிருக்கும் 
படம் 217 . 

SITUL Liq.uy ( glandular fold 
ராணா மலபாரிக்கா 

பக்கத்திற் கொன்றாக அமைத் 

திருக்கும் . தட்டையான தலை 
யின் முன்முனை மழுங்கியிருக்கும் . செவிப்பறை ஏறக்குறைய 
கண்ணின் அளவை உடையது . விரல்களின் நுனியானது அகன்று 
விரிந்திருக்கும் . முதற் கைவிரல் , இரண்டாவதை விட நீண்டிருக் 
கும் . உள்பாத எலும்பு முகிழ்ப்பு பருத்து நீள்வட்ட ( oval) 
அமைப்பைப் பெற்றிருக்கும் . ஆண் தவளை களில் காணப்படும் 
குரல்பைகளும் , மிருதுவான கலவித்திண்டும் தெளிவாகத் தென் 
படுவதில்லை . பொதுவாக இவ்வினத்தைச் சார்ந்த தவளைகள் 
மேற்குத் தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் வசிக்கின்றன . 


ராண ப்ரீவிசெப்ஸ் 


Rana breviceps 


மழைக் காலங்களில் அதிகமாகத் தென்படும் ப்ரீவீ செப்ஸ் 
தவளைகள் அருவருக்கத் தக்க தோற்ற முடையனவாகும் . 
சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் , வளையினுள் வசிக்கும் குழிந்த 
மண்வாரிபோன்ற அமைப்புடைய உள்பாத எலும்பு நீட்சியின் 
உதவிகொண்டு சுமார் 11 அடி ஆழத்திற்கு வளை தோண்டம் 
அதனுள் வாழும் . 


பழுப்பு அல்லது மஞ்சள் நிறமுடைய இதன் முதுகில் பல கரும் 
பழுப்பு நிறக் குறிகளிருக்கும் . வெளிர் நிறமுடைய முதுகுக் 
கோட்டிற்கு இரு மருங்கிலும் மஞ்சள் நிறமுடைய நீள் பட்டை 
யினைக் காணலாம் . உதடும் , இணை புறுப்புகளும் கறுத்த குறுக்குப் 
பட்டைகளைப் ( cross bands ) பெற்று இருக்கும் . ஆணின் தொன் 
டைப்பகுதி கறுத்தும் , பெண்ணின் தொண்டைப்பகுதி பழுப்புப் 
புள்ளிகளையும் கொண்டிருக்கும் . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


271 


இத் தவளையின் உடல் பருத்தும் தலை குறுகியும் இருக்கும் . 
தலையின் முன்முனை வட்ட வடிவமாயும் , பிடர்ப்பகுதி குவிந்தும் 
இருக்கும் . கண்ணிலிருந்து தோள்வரை ஒரு தோல் மடிப்புக் 
காணப்படும் . வயிற்றுப்பகுதி சொற சொறப்பாய் இருக்கும் . 


218 . 
Fis ) ப்ரிவி சப்ஸ் 


5 ) கவிரல்கள் குட்டையாகவும், முனை மழுங்கியும் இருக்கும் . 
முதற் கைவிரல் மிக நீளமானது . கால்களும் , விரல்களும் 
குட்டையானவை . விரலிடைச் சவ்வு , முழுமையாக விரல்களை 
இணைத்திருக்காது . உள்பாத எலும்பு நீட்சி வளர்ந்து ஒரு குழிந்த 
மண்வாரி போன்று அமைந்துள்ளது . 

இவை பஞ்சாப் , சிந்து , சென்னை , மலபார் , திருநெல்வேலி , 
திருவாங்கூர் , ஆந்திரப் பிரதேசம் முதலிய பகுதிகளில் காணப் 
படுகின்றன . 

இமயமலையில் 7,000 அடி உயரம் வரை இது 
காணப்படுகிறது . 

ராணா பெட்டோமி 

Rana beddomi 
இந்த இனத்தைச் சார்ந்த தவளைகள் அளவில் மிகச் சிறியவை . 
இவை பெரும்பாலும் மலைக்காடுகளில் வாழ்கின்றன . இதன் 
முக்கிய உணவு பூச்சிகளேயாகும் . பழுப்பு நிறமுடைய இதன் 
முதுகில் பல தெளிவற்ற பழுப்புப் புள்ளிகளைக் காணலாம் . ஒரு 
வெளுத்த முதுகெலும்புப் பட்டையை சில தவளைகள் பெற் 
திருக்கும் . கண்களின் இடை... வெளிப்பகுதியில் ஒரு கருப்புப் 
பட்டையைக் காணலாம் , சில சமயங்களில் செவிப்பறை சிவந்து 
இருக்கும் . இணையுறுப்புகளின் முதுகுப்பகுதி கரும்பழுப்புக் 
குறுக்குக் கோடுகளைப் பெற்றிருக்கும் . வயிற்றுப்பகுதி வெளுத் 
திருக்கும் , மிருதுவான தோலைப் பெற்றுள்ள இதன் முதுகுப் 


272 


இருவாழ்வீகள் 


புறத்தில் பல நீள் கழலைகளைக் காணலாம் , ஒரு தடித்த சுரப்பி 
மடிப்பானது கண்ணிலிருந்து தோள் வரை நீண்டு அமைந்திருக்கும் . 
சில தவளைகளின் வயிற்றில் ஒரு வட்ட வடிவமான மடிப்பைக் 


படம் 219 . 

ராணா பெட்டொமி 
காணலாம் . 

கை விரல்கள் நீண்டிருக்கும் . விரல்களின் முனை 
அகன்று வட்ட வடிவம் உடையது . 

தென்னிந்தியாவிலிருக்கும் எல்லா மலைப்பகுதிகளிலும் குறிப்பாக 
சிவகிரிமலை (திருநெல்வேலி ) ஆனைமலை , மலபார் , திருவிதாங்கூர் 
முதலிய பகுதிகளில் இத்தவளைகள் மிகுந்து காணப்படுகின்றன . 


. 


படம் 220 . 

ராணா டெம்பொராலிஸ் 
ராணா பேரினத்தைச் சார்ந்த மற்ற இனங்களைப் பற்றிய 
விவரங்கள் கீழ்க்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


273 


இனம் 


வசிக்குமிடம் 


1 . 


ராணா செமிபால் மேட்டா 
( Rana semipal meta ) 


தெற்கு மலபார் , ஆனைமலைக் 
குன்றுகள் , கேரளப் பகுதி . 


2 . 


ராணா லெப்டோடாக்டைலா திருவிதாங்கூர் , ஆனைமலைக் 
(Rana leptodactyla ) 

குன்றுகள் , குடகு நாடு 

( Coorg ) 


3 . 


ராணா கர்டிப்ஸ் 
( Rana curtipes ) 


வடக்குக் கனரா , மலபார் , 
திருவிதாங்கூர் , பெங்களூர் , 


4 . 


நீலகிரி 


ராணா குஹிலி 
( Rana kuhili ) 


5 . 


மலபார் 


ராணா ரூஃபெஸன்ஸ் 
( Rana rufescens) 


6 . 


மங்களூர் , தெற்குக் கனரா 


ராணா டோப்ஸானி 
( Rana dobsoni ) 


7 . 


மலபார் 


ராணா டிப்ளோஸ்டிகா 
( Rana diplosticta ) 
ராணா ஃபிரினோடெர்மா 
( Rana phrynoderma ) 


8 . 


ஆனைமலைக் குன்றுகள் 


9 . 


ஆனைமலைக் குன்றுகள் 


ராணா மாக்யுலேரியா 
( Rana macularia ) 


10 . 


ராணா டெம்பொராலிஸ் 
( Rana temporalis ) 


நீலகிரி , ஆனைமலைக் குன்று 
கள் , மலபார் . 


பேரினம் மிக்ரிஸலஸ் 


Genus Micrixalus 


இப்பேரினம் ராணா பேரினத்துடன் நெருங்கிய தொடர் 
புடையது . ராணாவின் உருவ அமைப்பு இவைகள் பெற்றிருந் 
தாலும் , அளவில் மிகச் சிறியன . மிக்ரிஸாலஸ் தவளைகளில் 
வோமரைன் பற்கள் கிடையா . தனித்த நாக்கின் பின்முனை 
பிளவுடையது . 

செவிப்பறைகள் தெளிவற்று , மறைக்கப்பட் 
டிருக்கும் . கைவிரல்கள் தனித்தும் , கால் விரல்கள் விரலிடைச் 
சவ்வால் பிணைக்கப் பட்டுமிருக்கும் . சேய்மை ( distal ) விரல் 

18 


274 


இருவாழ்விகள் 


எலும்புகள் ( phalanges) T போன்ற அமைப்புடையன . இப் 
பேரினம் தென்னிந்தியா , இலங்கை ஆகிய இரு இடங்களில் 
மட்டுமே காணப்படுகின்றது . 

மிக்ரிஸாலஸ் ஒபிஸ்தோரோடஸ் 

Micrixalus Opisthorhodus 
தென்மேற்கு இந்தியக் காடுகளிலும் , மலைகளிலும் வசிக்கும் 
சிறுத்த உருவமுடைய ( தலையின் முன்முனையிலிருந்து பொதுக் 
கழிவறைப் புழைவரை உள்ள நீளம் -40 செ மீ . ) தவளைகள் 

இவ்வினத்தில் சேர்க்கப் பட் 
டுள்ளன . இவை ஓடையின் நிழ 
லடர்ந்த கரைப் பகுதிகளில் 
வசிக்கின்றன . இதன் முதுகுப் 
புறம் பழுப்பு நிறமுடையது . 
கண்களிடைப் பகுதியும் , புற 
நாசித் துளையின் பின்முனைப் 
பகுதியும் , தலைப்பக்கப் பகுதியும் 
கரும் பழுப்பு நிறமுடையன . 
இணையுறுப்புகளின் மேற்புறம் 
கரும் பட்டைகளைப் பெற்றிருக் 
கும் . பின் இணையுறுப்புகளின் 
அடிப்பக்கமும் , வயிற்றின் பின் 
பகுதியும் இளஞ்சிவப்பு நிறமுட 
னிருக்கும் . இப்பண்பே இவ் 
வினப் பெயருக்கு அடிப்படைக் 
காரணமாகும் . இருநீள் மடிப்பு 

கள் பக்கத்திற்கொன்றாக அமைந் 
மிக்ரிஸாலஸ் ஒபிஸ்தோரோடஸ் 

துள்ளன . இருமருங்கிலும் ஒரு 

சில வெண்மையான முகிழ்ப்பு 
களைக் (tubercle) காணலாம் . முதுகுப்புறம் சில சாய்வு மடிப்பு 
களைக் கொண்டிருக்கும் . ஒரு தெளிவான சுரப்பிப் பக்க மடிப்பும் 
கண்ணிலிருந்து தோள்வரை மற்றொரு மடிப்பும் உள்ளன . வயிற்றுப் 
பகுதி வழுவழுப்பாக இருக்கும் . தலையின் முன்முனை குவிந்தும் , 
கண்குழியின் விட்டத்தின் அளவு நீண்டுமிருக்கும் . புறநாசித் 
துளைக்கும் , கண்ணுக்குமிடையே இருக்கும் லோரியல் பகுதி 
தட்டையாகவும் , செங்குத்தாகவும் அமைந்திருக்கும் . கண்க 
ளிடைவெளி அகலமாக 

சிறியதாய் அமைந்துள்ள 
செவிப்பரையானது தெளிவாகப் புலப்படாது . நாக்கின் முன் 
முனையின் நடுக்கோட்டில் தனித்த , கூர்மையான ஒரு சதைக் 
காம்பு ( papilla ) காணப்படும் . 


* 


படம் 221 : 


உள்ளது . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


275 


கோத்தகிரி மலையில் 6,000 அடி உயரத்திலிருக்கும் காட்டோ 
டைகளில் இவ்வினத் தவளைகள் வசிப்பதாகப் பதிவு செய்யப்பட் 
டுள்ளது . இவை நீலகிரி , மலபார் , தென்மேற்கு மலைகள் ஆகிய 
பகுதிகளிலும் வசிக்கின்றன . 


மிக்ரிஸாலஸ் சில்வாடிகஸ் 

Micrixalus Silvaticus 


இவ்வினத் தவளைகளும் மேற்கூறிய இனத்தைப் போலவே 
குன்றுப் பகுதிகளில் வசிக்கின்றன . பழுப்பு நிறமுடைய இதன் 

முதுகுப் 

பக்கத்தில் 
மழுங்கிய கறுப்புக் குறி 
களைக் காணலாம் . கண்க 
ளுக்கு இடையே கூம்பு வடி 
வக் குறி ஒன்று உண்டு . 
தொடையின் பின் பகுதி 
கரும்பழுப்பு நிறத்துடனும் , 
முன் பகுதி இளம் சிவப்பு 
( rose ) நிறத்தையும் கொண் 
டிருக்கும் . பழுப்புநிற வயிற் 
றுப் பகுதியில் பல வெண் 
ணிறப் புள்ளிகளைப் பெற் 
றிருக்கும் . இவ்வினத் தவளை 
கள் உருவ அளவில் மிகவும் 
சிறியவை . [ தலை - முன் 
முனையிலிருந்து பொதுக்கழி 
வறைப் புழைவரை உள்ள 
நீளம் 2 , 5 செ.மீ ] சில்வாடி 
கஸ் தவளைகளின் வயிற்றுப் 
புறத் தோல் வழவழப்பாக 
இருக்கும் .. ஒரு சுரப்பி பக்க 
மடிப்பானது கண்ணி 
லிருந்து தோள்வரை நீண் 
டிருக்கும் . தலையின் முன் 

முனை மழுங்கி வட்டமாக 
படம் 222 . 

அமைந்திருக்கும் . 

சிறிய 
மி .: F ஸாலஸ் சில்வாடிகஸ் 

செவிப்பறை தெளிவாகப் 
புலப்படாது , நாக்கு சதைக்காம்பு ( papilla ) அற்றிருக்கும் .. 
கைவிரல்கள் தனித்திருக்கும் . கால்விரல்களின் 

நீளத்தில் 
மூன்றில் ஒரு பகுதியானது விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பட் 


276 


இருவாழ்கவிள் 


டிருக்கும் , இதன் உள்பாத எலும்பு முகிழ்ப்பு விரல் நுனியின் 
வட்டத் தகடமைப்பும் சிறுத்து அமைந்துள்ளன . குரல்பைகள் 
உள்ளமைப்பு உடையன . 

இவை மலபார் காடுகளிலும் , உதக மண்டலத்திலும் வசிப்ப 
தாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


பேரினம் நிக்டிபாட்ராக்கஸ் 
Genus Nictibatrachus 


இப்பேரினத்தின் பண்புகள் , ராணாவின் பண்புடன் ஒத்து 
காணப்படினும் , இதன் செங்குத்தான கருவிழி ( pupil ) மாறு 
பட்டுள்ளது . தனித்து அமைந்திருக்கும் நாக்கின் நுனியில் ஒரு 
ஆழ்ந்த பிளவைக் காணலாம் . வோமரைன் பற்கள் 
வரிசைகளாக அமைந்து இருக்கும் , செவிப்பறையானது 
எளிதில் தென்படாத நிலையில் அமைந்து இருக்கும் . இப்பேரினத் 
தவளைகள் தனித்த கைவிரல்களையும் , விரலிடைச் சவ்வால் 
இணைக்கப்பட்டிருக்கும் . கால்விரல்களையும் பெற்றிருக்கின்றன . 
கால்விரல்களின் நுனி அகன்று சிறிய வட்டத் தகடமைப் 
புடையது .. சேய்மை ( distal ) விரல் எலும்புகள் பிளவுற்றிருக் 


கின்றன . 


தென்னிந்தியாவில் மட்டுமே இப்பேரினத் தவளைகள் காணப் 
படுகின்றன . இப்பேரினத்தைச் 

சார்ந்த நிக்டிபாட்ராக்கஸ் 
மேஜர் , நிக்மியஸ் ஆகிய இரு இனங்கள் தான் தென்னிந்தியாவில் 
வசிப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளன . 


நிக்டிபாட்ராக்கஸ் மேஜர் 
Nyctibatrachus Major 


மலை வாழ் இனமான இது மலையடிவாரங்களில் வசிக்கின்றது . 
பழுப்பு நிறமுடைய இதன் தோல் , முதுகுப் புறத்தில் கரும் 
பழுப்பாக இருக்கும் . தோலில் பல கரும் பழுப்புக் குறிகளை உடல் 
முழுவதும் பெற்றிருக்கும் . அகன்ற தலையின் முன்முனை குறுகியும் , 
முனை மழுங்கியும் இருக்கும் . வோமரைன் பற்கள் இரு சாய்வான 
( oblique ) வரிசைகளில் அமைந்திருக்கும் . நன்கு புலப்படும் 
வகையிலுள்ள , அகன்ற கண்கள் மேல் நோக்கி அமைந்து 
இருக்கும் . குறுகிய மேல் இமையில் பல சொரசொரப்பான 
முகிழ்ப்புகள் ( coarse tubercles ) இருக்கும் . கண்களிடை வெளி 
அகன்றிருக்கும் . கைவிரல்கள் மெலிந்தும் , நீண்டதாயும் 
உள்ளன . முதல் விரல் இரண்டாவதை விட குட்டையானது . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


277 


பின் - இணையுறுப்புகள் நீளமானவை . கால்விரல்கள் விரலிடைச் 
சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் . உள் பாத எலும்பு முகிழ்ப்பு 
தெளிவுறத் தென்படாது . விரல்களின் நுனிகள் 

அகன்று 
தெளிவுறத் தென்படாது . விரல்களின் நுனிகள் அகன்று வட்டத் 
தகடமைப்பைப் பெற்றிருக்கும் . 


படம் 223 , 


நிக்டிபாட்ராக்கஸ் மேஜர் 


நிக்டிபாட்ராக்கஸ் மேஜர் இனத் தவளைகள் மலபார் , திரு 
நெல்வேலிக் காடுகளில் காணப்படுவதாகப் பதிவு செய்யப்பட் 
டுள்ளது . 


குடும்பம் ராக்கோ ஃபோரிடே ( பாலி பெடாடிடே ) 

Family Rhacophoridae ( Poly Pedatidae ) 


இக்குடும்பத்தின் பண்புகள் , ராணிடே ( ranidae ) குடும்பத்தின் 
பண்புகளுடன் பெரிதும் ஒத்திருக்கும் . ராக்கோஃபோரஸ் தவளை 
களை மரத் தவளைகள் (tree frogs ) என்பர் . இத்தவளையின் திரிக 
எலும்பின் பக்க நீட்சி ( sacral diapophysis ) உருளை வடிவமுடையது . 
இன்டர் காலரி (incr calary ) குருத்தெலும்பை மரத் தவளைகளில் 
காணலாம் . மேற்கூறிய இரு பண்புகளும் ராக்கோஃபோரிடே 
குடும்பத்திற்கு உரிய சிறப்புப் பண்புகளாம் . நோபில் ( Noble ) 
என்ற உயிரியலறிஞர் ( biologist ) இக்குடும்பத்தை 

பாலி 
பெடாடிடே என்று குறிப்பிட்டுள்ளார் . ஆனால் வாரண்ட் 
என்பவர் இவற்றை ராணீடே குடும்பத்தில் அடங்கிய ஒரு துணை 
குடும்பமாகக் ( sub family ) கருதுகின்றார் . 


278 


இருவாழ்விகள் 


பேரினம் ராக்கோஃபோரிஸ் 

Genus Rhacophorus 


ராக்கோஃபோரஸ் தவளைகளின் விரல் நுனியானது வட்டத் 
தகடு ( discs ) அமைப்புடையது . இரு வரிசைகளாக பொருந்தி 
யிருக்கும் வோமரைன் பற்கள் நேர்மட்டக் (straight ) கோட்டிலோ 
அல்லது சாய்வுக் கோட்டிலோ அமைந்துள்ளன .. 

நாக்கின் 
இணைக்கப் பெறாத முனை ஆழ்ந்த பிளவுடையது . செவிப்பறை 
நன்கு புலப்படும் வகையில் அமைந்துள்ளது . இத்தவளைகளின் 
முதுகுப் புறத்தோல் வழுவழுப்பாகவும் , வயிற்றுப் புறத்தோல் 
சொரசொரப்பாகவும் இருக்கும் . விரல்களானது விரலிடைச் 
சவ்வால் பல்வேறு நிலைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் . வெளிப் 
பாக எலும்பானது பிற பாத எலும்பு களிலிருந்து ஒரு விரலிடைச் 
சவ்வால் பிணைக்கப் பட்டிருக்கும் . 


இந்தியாவில் ஏறக்குறைய இருபது இனங்கள் வசிப்பதாகவும் 
அவைகளில் ஐந்து இனங்கள் மட்டுமே காணப்படுவதாக பதி 
வெடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


ராக்கோஃபோரஸ் மாக்யுலேடஸ் 

Rhacophorus Maculatus 


சுண்ணத் தவளை ( chunam frog ) அல்லது மரத்தவளை ( tree forg ) 
என்றழைக்கப்படும் தவளைகள் மாக்யுலேடஸ் இனத்தில் சேர்க் 
கப்பட்டுள்ளன . இத்தவளைகள் இரவு நேரத்தில் இரை தேட 
வெளிவரும் . இவை நீந்தும் திறன் பெற்றிருப்பினும் , நீரில் 
வாழ்வதில்லை . செங்குத்தான பரப்புடைய சுவர்களிலோ அல்லது 
ஜன்னல் கதவுகளின் மேலோ விரல் நுனி வட்டத் தகடுகளின் 
உதவியால் ஒட்டிக் கொண்டிருக்கும் . இத்தவளை அதிக தூரம் 
தாவிக் குதிக்கும் ஆற்றலுடையது . இதன் வண்ணம் அடிக்கடி 
மாறும் தன்மையது . பொதுவாக இதன் முதுகுப் பக்கம் பழுப்பு , 
மஞ்சள் , சாம்பல் அல்லது வெண்மை நிறமுடையது . குறுக்குப் 
பட்டைகள் அல்லது வட்டக் குறிகள் முதுகின் மேலும் , இணை 
யுறுப்புகளின் மேற்பக்கத்திலும் காணப்படும் . இவை சுற்றுப் 
புறத்திற்கேற்ப தன் நிறத்தை மாற்றி , அமைத்துக் கொள்ளும் 
தன்மையுடையன . ஒரு வெள்ளைத் துணியின் மேல் இதனை விட்ட 
வுடன் , நிறம் வெளுப்பதுடன் , இதன் உடலில் காணப்படும் குறி 
களும் மறைந்துவிடும் . தலையின் பின்பகுதியில் உடுக்கையைப் 
போன்ற அமைப்புடைய ஒரு குறி தென்படும் . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


279 


ராக்கஃபோரஸ் தவளையின் முன் முனையிலிருந்து , பொதுக் 
கழிவறை அதன் நீளம் சுமார் 60 செ.மீ. இருக்கும் . சதைப் 
பற்று அற்றிருக்கும் தலையில் பல முகடுகள் ( ridges ) காணப்படும் 
தோல் , மண்டையோட்டுடன் ஒட்டியிராமல் தனித்தமைந் 
திருக்கும் . ஓரிணைப் புற நாசித்துளைகள் , முக்கோண வடிவமுடைய 
தலையின் முன்முனைக்கு அண்மையில் அமைந்துள்ளன . கண்களின் 
இடையீட்டுப் பகுதி ( inner orthital space ) அகன்றிருக்கும் . தோல் 


படம் 


221 . 


ராக்கோ ஃபோரஸ் மாக்லேடஸ் 


மடிப்பு ஒன்று கண்களிலிருந்து , தோள் வரை நீண்டு காணப்படும் . 
செவிப்பறை கண்ணின் விட்டத்தில் பாதிக்கு மேல் இருக்கும் . 
இதன் முதுகுத் தோல் வழவழப்பாகவும் , வயிற்றுத் தோல் சொர 
சொரப்பாகவும் இருக்கும் . விரல் நுனி வட்டத் தகடமைப்பு 
உடையது . இவ்வட்டத் தகடுகளின் விட்டம் செவிப்பறையில் 
பாதி இருக்கும் . பின் இணையுறுப்புகள் நீளமானவை . கைவிரல் 
களின் குறைந்த அளவு மட்டுமே விரலிடைச் சவ்வால் பிணைக்கப் 
பட்டிருக்கும் . ஆனால் கால் விரல்களானது விரலிடைச் சவ்வால் 
முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கும் . குரல் பைகள் உன்கள் 
மைப்பு உடையன . 


இச் சுண்ணத் தவளைகள் இந்தியாவிலும் , இலங்கையிலும் 
வரிக்கின்றன . இவை 
வை நீலகிரி , சேலம் , 

சென்னை , மலபார் , 
திருவனந்தபுரம் , விசாகப்பட்டினம் முதலிய தென்னிந்தியப் 
பகுதிகளில் வசிப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


280 


இருவாழ்விகள் 


ராக்கோஃபோரஸ் மலபாரிக்கஸ் 

Rhacophorus Malabaricus 


மலபாரிக்கஸ் தவளைகளை பறக்கும் தவளை ” என்றழைப்பர் . 
இவை காற்றினில் மிதவலாகச் செல்லும் ( glide ) திறனுடையது . 
காற்றில் மிதவலாகச் செல்கையில் இவற்றின் விரலிடைச் சவ்வுகள் 
விரிக்கப்பட்டு வான்குடை மிதவை ( parachute ) போன்று பணி 
புரியும் . விரல் அல்லது கால் நுனியானது ஒட்டுந்தன்மையுடைய 
வட்டத் தகடுகளைப் பெற்றிருக்கும் . இதன் உதவியினால் இவை 
எப்பரப்பிலும் தன்னை ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடையன . மரத் 


படம் 225 . 


ராக் 3 கா . : போரஸ் மலபாரிக்கஸ் 


திலே எழும் இத்தவளை இலைகளைப்போல் பச்சை நிறத்தைக் காப்பு 
நிறமாக பெற்றிருப்பதால் எதிரிகளிடமிருந்து தன்னைக் காத்துக் 
கொள்ளுகின்றது . பச்சை வண்ணமுடைய முதுகுப்புறத்தில் பல 
கரும்புள்ளிகள் தெளிவாகத் தெரியாத நிலையில் தென்படுகின்றன . 
பொன் மஞ்சள் நிறமுடைய வயிற்றுப்பக்கத் தோலின் முன்பகுதி 
துகளமைப்பு ( granulated ) உடையது . சிவப்பு நிறமுடைய விர 
லிடைச் சவ்வின் பக்கங்களில் மங்கிய இரு மஞ்சள் கோடுகளைப் 
பெற்றிருக்கும் இம்மஞ்சள் கோட்டின்மேல் பல பழுப்புப் ( brown ) 
புள்ளிகளைக் காணலாம் . முதல் , இரண்டாம் விரல்களை இணைக்கும் 
விரலிடைச் சவ்வு மஞ்சள் நிறத்தையும் ; இரண்டாவது , மூன்றாவது 
விரல்களை இணைக்கும் விரலிடைச் சவ்வின் முனைப்பகுதி மஞ்சளாக 
வும் , மற்ற பகுதிகள் சிவப்பாகவும் இருக்கும் . தவளை பறந்து 
செல்கையில் மேற்கூறிய வண்ண அமைப்பு அதிக ஒளியுடன் 
காணப்படும் , 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


281 


கை , 


தவளையின் முன் முனையிலிருந்து பொதுக்கழிவறைப் புழை 
வறை இதன் நீளம் சுமார் 80 செ.மீ. இருக்கும் . இந்நீளத்தி 
னுடைய ஒரு தவளையின் முன் இணையுறுப்புகள் 5 செ.மீ. நீளமும் 
பின் இணையுறுப்புகள் 13 செ.மீ. நீளமும் உடையவை என்று 
பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது . ராக்கஃபோராஸ் மாக்யு 
லேடஸ் இனத்தினைவிட இவ்வினத் தவளைகள் 

உருவ அளவில் 
பெரியதாய் இருக்கும் . 

. மலபாரிக்கஸ் தவளைகளின் விரல்கள் 
விரலிடைச் சவ்வால் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கும் . இப் 
பண்பில் இத்தவளை , மாக்யுலேடஸ் தவளைகளினின்று வேறுபட்டு 
நிற்கின்றன . அகன்ற தலையின் லோரியல் பகுதி குழிந்து இருக்கும் . 
கண்களின் இடையீட்டுப் பகுதி அகன்றும் , புறநாசித் துளைகள் 
தலையின் முன் முனைக்கு அண்மையிலும் , அமைக்கப்பட்டுள்ளன . 
தெளிவாகப் புலப்படும் செவிப்பறை கண்ணின் விட்டத்தில் 
பாதிக்குமேல் இருக்கும் . 

கால் விரல்களின் நுனியி 
லிருக்கும் ஒட்டும் தன்மையுடைய வட்டத்தகட்டின் விட்டம் 
செவிப்பறையின் விட்ட அளவினையுடையது . தோல் துகள் 
அமைப்புப் பெற்றது . பொதுக் கழிவறைப் புழையின் மேல் ஒரு 
தளர்ந்த தோல் தொங்கல் ( cutaneous flap ) இருக்கும் . இதன் 
இனப்பெருக்கம் ஜூன் மாதத்திலிருந்து , நவம்பர் மாதம் வரை 
தடை பெறும் . பெண் தவளை நீர்நிலைகளுக்கு ( குளம் அல்லது 
(கட்டை ) அருகாமையிலிருக்கும் மரங்களில் வெண்மையான 
சுரப்பு நீரினால் இலைகளில் கூடு கட்டும் . இக்கூடுகள் பெரும்பாலும் 
நீர் நிலைகளுக்கு நேர்மேலாக உள்ள கிளைகளில் காணப்படும் . 
வெண்மையான நுரை போன்று காணப்படும் இக்கூடு , கட்டப் 
பட்ட 24 மணி நேரத்தில் பழுப்பு நிறத்தைப் பெற்று வரண்ட 
தோலைப் போன்று மாறிவிடும் . முட்டையிலிருந்து வெளிவரும் 
தலைப்பிரட்டைகள் கூட்டிற்கு கீழேயிருக்கும் நீரில் விழுந்து வளர்ச்சி 
யடையும் . இத்தலைப்பிரட்டைகளின் உருமாற்றம் ( imetamor 
phosis) நீரிலேயே நடைபெறும் . இவை மற்ற தலைப்பிரட்.ை- 
களைப் போன்று பயிருண்ணியாக ( herbivorus ) வாழ்க்கையை மேற் 
கொள்ளாமல் , 2வணுண்ணியாக வாழ்கின்றன .. 

இப்பறக்கும் தவளைகள் மலபார் , திருவனந்தபுரம் , மைசூர் 
காடுகள் முதலிய டங்களில் காணப்படுகின்றன . 


ராக்கோஃபோரஸ் ப்ளுராஸ்டிகஸ் 

Rhacophorus Pleurosticus 


நீலகிரி மலைத் தொடரிலிருக்கும் ஓடைக்கரைகளிலும் , அதைச் 
சார்ந்த செடி . , பதர்களுக்கிடையிலும் இவ்வினத் தவளைகளைக் 
காணலாம் . 

பச்சை நிறமுடைய இதன் 

இதன் முதுகுந் தோலில் 


82 


இருவாழ்விகள் 


வெளுத்த விளிம்புடைய கரும் புள்ளிகள் பல இருக்கும் . இனை 
யுறுப்புகள் பல கறுப்பு குறுக்குப் பட்டைகளைப் பெற்றிருக்கும் . 
தொடையின் பக்கப் பகுதி கருஞ்சிவப்பு கலந்த பழுப்பு வண்ணங் 
கொண்டது . 

இது அகன்ற தலையுடைய ஒரு சிறிய தவளை ,. 
இதன் முதுகுப் புறத் தோல் மென்மைத் துகளமைப்பையும் 
{ fine granulation ) வயிற்றுப் பறத் தோல் சொரசொரப்பான 


படம் 226 . 
சாக்கோ : போாஸ் ப்ளூராள் 

ஒ 

கஸ் 
துகளமைப்பையும் ( coarse granulation ) கொண்டன . தலையின் முன் 
முனை அகன்ற வட்ட வடிவமுடையது . லோரியல் ( loreal ) பகுதி 
குழிவுற்றிருக்கும் . கண்களின் இடையீட்டுப் பகுதி அகன்று 
இருக்கும் . செவிப்பறை ( tympanum ) சிறியது . வோமரைன் 
பற்கள் இரு , சாய்வுத் தொடராக அமைந்திருக்கும் . விரல் 
களின் நுனி வட்டத் தகடமைப்பு உடையது . கால்விரல்கள் விர 
லிடைச் சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் . குரல் பைகள் ( vocal 
sacs ) உள்ளமைப்புடையன . 

இவை சென்னை , உதகமண்டலம் , ஆனைமலைக் குன்றுகள் . 
! வபார் முதலிய இடங்களில் வசிக்கின்றன . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


28.3 


பேரினம் ஃபிலாட்டஸ் 


Genus Philautus 


இப்பேரினத்தைச் சேர்ந்த தவளைகள் அளவில் மிகச் சிறியவை . 
ஏறக்குறைய இருபது இனங்கள் ஃபிலாட்டஸ் பேரினத்தில் 
அடங்கியுள்ளன . தென்னிந்தியாவில் சுமார் பதினான்கு இனங்கள் 
இருப்பதாகக் கணக்கெடுக்கப் பட்டுள்ளது . கண்விழி ( pupil ) 
கிடைக்கோட்டில் அமைந்திருக்கும் . தனித்தமைந்திருக்கும் நாக்கு 
ஆழ்ந்த பிளவுற்று இருக்கும் . இத்தவளைகளில் 

வோமரைன் 
பற்கள் கிடையாது . விரல் நுனி வட்டத் தகடமைப்புடையது . 


ஃபிலாட்டஸ் லியூகோரைனஸ் 

Philatus Leucorhinus 


சிறிய அளவினையுடைய. இவ்வினத் தவளைகள் பொதுவாகக் 
குன்றுப் பகுதிகளில் காணப்படுகின்றன . இவற்றின் முதுகுத்தோல் 


படம் 227 . 
ஃபிபாட்டஸ் லியூ காரைனஸ் 


வழவழப்பாகவும் , வயிற்றுப் பக்கத் தோல் சொரசொரப்பாகவும் 
இருக்கும் . தோல் மடிப்பு ஒன்று கண்ணிலிருந்து தோள்பட்டை 
வரை நீண்டமை 

மைந்திருக்கும் . புறநாசித் துளைகள் கூர் முச, 
வாய்க்கு ( $ 110ut ) அருகில் அமைந்துள்ளன , கண் இடைவெளி 


284 


இருவாழ்விகள் 


பட்டுப் பகுதி அகன்றிருக்கும் . விரலிடைச் சவ்வு முழு வளர்ச்சி 
அற்றிருக்கும் . விரல் நுனி வட்டத் தகடமைப்புடையது . பின் 
இணையுறுப்புகள் நீளமானவை . இவை மஞ்சள் கலந்த பழுப்பு 
வண்ணமுடையன . புற நாசிகளுக்கிடையே ஓர் அறுகோண 
அல்லது முக்கோண வடிவமுடைய வெளுத்த 

குறியினைக் 
காணலாம் . 

சில தவளைகளின் முதுகில் ஒரு வெளுத்த முது 
கெலும்புப் பட்டையுண்டு . தொண்டைப் பகுதி பழுப்புப் 
புள்ளிகளையோ அல்லது பழுப்பு வண்ணத்தையோ பெற்றிருக்கும் . 

இவ்வினத் தவளைகள் மலபார் , இலங்கை , வடக்கு கன்னடப் 
பகுதி முதலிய இடங்களில் காணப்படுகின்றன . 


! 


ஃபில்லாட்டஸ் வேரியாபிலிஸ் 


Philatus Variabilis 


தென்னிந்தியக் குன்றுகளில் மிகுந்து காணப்படும் . இச் 
சிறிய தவளை டிங் , டிங் என்ற ஒலியை எழுப்புவதால் , இதன 


. 


படம்) 228 . 


பட்டஸ் வேரியார் 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


285 


கை 


டிங் , டிங் தவளை (ting ting frog ) என்பர் . இவை நீலகிரி மலைக் 
காட்டின் புதர்களிடையே வசிக்கும் . இவ்வினத் தவளைகள் , 
ல்யூகோரைனஸ் இனத் தவளைகளை விடப் பெரியனவை . 
தவளையின் தலை முன்முனை அகன்ற வட்ட வடிவமுடையது . 
வழவழப்பான முதுகுத் தோலில் ஒரு சில முகிழ்ப்புகள் பரவலாக 
அமைந்து இருக்கும் . ஒரு தோல் மடிப்பு கண்ணிலிருந்து தோள் 
வரை நீண்டு காணப்படும் . 

விரல்களிடைச் சவ்வால் 
இணைக்கப் பெறாமல் தனித்தும் , கால் விரல்கள் விரலிடைச் 
சவ்வால் மூன்றில் இரு பங்கு நீளம் வரை இணைக்கப்பட்டிருக்கும் . 
விரல் நுனியில் காணப்படும் வட்டத் தகடுகள் நடுத்தர அளவினை 
( moderate ) உடையன . ஒரு சிறிய உள் பாத எலும்பு முகிழ்ப்பை 
( inner metatarsal tubercle ) இத்தவளையின் பாதத்தில் காணலாம் . 
இதன் வண்ண அமைப்பு ஒரே தன்மை யுடையதன்று . 
தவளையின் முதுகுப்புறம் , நீலம் , பச்சை , பழுப்பு , சாம்பல் 
அல்லது கருமை நிறத்தைக் கொண்டிருக்கும் கருத்த குறிகள் 
இதனுடலில் காணப்படும் . 

இவை தென்னிந்திய மலைக் குன்றுகளில் யாவற்றிலும் 
வசிப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . ஆனால் இத்தவளைகள் 
குன்னூர் , உதகமண்டலம் , கோத்தகிரி , ஏற்காடு , பழனி , 
கொடைக்கானல் முதலிய பகுதிகளில் மிகுந்து காணப்படுகின்றன . 


குடும்பம் மைக்ரோஹைலிடே - ( என்கைஸ்டொமாட்டிடே ) 

Family Microhylidae - ( Engystomatidae ) 


மைக்ரோஹைலிடே குடும்பத்தைச் சார்ந்த தவளைகள் நிலப் 
புழை வாழ்விகளாகவும் ( burrowing forms ) , நிலவாழ்விகளாகவும் , 
நீர்வாழ்விகளாகவும் ( aquatic forms ) உள்ளன . இக்குடும்பத்தின் 
பண்புகளாக சிறிய தலையையும் , குறுகிய வாயையும் பற்களற்ற 
மேல் தாடையையும் கூறலாம் . திரிக எலும்பின் பக்க நீட்சிகள் 
விரிந்து தட்டையாக இருக்கும் . இக்குடும்பம் இருபத்திரண்டு 
பேரினங்களைக் கொண்டது . அவற்றில் ஐந்து பேரினங்கள் 
இந்தியாவில் வசிக்கின்றன . அவைகளாவன : ( 1 ) மைக்ரோ - 
ஹைலா ( Microhyla ) 2. கலூலா ( Kaloula ) ( 3 ) ராமெனெல்லா 
( Ramanella ) 

பேரினம் மைக்ரோஹைலா 

Genus Microhyla 
இப்பேரினம் மெலிந்த , வலுவற்ற அமைப்புடைய சிறிய 
தவளைகளைக் கொண்டது . வட்ட வடிவமுடைய கருவிழி ( pupil ) 
செங்குத்தாக ( vertical ) அமைந்திருக்கும் . மைக்ரோ ஹைலாத் 


286 


இருவாழ்விகள் 


கை 


தவளைகளின் நாக்கு முட்டை வடிவமுடையதாய் , தனித்து , 
பிளவற்றுக் காணப்படும் . வாய்க்குழி பற்களற்றது . செவிப் 
பறை நன்கு புலப்படாத வகையில் அமைந்துள்ளது . 
விரல்கள் தனித்தும் , கால் விரல்கள் விரலிடைச் சவ்வினால் 
இணைக்கப் பெற்றும் இருக்கும் . விரல் நுனி வட்டத் தகடமைப்பு 
உடையது . நுனி விரல் எலும்பு (terminal phalanges ) T என்ற 
ஆங்கில எழுத்தின் வடிவ முடையது . மார்பு எலும்பு ( sternum ) 
குருத்தெலும்பால் அமைக்கப் பெற்றது . 


மைக்ரோஹைலா ருப்ரா 

Microhyla Rubra 


சிறிய தவளைகளான இவை தென்னிந்திய ஆறுகளின் மணற் 
பாங்கான கரைகளில் காணப்படுகின்றன . இவற்றின் உடலின் 
நீளம் சுமார் ஓர் அங்குலம் இருக்கும் . இவை இரவு வாழ்விகள் 
( nocturnal ) . இவற்றின் இனப் பெருக்கம் காலம் ஜூன் மாதத்தி 
லிருந்து , நவம்பர் மாதம் வரையாகும் . உயிருள்ள தவளை 


படம் 229 . 
மைக்ரோஹைலா ருப்ரா 


களின் உடல் ஒளியூடுருவும் ( transparent ) தன்மையது . 

இளஞ் 
சிவப்பு (reddish pink ) நிறமுடைய முதுகுப் புறத்தில் ஒரு சாய் 
சதுர வடிவமுடைய ( diamond shaped ) குறியிருக்கும் . இதைத் 
தவிர பல கறுத்த பழுப்புப் புள்ளிகள் முதுகுத் தோலில் உள்ளன . 
ஓரளவு வலுவான கட்டமைப்புடைய இத்தவளையின் முன்முனை 
அகன்று இருக்கும் . அகன்ற கண் இடையீட்டுப் பகுதியும் , நேராக 
அமைக்கப் - பெற்ற கண்விழியும் , எளிதில் புலப்படாத செவிப் 
பறையும் , தனித்த நாக்கும் நீண்ட கால்களும் : இவ்வினத் தவளை 


தன்னிந்திய இருவாழ்விகள் 


287 


களின் பண்புகளாம் . கால் விரல்கள் விரலிடைச் சவ்வால் 
இணைக்கப்பட்டிருக்கும் . கைவிரல்கள் தனித்து விரலிடைச் 
சவ்வால் இணைக்கப்படாமல் உள்ளன . விரல் நுனி வட்டத் 
தகடமைப்பு அற்றது . 


இவ்வினத் தவளைகள் தென்னிந்தியா , அஸ்ஸாம் , இலங்கை 
முதலிய இடங்களில் வசிக்கின்றன . இவை தென்னிந்தியாவில் 
நெல்லூர் , சென்னை , நீலகிரி , திருநெல்வேலி , பெங்களூர் முதலிய 
பகுதிகளில் இருப்பதாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளன . 


மைக்ரோஹைலா ஆர்னேட்டா 

Microhyla Ornata 


தென்னிந்தியாவில் பருவமழைக் காலங்களிலேயே இவை 
காணப்படும் . மைக்ரோஹைலா ருப்ராவைப் போன்றே இவை 


படம் 230 . 


மைக்ரோஹைலா ஆர்னேட்டா 


களும் இரவு வாழ்விகள் ( Nocturnal ) . இவ்வினத் தவளைகளின் 
உடலின் நீளம் சுமார் 30 செ.மீ. இருக்கும் , 

மென்மையான 
அமைப்புடைய இத்தவளை இளஞ்சிவப்பு நிறமுடையது . இதன் 
முதுகு பல அலை அலையான கோடுகளைக் கொண்டது . இணை 
யுறுப்புகள் கறுத்த குறுக்குப் பட்டைகளைக் கொண்டது . கறுத்த 
தொண்டைப் பகுதி வெண்புள்ளிகளையுடையது . தன் தோல் 


288 


இருவாழ்விகள் 


வழுவழுப்பாக இருக்கும் . விரல் நுனி அக்ன்று வட்டத் தகட 
மைப்பைப் பெற்றிருக்கும் . கைவிரல்கள் தனித்தும் , கால்விரல் 
கள் விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பட்டிருக்கும் . 


ஆர்னேட்டா இனத் தவளைகள் இந்தியா , காஷ்மீர் , பர்மா , 
இலங்கை , தென்சீனா, இந்தோசீனா முதலிய பகுதிகளில் வசிப்ப 
தாகப் பதிவேடு கூறுகின்றது . திருநெல்வேலி , திருவனந்தபுரம் , 
நீலகிரி , பம்பாய் முதலிய தென்னிந்தியப் பகுதிகளிலும் இவை 
காணப்படுகின்றன . 


பேரினம் ராமனெல்லா 


Genus Ramanella 


இப் பேரினத் தவளைகளின் கண்விழி செங்குத்தாக உள்ளன . 
முட்டை வடிவம் கொண்ட நாக்கின் பின்முனை பிளவுடையது . 
பாலடைன் எலும்பு நீள் முகடாக அமைந்திருக்கும் . தெளிவுறக் 
காணப்படாத செவிப்பறை உண்டு . விரல்கள் தனித்து 
விரலிடைச் சவ்வற்றுக் காணப்படும் . கைவிரல் நுனி அகன்றும் 
( Dilated ) கால்விரல் மழுங்கிய நுனியினைப் பெற்றும் காணப்படும் . 
முன்கோரகாய்டும் ( Precoracoid ) ஒமோஸ் டெர்னமும் இப்பேரி 
னத்தில் காணப்படுவதில்லை . நுனி ( Terminal Phalanges ) முக் 
கோண வடிவமுடையவை குரல் பைகள் உள்ளமைப்புடையன . 
தென்னிந்தியாவில் காணப்படும் மைக்ரோ ஹைலிடே குடும்பத்தி 
லடங்கிய கலோலா . பேரினம் , ராமனெல்லா பேரினத்துடன் 
உள்ளுறுப்புகளின் அமைப்பிலும் , எலும்பமைப்பிலும் நெருங்கிய 
தொடர்புடையது . ராமனெல்லா பேரினத்தில் மூன்று இனங்கள் 
உண்டு . அவை யாவும் தென்னிந்தியாவில் உள்ளன . 


ராமனெல்லா மான்ட்டனு 

Ramanella Montana 


சிறிய , ஆனால் தடித்த உடலுடைய இத்தவளையின் வழவழப் 
பான தோலில் தட்டையான முகிழ்ப்புகள் முதுகுப்புறத்தில் 
காணப்படுகின்றன . இரவு வாழ் உயிரிகளான இவை மலைப்பகுதி 
களிலேயே அதிகம் இருக்கும் . தலையின் குறுகிய முன்முனை வட்ட 
வடிவமுடையது . தனிந்த 

கைவிரல்களையும் , ஓரளவிற்கு 
விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பட்ட கால்விரல்களையும் , நீண்ட 
பின் இணையுறுப்புக்களையும் பெற்றுள்ளன . விரல்களின் நுனி 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


289 


தடித்திருக்கும் . தோல் முழுவதும் சீரான கரும் பழுப்பு நிறமுடை 
பது 

வயிற்றுப் பக்கத்தில் இந்நிறத்தோடு வெண்புள்ளிகளும் 


படம் . 231 , 
ராமனெல்லா மான் ட்டனா 


காணப்படும் . இவை இலங்கையிலும் , தென்னிந்தியாவிலும் 
வாழ்கின்றன . 

மலபார் , திருவிதாங்கூர் , ஆனைமலைக்குன்று 
முதலிய பகுதிகளில் அதிகமாகக் காணப்படுகின்றன . 


ராமனெல்லா ட்ரை ஆங்குலாரிஸ் 

Ramanelia Tri Angularis 


குன்றுப் பகுதிகளில் அதிகமாகத் தென்படும் இத்தவளைகள் 
குளம் குட்டைகளின் அண்மையிலிருக்கும் காய்ந்த சருகுகள் , 
கற்குவியல்கள் அல்லது மரக்கட்டைகள் முதலியவைகளில் 
மறைந்து வாழ்கின்றன . முட்டையிலிருந்து வெளிவந்த தலைப் 
பிரட்டைகள் ஒளி ஊடுறுவும் தன்மை கொண்டன . பின்னர் 
பழுப்பு நிறமாக மாறிவிடுகின்றன . கரும்பச்சை நிறமுள்ள 
இவற்றின் முதுகில் கறுமை நிறத்தில் ஒரு குறி இருக்கும் . இக் 
குறியைக் கொண்டு இவ்வினத்தைப் பிற இனத்திலிருந்து பிரித்து 
அறியலாம் . வழுவழுப்பான இவற்றின் முதுகுத்தோலில் சில 
தட்டையான முகிழ்ப்புகள் உண்டு . தலை முன்முனை வட்டவடிவ 
முடையது . அகன்ற கண்கள் இடைவெளிப் பகுதியைக் கொண் 

19 


290 


இருவாழ்விகள் 


டது . தனித்த கைவிரல்கள் நீண்டும் , முனை தடித்துமிருக்கும் 
ஆனால் கால்விரல்களின் முனை வட்டத் தட்டமைப்பு அற்றிருக்கும் . 


படம் 


232 . 


ராமனெல்லா ட்ரை ஆங்தலாரிஸ் 


பாலபார் , நீலகிரி , திருவிதாங்கூர் முதலிய பகுதிகளில் இவை 
வசிப்பதாகக் குறிப்பேடு கூறுகின்றது . 


ராமனெல்லா வேரிகேட்டா 

Ramanella Variegata 


பத்ராச்சலம் , எல்லகிரி குன்றுகள் ( கோதாவரி நதிப்படுகை ) , 
சென்னை முதலிய இடங்களில் இவை வாழ்கின்றன . கரையான் 
புற்றுகளில் கருந்தேளுடன் ( Palamnaeus ) இவை உறைகின்றன . 
கரும்பச்சை நிறமுடைய இவற்றின் முதுகில் பல பழுப்புக்குறி 
களைக் காணலாம் . வயிற்றுப்பகுதி புள்ளிகளற்ற வெண்மை நிற 
முடையது . சற்றே நீளமான இதன் 

உடல் 

வழவழப்பான 
தோலால் மூடப்பட்டிருக்கும் . இவ்வினத் தவளைகளின் கண்களின் 
அருகே ஒரு மடிப்பு உள்ளது . குறுகிய தலையின் முன்முனை 
மழுங்கிய விரிகோண ( Obtuse ) வடிவில் இருக்கும் . கண்களுக்கு 
இடையே இடைவெளி அகன்றுள்ளது . மெலிந்த விரல்களின் 


தென்னிதிய இருவாழ்விகள் 


291 


நுனி அகன்று தெளிவாகக் காணப்படும் . நீண்ட கால்விரல்களின் 
நுனிப்பகுதி அகன்றிருக்கவில்லை . சிறிதே வளர்ந்திருக்கும் 


- 


S 


படம் 233 . 


ராமனெல்லா வேரிகேட்டா 


- 


விரலிடைச் சவ்வை கால்விரல்களில் பார்க்கலாம் . 

. கோதாவரி 
திக்குத் தெற்கேயுள்ள பகுதிகளில் இவை வாழ்கின்றன . 


பேரினம் உபரோடான் (காகோபஸ் ) 

Genus Uperodon ( Cacopus ) 


காகோபஸ் தவளைகளின் புறநாசித்துளைகளுக்கு இடையே 
ஓரிணை சிறிய எலும்பு நீட்சிகளை ( Bony Protruberence ) அருகருகே 
காணலாம் . இப்பண்பால் இத்தவளைகள் முன் குறிப்பிட்ட ராம 
னெல்லா பேரினத்திலிருந்து மாறுபட்டிருக்கின்றது . கண்ணின் 
பாவை செங்குத்தாக இருக்கும் . நாக்கானது முட்டை வடிவத் 
தில் பிளவு அற்றிருக்கும் . புறநாசித்துளைகள் தோல் மடிப்பாலான 
( Skin Slap ) மூடியைப் பெற்றுள்ளன . செவிப்பறைகள் கண் 
களுக்கு புலப்படா வண்ணம் அமைந்துள்ளன , பற்களையுடைய 
இருதோல் முகடுகள் ( Dermal Ridges ) உள்வாயில் இடம் பெற் 
றுள்ளன . தனித்த கைவிரல்களையும் , அடிப்பகுதியில் விரலிடைச் 
சவ்வால் இணைக்கப்பட்ட கால்விரல்களையும் கொண்டவை . 
ரோடான் பேரினத் தவளைகளில் விரல் நுனி குறுகியிருக்கும் . 
இதன் அகன்ற மார்பெலும்பு ( Sternum ) குறுத்தெலும்பாலானது . 
காகோபஸ் தவளைகள் வளைதோண்டி வாழும் ( Burrowing Forms ) 
உயிரிகளாகும் . எறும்புகளே இவற்றின் முக்கிய உணவாகும் . 
உபரோடான் சிஸ்டோமா ( Uperodon systoma ) உபரோடான் 
குளோப்யுலோசம் ( Uperodon globulosm ) எனப்படும் இரு இனங் 
களே இந்யாவில் உறைகின்றன . 


உப 


292 


இருவாழ்விகள் 


உபரோடான் சிஸ்டோமா 

Uperocon Systoma 


பல 


சிஸ்டோமாத் தவளைகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் 
உறைகின்றன . 

பருவமழைக் காலங்களில் இவை அதிகமாகக் 

காணப்படும் . " இரவு வாழ்விக 
ளான ” ( Nocturnal ) இவை தன் 
குழிந்த மண்வாரி வடிவ பாத 
எலும்பு நீட்சியின் (shovel shaped 
metatarsal tubercle ) உதவியினால் 
மண்ணில் குழிதோண்டி அதனுள் 
உறையும் . பருத்த உடலையுடைய 
இத்தவளைகள் சுமார் 8 செ.மீ. 
நீளம் வரை வளருகின்றன . வழ 
வழப்பான இவற்றின் முதுகுத் 
தோலில் முகிழ்ப்புகளைக் 
காணலாம் . பருத்த உடலுடன் 
இவற்றின் தலையை ஒப்பிட்டு 
நோக்சின் தலை சிறுத்துத் தோற்ற 
மளிக்கும் . மழுங்கிய முன்முனை 
யுடைய தலை ஒரு சிறிய வாயைப் 
பெற்றுள்ளது . கண்களிடைவெளி 
அகன்றது . கை விரல் நடுத்தர 

நீளமுடையவை . முதல் கைவிரல் 
படம் 234 . 

இரண்டாவதை விடக் குட்டை 
உபரோடான் சிஸ்டோமா 

யானது . குட்டையான காலில் 
இரு வலுவான பாத எலும்பு முகிழ்ப்புகள் அமைந்துள்ளன . அவற் 
றில் உள்பக்கம் இருக்கும் முகிழ்ப்பு மிக நீண்டிருக்கும் . இம்முகிழ்ப்பு 
கள் குழிந்து மண்வாரி அமைப்புடையன . கரும்பச்சைநிறம் அல்லது 
இளஞ்சிவப்பு கலந்த பழுப்பு நிறமுடைய முதுகுத் தோலில் 
கரும் பழுப்பு நிறத்திலமைந்த வலைப் பின்னலை யொத்த குறி 
களைக் காணலாம் . வயிற்றுப் பகுதி வெண்மையாய் இருக்கும் . 
மைசூர் , நீலகிரி , சென்னை முதலிய இடங்களில் இவை 
வசிக்கின்றன . பொதுவாக இவை சமவெளிப் பிரதேசங்களில் 
மிகுந்து காணப்படுகின்றன . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


293 


உபரோடான் குளோப்யுலோசம் 

Uperodon Globulosum 


குளோப்யுலோசம் இனத் தவளைகளின் உருவ அமைப்பு 
சிஸ்டோமாத் 

தவளைகளைப் பெரிதும் ஒத்து இருப்பினும் , 
இவற்றின் உடல் மிகப் பெருத்து உருண்டை வடிவம் பெற்றி 
ருக்கும் . தலை முன்முனை நீண்டிருக்கும் கண்கள் இடைவெளி 
( inner orbital space ) அதிகமாக அகன்றுள்ளது . பாத எலும்பு 
முகிழ்ப்புகள் நன்கு வளர்ச்சியுற்றுள்ளன . வழவழப்பான முதுகுத் 


1 


படம் 235 . 


உபரோடான் குளோப்யுலோசம் 


. 


தோலில் ஒரு சில முகிழ்ப்புகள் இடம் பெற்றுள்ளன . 
தவளைகள் சுமார் 8 செ.மீ. நீளம் வரை வளருகின்றன . அதாவது 
இவை முன்கூறிய இனத் தவளைகளைவிடப் பெரியன . பழுப்பு 
நிறமுடைய முதுகுத் தோலில் பல கரும் பழுப்பு புள்ளிகளைக் 
காணலாம் . கரையானையே முக்கிய உணவாகக் கொண்டுள்ள 
இவை வளைவாழ் உயிரிகளாகும் . இவை ஒரிஸாவிலும் , கல்கத்தா 
விலும் வாழ்கின்றன . 


குடும்பம் ப்யூஃபோனிடே 

Family Bufonidae 


இக்குடும்பத்தைச் சார்ந்த இருவாழ்விகளைத் தேரைகள் 
என்பர் . இவை உலகம் முழுவதிலும் பரவியுள்ளன . 

கோர 
காய்டு ஆனது ( coracoid ) , எபிகோரகாய்டிலிருந்து ( epi coracoid ) 
விலகி அமைக்கப்பட்டிருக்கும் . 

வலது 

எபிகோரகாய்டானது 
இடது எபிகோரகாய்டிலிருந்து ஒன்றன் மேல் ஒன்றாய் கவிந் 
திருக்கும் . வை பற்களற்ற தாடைகளைக் கொண்டுள்ளன . 


294 


இருவாழ்விகள் 


திரிக எலும்பின் பக்க நீட்சி எலும்பு (transverse process ) தட்டை 
யாக அகன்று அமைந்திருக்கும் . 


ப்யூஃபோனிடே குடும்பத்திலடங் கிய மூன்று பேரினங்கள் 
இந்தியாவில் உறைகின்றன . அம்மூன்றில் ஒன்றான ப்யூஃபோ 
பேரினம் பொதுவாகத் தென்னிந்தியாவில் காணப்படுகின்றது . 


பேரினம் பியூஃபோ 


Genus Bufo 


ப்யூஃபோ பேரினத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் ஈரூடக வாசி 
களை மட்டுமே உண்மையான தேரைகளாகக் ( true toads ) கருது 
கின்றனர் . நியுகினி ( New Guniea ) , பாலினேஷியா ( Polyncsia ) , 
ஆஸ்திரேலியா ( Australia ) , மடகாஸ்கர் ( Madagascar ) , பஸிபிக் 
தீவுகள் ( Pacific islands ) முதலிய பகுதிகளைத் தவிர்த்து உலகின் 
மற்ற எல்லா பகுதிகளிலும் இவை வாழ்கின்றன .. சுமார் 85 

னங்களைக் கொண்டது இப்பேரினம் . அவற்றில் சுமார் 15 
இனங்கள் இந்தியாவில் உறைகின்றன . மேற்கூறிய பதினைந்து 
இனங்களில் கீழ்க்காணும் ஐந்து இனங்கள் தென்னிந்தியாவில் 

அவைகளாவன : 


வசிக்கின்றன . 


1. ப்யூஃபோ மெலனாஸ்டிக்டஸ் ( Bufo Melanostictus ) 
2. ப்யூஃபோ பரைட்டாலிஸ் ( Bufo Parietalis ) 

ப்யூஃபோ ஹோலோலியஸ் ( Bufo Hololius ) 
4. ப்யூஃபோ மைக்ரோடிம்பானம் 

( Bufo Microtympanam ) 
5. ப்யூஃபோ ஃபெர்குஸானி ( Bufo Fesgusoni ) 


ப்யூஃபோ தேரைகளின் கண்பாவை கிடைமட்டத்திலிருக்கும் . 
தனித்த நாக்கு முட்டை வடிவ முடையது ( Elliptical ) . வோமரைன் 
பற்களும் , மேற்தாடைப் பற்களும் இத்தேரைகளுக்குக் கிடையா , 
பொதுவாக ப்யூஃபோ தேரைகளின் மார்பெலும்பில் ஒமோஸ் 
டெர்னப்பகுதியை காண்பது அரிது . திரிக எலும்பின் குறுக்கு 
நீட்சி ( diapophysis ) அகன்று தடித்திருக்கும் . விரல் நுனி 
எலும்புகள் ( terminal phalanges ) முக்கோண 

வடிவத்தைக் 
கொண்டிருக்கின்றன . இப்பேரினத் தேரைகளில் ஒரு குரல்பை 
தான் இருக்கும் . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


295 


ப்யூஃபோ மெலனுஸ்டிக்டஸ் 

Bufo Malanostictus 


பருத்த வலுவான கட்டமைப்புடைய மெலனாஸ் - டிக்டஸ் 
தேரைகள் சுமார் ஆறு அல்லது ஏழு அங்குல நீளம் வளருகின்றன . 
வற்றின் அகன்ற தலை சில எலும்பு வரிமேடுகளைப் பெற்றிருக்கும் . 
குறுகிய தலையின் முன் முனையானது வட்ட வடிவமுடையது . 


₹ 


தம் 


1. 


படம் 236 . 


ப்யூஃபோ மெலனாஸ்டிக்டஸ் 


. 


அகலமான கண்கள் இடைவெளியை இத்தேரைகளில் காணலாம் 
செவிப்பரை நன்கு 

புலப்படும் வகையில் அமைந்துள்ளது . 
கை , கால் விரல்களின் நுனி மழுங்கி , மொட்டையாக அமைந் 
திருக்கும் . தேரையின் முதற்கை விரலானது மற்ற விரல்களைவிட 


296 


இருவாழ்விகள் 


நீண்டிருக்கும் . கால் விரல்கள் முழுமையாக விரலிடைச் சவ்வால் 
இணைக்கப் பட்டிருக்காது . முதுகுத் தோலில் எடுப்பாக 
அமைக்கப்பட்டுள்ள பல கழலை களைக் காணலாம் . பெரும்பாலும் 
ஒவ்வொரு கழலையும் ஒரு சிறிய முள்ளைப் பெற்றிருக்கும் . 
பரோடிட் சுரப்பி அவரை விதையைப் போன்ற வடிவமுடையது . 
வயிற்றுப் பக்கத்தோல் சொரசொரப்பாக இருக்கும் . 

பழுப்பு நிறமுடைய இத் தேரைகளின் கழலை முட்டைகள் 
( spines of the warts ) தலையிலும் உண்டு . வரிமேடுகளும் கறுப்பு 
நிறமுடையன . வயிற்றுத்தோல் மஞ்சள் நிறத்தைப் 

நிறத்தைப் பெற் 
றுள்ளது . இனப் பெருக்கக் காலங்களில் ஆண் 

ஆண் தவளையின் 
கழுத்துப் பகுதி சிவப்பாகவோ அல்லது செம்மஞ்சளாகவோ 
இருக்கும் . 


" இரவு வாழ்விகளான இவை பகல் நேரத்தில் மரப் 
பொந்துகள் , கல்லிடுக்குகள் அல்லது நில வளை கள் முதலியவற்றில் 
மறைந்து உறையும் . பெரிய வளைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
தேரைகள் ஒன்று கூடி வாழும் . இவற்றின் இனப்பெருக்கம் மாரிக் 
காலத்தில் நடைபெறும் . நீண்ட மணிச் சரட்டைப் போன்று 
காணப்படும் இவற்றின் முட்டைகள் ஓடும் நீரில் இடப்படும் . 

இந்தியா , பர்மா , இலங்கை முதலிய பகுதிகளில் இவை 
உறைகின்றன . தென்னிந்தியாவில் ப்யூஃபோ மெலனாஸ்டிக்டஸ் 
தவளைகள் சமவெளிப் பகுதிகளிலும் , குன்றுப் பகுதிகளிலும் 
வசிக்கின்றன . இமயமலையிலும் , நீலகிரி மலையிலும் சுமார் 7,000 
அடி உயரம் வரை வாழ்கின்றன . 

ப்யூஃபோ மைக்ரோடிம்பானம் 
(Bufo inlcroty mpanum ) : -0LW 
னாஸ்டிக்டஸ் தவளைகளை விட 
சிறுத்துக் காணப்படும் . இவை 
தென்னிந்தியக் குன்றுப் பகுதி 
களில் உறைகின்றன . இவை 
சுமார் மூன்று அங்குல நீள 
மிருக்கும் . இவற்றின் முதுகி 
லிருக்கும் கழலைகள் பல நுண் 
துளைகளைப் பெற்றுள்ளன . 
முட்டை வடிவமுடைய பரோ 
டிட் சுரப்பி நீளமாய் அமைந் 
துள்ளது . இதன் அகன்ற தலை 

எலும்பு வரிமேடுகளை உடை 
படம் 237 . 

யது . செவிப்பறை மிகச் சிறி 
ப்யூஃபோ மைக்ரோடிம்பாளம் 

இவை மெலிந்த கை 


N 


297 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


விரல்களையும் , ஓரளவிற்கு விரலிடைச் சவ்வால் இணைக்கப்பட்ட 
கால் விரல்களையும் உடையன . இரு பாத எலும்பு முகிழ்ப்புகள் 
இவற்றின் கால்களில் அமைந்துள்ளன , 


இத்தேரைகளின் முதுகு பழுப்பு நிறமாகவும் , வயிறு மஞ்சள் 
திறமாகவும் இருக்கும் . இவை மலை உச்சிகளிலேயே வாழ்வன . 
கோடைக்கானல் , மலபார் , நீலகிரி மலைகளில் 7,000 அடி உயரம் 
வரை காணப்படுகின்றன . இத்தேரைகள் சமவெளிப் பகுதி 
களான சென்னை , சித்தூர் , திருநெல்வேலி பகுதிகளிலும் உறை 


சின்றன . 


ப்யூஃபோ ஹோலோலியஸ் ( Bufo hololius ) : நெல்லூர் , 
சித்தூர் , மலபார் பகுதிகளில் வசிக்கும் ஹோலோலியஸ் தவளைகள் 
முன்கூறிய இரு இனங்களைவிட மிகச் சிறியன . இவற்றின் நீளம் 
சுமார் 13 அங்குலமிருக்கும் . வழவழப்பான தோலில் நுண் 
துளைகளுடைய சுரப்பித் திட்டுகளைக் காணலாம் . தலை வரி மேடு 


படம் 238 . 


ப்பூ : போ ஹோலோவியஸ் 


களற்று வழவழப்பாக இருக்கும் . இவை குட்டையான விரல் 
களைப் பெற்றுள்ளன . 

கால்விரல்களின் ஆரம்பப் பகுதியில் 
மட்டுமே விரலிடை சவ்வைக் காணலாம் . மற்ற ப்யூஃபோ 
தேரைகளைப் போன்றே இவற்றின் முதுகு பழுப்பாகவும் , வயிற்றுப் 
பகுதி மஞ்சளாகவும் உள்ளது . 


தென்னிந்தியாவில் இவை கேரளத்திலும் , ஆந்திராவிலும் 
உறைகின்றன . 


298 


இருவாழ்விகள் 


ப்யூஃபோ பரைட்டாலிஸ் ( Bufo parietalis ) : - பொதுவாக மலை 
அல்லது குன்றுப் பகுதிகளிலேயே வாழும் இத்தேரைகள் நடுத் 
கர அளவினையுடையன . இவை சுமார் மூன்று அங்குல நீளம் 


படம் 239 . 
ப்பூஃபோபரைட்டாலிஸ் 


இவருவன . 

முதுகுத் தோலில் பல ஒழுங்கற்ற வடிவுடைய 
கழலைகள் உண்டு . முதுகு நடுக்கோட்டிலிருக்கும் கழலைகள் மற்ற 
வற்றை விடப் பெரியன . தலை எலும்பு வரி மேடுகளைக் கொண் 
டிருக்கும் . கண்கள் இடைவெளி அகலமாயிருக்கும் .. 


பரைட்டாலிஸ் இனத் தேரைகள் கொச்சி , நீலகிரி , சித்தூர் 
முதலிய தென்னிந்தியப் பகுதிகளில் வசிக்கின்றன . 


ப்யூஃபோ ஃபெர்குஸானி ( Bufo fergusonii ) : - ஹோலோலியஸ் 
இனத் தேரைகளைப் போன்ற இவையும் உருவத்தில் சிறியவை . 
சுமார் இரண்டு அங்குல நீளமுடையவை . திடமான கட்டமைப் 
புடைய இவற்றின் பின்பகுதி அகன்று இருக்கும் . 

முதுகுத் 
தோலில் நெருக்கமாக அமைக்கப் பெற்ற முகிழ்ப்புகள் உள்ளன 
இம்முகிழ்ப்புகள் முட்களைப் பெற்றுள்ளன . வயிற்றுப் பக்கத் 
தோல் சொர சொரப்பாய் இருக்கும் . தலையிலிருக்கும் எலும்பு 
வரி மேடுகள் தெளிவாகத் தென்படாது . சிறிய செவிப்பறை 
எடுப்பாக அமைந்து இருக்கும் . முதல் கைவிரல் மற்ற விரல்களை 
விட நீண்டிருக்காது . பரோடிட் சுரப்பிகள் முழு வளர்ச்சி 
அடைந்திருக்கவில்லை . 


தென்னிந்தியாவில் அரிதாகக் காணப்படும் இத்தேரைகள் 
கரையான்புற்றில் மிகவும் விரும்பி வசிக்கின்றன . மற்ற தேரை 

போல் தத்தித் தாவி இடம் பெயராமல் நிலத்தில் 


களைப் 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


299 


நடக்கவோ அல்லது ஓடவோ முற்படும் . நீரை விரும்பாத 
இத்தேரைகள் நிலவளைகளில் வசிக்கின்றன . இவ்வினத் தவளை 
களின் முதுகு கரும்பழுப்பு நிறத்துடனும் , வயிற்றுப் பகுதி வெளிர் 
பழுப்பு நிறத்துடனிருக்கும் . 

எர்ணாக்குளம் , திருவனந்தபுரம் , நெல்லூர் , சென்னை , 
மைசூர் முதலிய தென்னிந்தியப் பகுதிகளில் இவை உறை 


கின் றன் . 


1. வரிசை - ஏபோடா ( ஜிம்னேஃபியானு ) 

Order --- Apoda ( Gymno Phiona ) 


பு ( முவைப் போன்ற அமைப்புடைய ( கால்களற்ற நில 
வளைகளில் வாழும் இரு வாழ்விகள் ஏபோடா ( apoda ) வரிசையில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . இவற்றின் உடற்தோலில் சிறிய செதில் 
கள் பொருந்தியுள்ளன . வாலற்றோ 

அல்லது 

மூலக்கருக் 
கூறாகவோ ( rudimentary ) இருக்கும் . மிகச் சிறிய கண்கள் கபால 
எலும்புகளால் மூடப்பட்டிருக்கும் . கண்களுக்கும் , நாசிகளுக்கும் 
இடையே 

உள்ளிழுக்கப்படும் தன்மையுடைய உணர் கொம்புகள் 
( tentacles ) காணப்படும் . 

செவிப்பறை கிடையாது . 
ஏபோடாக்களில் ஒரு கலவியுறுப்பு ( copulatory organ ) இருக்கும் . 
பொதுவாக முட்டையிட்டுக் குஞ்சு பொறிக்கும் 

பொறிக்கும் ( oviparous )) 
இயல்புடையன . சில குட்டிபோட்டு ( viviparous ) 

இனப் 
பெருக்கம் செய்யும் தன்மையன . இந்த வரிசையில் ஒரேயொரு 
குடும்பம் தான் உண்டு . சிஸிலிடே 

கூறப்படும் இந்த 
குடும்பத்திலடங்கிய கால்களற்ற 

கால்களற்ற இருவாழ்விகளை சிசிலியன்கள் 
என்று அழைக்கின்றோம் . 


ஆண் 


என்று 


இச்சிசிலியன்கள் அமெரிக்கா , ஆப்பிரிக்கா , ஆசியா 
முதலியவற்றின் வெப்ப மண்டலப் பகுதிகளில் ( tropical regiyin ) 
உறைகின்றன . இக்தியோஃபிஸ் ( Ichthyophis ) , யூரியோடிஃப்லஸ் 
( Uraeotyphlus ) ஆகிய இரு பேரினங்கள் இந்தியாவில் காணப்படு 
முன்னதில் 

கொம்பானது 

கண்ணிற்கும் 
நாசிக்கும் மத்தியிலும் , பின்னதில் உணர் கொம்பானது நாசிக்குக் 
கீழாகவும் அமைந்திருக்கும் . 


கின்றன . 


உணர் 


பெரினம் இக்தியோஃபிஸ் ( Genus Ichthyophis ) : - இக்தியோஃபிஸ் 
பேரின இருவாழ்விகள் ஈரப்பசையுள்ள , அழுகிய தழைகளுக்கடி 
யில் வசிக்கும் . மற்றவைகளைப்போல் நிலத்தில் வளைதோண்டி 
உறைவதில்லை . இவற்றின் கண்கள் நன்கு புலப்படும் வகையில் 
அமைந்துள்ளன . கண்ணிற்கும் நாசிக்கு மிடையே காணப்படும் 


300 


இருவாழ்விகள் 


முக்கோண வடிவமுள்ள , வெளியே நீட்டக்கூடிய ஒவ்வொரு உணர் 
கொம்பைச் சூழ்ந்தும் ஒரு வட்ட வடிவமுடைய வரிப்பள்ளம் 
உண்டு . 


தாடைகளில் இரு வரிசைகளாகப் பற்கள் அமைக்கப்பட் 
டுள்ளன . 

குறுகிய , ஆனால் கூர்மையாக முடிவுறும் வாலைப் 
பெற்றுள்ளன . உடலில் பொருந்தியிருக்கும் செதிள்கள் சைக் 
ளாய்டு ( cycloid ) வகையைச் சார்ந்தன . 


இக்தியோஃபிஸ் குளுடினோசஸ் ( Ichthyophis gluetinosos ) , 
இக்தியோஃபிஸ் மனோக்ரஸ் ( Ichthyophis monochrous ) என்ற 
இரு இனங்கள் இந்தியாவில் உறைகின்றன . இவை இந்தியாவின் 
பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இயல்பினை அடிப்டையாகக் 
கொண்டு 1963 - இல் டேனியல் ( Daniel ) என்பவர் , மேற்குறித்த 
இனங்களை 

ஏழு 

னங்களாகப் பிரித்துள்ளார் . அவை 


சுளாவன , 


1 . இக்தியோஃபிஸ் சீக்கி மென்சிஸ் 
( Ichthyophis sikkimensis ) 

- கிழக்கு இமயமலைப்பகுதி . 
2. இக்தியோஃபிஸ் சப்டெர்ரஸ்டிரிஸ் 
( Ichthyophis subterestris 

-கொலாபாமாவட்டம் ( பம்பாய் ) 
ஆனைமலைக் குன்றுகள் , 

நீலகிரி கேரளம் . 
3. இக்தியோஃபிஸ் பெட்டோமி 
( Ichthyophis bedomi ) 

வட கொங்கினி , 

நீலகிரி , கேரளம் . 
4. இக்தியோஃபிஸ் டிரைகலர் 
( Ichthyophis tricolor ) 

நீலகிரி , கேரளம் . 
இக்தியோஃபிஸ் பெனின்சுலாரிஸ் 
( Ichthyophis peninsularis ) 

- கேரளம் . 
6 . க்தியோஃபிஸ் பாம்பேயென்சிஸ் 
( Ichthyophis bombay ensis ) 

- சூரத் ( Surat ) 
7. இக்தியோஃபிஸ் மல்பாரிக்கஸ் 
( Ichthyophis malabaricus ) 

-- கேரளம் . 


5 . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


301 


ளாகிய 


. 


முதல் நான்கு இனங்களும் முன்னர் குறிப்பிட்ட இக்தியோஃ 
பிஸ் குளுடினோசஸ் இனத்தின் இணையாகக் கருதப்படுகிறது . 

கடைசி மூன்று இனங்களும் , சப்டெர்ரஸ் 
டிரஸ் இனத்தின் ஒரு பகுதியும் இக்தியோ 
பிஸ் மனோக்ரஸ் இனத்தைச் சார்ந்ததாகக் 
கொங்கலாம் . 
முன் கூறப்பட்ட இரு இனப்பிரிவுக 
இக்தியோஃபிஸ் 

குளுடினோசஸ் , 
இக்தியோஃபிஸ் மானோக்ரஸ் ஆகியவற்றைப் 
பற்றிக் கீழே விவரிக்கப்பட்டுள்ளது . 

இக்தியோஃபிஸ் குளுடினோசஸ் ( Ichthya 
phis glutinosus ) : - நீர் நிலைகளுக்கு அருகா 
மையிலுள்ள ஈரக்கசிவுள்ள மண்ணில் இவை 
உறைகின்றன . புழுவின் தோற்றத்தைக் 
கொண்ட இவற்றின் உடல் பல வளைய 
மடிப்புகளைக் (circular folds ) கொண்டிருக் 
கும் . இம்மடிப்புகள் 300 லிருந்து 400 வரை 
காணப்படும் . ஒரு சில மடிப்புகள் பிளவுற் 
றிருக்கும் . தலை முன்முனை ( snout ) வட்ட 
வடிவமுடையது . இதன் நீளமும் , இரு கண் 
களுக்கு இடையேயுள்ள தூரமும் ஒன்றாக 
இருக்கும் . கண்களுக்குக் கீழே சற்று முன் 
தள்ளியும் , உதட்டிற்கருகிலும் காணப்படும் 
உணர்கொம்பு , நாசியைவிடக் கண்ணிற்கு 
அருகிலேயே காணப்படும் . நன்கு வளர்ச்சி 
யுற்ற இரு வரிசைப் பற்களைப் பெற்றுள்ளன . 
கு கிய , ஆனால் தெளிவாகத் தென்படும் 
வால்ம்பு போன்று முடிவுறும் . இதன் உட 
லின் குறுக்களவு சுமார் 11 செ . மீட்டரும் , 
நீளம் ஏறக்குறைய 38 செ . மீட்டரும் இருக் 
கும் . 

கரும் பழுப்பு நிறமோ அல்லது நீலங் 
கலந்த கருப்பு நிறத்தையோ பெற்றிருக்கும் 
இதன் உடலின் இரு பக்கத்திலும் 
மிச்சை மஞ்சள் நிறமுடைய பட்டைகள் 
பக்கத்திற்கு ஒன்றாகக் காணப்படும் . இவை 
தலையிலிருந்து வால் வரை நீண்டு 

நீண்டு அமைத் 
திருக்கும் . உணர் கொம்புகள் வெண்டை 
இக்தியோஃபிஸ் 

ஒவ்வொரு கருத்த கண்ணை 
கஞடி சைல் 

சுற்றியும் வெளிர் பழுப்பு நிறமுடை 
சுபட்ட கோடு உண்டு . 


படம் 


240 . 


பாவை . 


302 


இருவாழ்விகள் 


இது மண் புழுக்களையும் , சிறிய பாம்புகளையும் உணவாகப் 
பெறுகின்றது . இதன் 

முட்டைகள் 

பெரியவை . மஞ்சள் 
யோக்கைப் பெற்று உள்ளன . இவை நீரை அடுத்திருக்கும் 
வளைகளில் இடப்பட்டிருக்கும் . பெண் உயிரி இம் முட்டைகளை 
உடலால் சுற்றி வளைத்துப் பாதுகாக்கும் . வளர்கரு ( embryo ) 
மூன்று இணை புறச்செவுள்களைக் கொண்டிருக்கும் . லார்வாக் 
களின் தலை மீனைப் போன்றிருக்கும் . கண்கள் பெரியவை . வால் 


2 


படம் 241 . 

இக்தியோஃபிஸ் குளோடினோசஸ் 
| - தலை ( பக்கத் தோற்றம் ) 

2 : வால் ( கீழ்த் தோற்றம் ) 


பக்கவாட்டில் தட்டையாக்கப்பட்டு மேல் , கீழ் தோல் மடிப் 
புகளைப் பெற்றிருக்கும் . இவ்வமைப்பினால் வாலானது மேல் , கீழ் 
துடுப்புகளைப் பெற்று நீரில் வாழும் தன்மையுடையது . உடலைத் 
சுற்றியிருக்கும் வளைய மடிப்புகள் இளம் உயிரிகளில் தெளிவாகச் 
தெரியும் . இவற்றின் இடப்பெயர்ச்சி 

இடப்பெயர்ச்சி மண்புழுவினதை ஒத் 
திருக்கும் . 

தென்னிந்தியாவிலும் , இலங்கையின் குன்றுப் பகுதிகளிலும் , 
இமயமலைச் சாரலிலும் , அஸ்ஸாம் , பர்மா , சயாம் , சுமத்ரா , 
போர்னியா , ஜாவா , 

, கிழக்கிந்தியத் தீவுகள் முதலிய பகுதி 
சளிலும் இவை வாழ்கின்றன . இவை குறிப்பாக மலபார் , நீலகிரி 
ஆனை மலைக் குன்றுகள் ஆகிய தென் இந்தியப் பகுதிகளில் காணப் 
படுகின்றன . 


இக்தியோஃபிஸ் மானோக்ரஸ் ( Ichthyophis Monochrous ) 


இவ்வினம் முன் கூறப்பட்ட இனத்துடன் பல பண்புகளில் 
ஒத்துக் காணப்படுகின்றது . ஆனால் இவற்றின் தலை முன் 
மூனையின் ( snout ) நீளம் குளுடினோசஸை விடக் குறைவானது . 
அதாவது , கண்களிடையேயுள்ள அகலத்தைவிட , முன்முனையின் 
நீளம் குறைவாக இருக்கும் . மேலும் , கீழ்த்தாடையின் உள் 
வரிசைப் பற்கள் தெளிவற்ற சில பற்களையே பெற்றிருக்கும் . 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


303 


உடலானது சுமார் 235 லிருந்து 360 வளைய மடிப்புகளை உடையது . 
முன் கூறப்பட்ட இனத்தைவிட இவ்வின உயிரிகள் நீளமானவை . 
ஏறக்குறைய 50 செ . மீ நீளமுள்ள இவற்றினுடல் 11 செ . மீ . 
பருமனுடையது . உடற்தோல் சீரான கருஞ்சிவப்பு நிறத் 
தையோ அல்லது கரும்பழுப்பு நிறத்தையோ 

உடையது . 
மஞ்சள் நிறமுடைய பக்கப் பட்டைகளை 
இவ்வினத்தில் காண முடியாது . உணர் 
கொம்புகள் வெண்மையாய் இருக்கும் . 
மலத்துளைப் பகுதியும் , வாலின் முனையும் 
வெளிர் சிவப்பு நிறமுடையது . 
வெளிச்சத்தை விரும்பாத 

விரும்பாத இவற்றை 
அவை 

உறையும் கல்லிடுக்குகளிலிருந்து 
அகற்றி வெளிக்கொணர்ந்தால் 

மீண்டும் 
இருண்ட நிலை வளைகளையே நாடிச்செல்லும் . 
இவற்றின் இடப்பெயர்ச்சி மண்புழுவின் 
பெயர்ச்சியை ஒத்துக் காணப்படும் . 


மனோக்ரஸ் இனம் ஜாவா , போர்னியா , 
சுமத்ரா , மலேசியா , இந்தியா முதலிய 

டங்களில் காணப்படுகின்றது . இந்தியத் 
தீப் கற்பத்தில் 

இவற்றை மேற்குத் 
தொடர்ச்சி மலைப் பகுதிகள் , சென்னை , நீல 
கிரி ஆகிய இடங்களில் காணலாம் . 


பேரினம் யூரியோடிஃப்லஸ் ( Genus uraeo 
typhlus ) : - இப்பேரின உயிரிகள் இக்தியோ 
ஃபிஸ் பேரினத்துடன் உருவ அமைப்பில் 


. 


படம் 243 . 


படம் 242 . 
இக்தியோஃபிஸ் 
மானோக்ரஸ் 


இக்தியோஃபிஸ் மானோக்ரஸ் 
1. தக ) ( பக்கத்தோற்றம் ) 2. வால் ( கீழ்த்தோற்றம் 


யிலும் , 


இருவாழ்விகள் 
நெருங்கிக் காணப்பட்டாலும் , 

பாலும் , எலும்பமைப்பில் மாறுபட்டுக் 
காணப்படுகின்றன ஸ்குவா மோசல் எலும்பு பரைட்டல் எலும் 
புடன் இணைந்திராமல் தனித்திருக்கும் . எண்ணிக்கையில் அதிக 
மாகக் காணப்படும் இதன் சிறிய பற்கள் மேல் , கீழ்த் தாடை 

வோமரைன் எலும்புகளிலும் 
பொருந்தி உள்ளன . கீழ்த்தாடையில் பற்கள் 
ரு 

வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளன 
சைக்ளாய்டு செதிள்கள் தோலில் பதிந்து 
காணப்படுகின்றன . நாசிக்குக் கீழமைந் 
திருக்கும் உணர்கொம்பு வெளியே நீட்டப் 
படும் தன்மை உடையது . இவற்றின் கண் 
கள் எடுப்பாக அமைந்துள்ளன . 


உடை 


பூரியோடிஃப்லஸ் மெனோனி ( Uraeotyphlas 
menoni) : - உருளை வடிவமுடைய , மெலிந்த 
உடலைக் கொண்ட யூரியோடிஃப்லஸ் 
மெனோனி சுமார் 20 செ.மீ. நீளமும் , 
11 மில்லி மீட்டர் குறுக்களவும் 
யது . இதனுடலில் ஏறத்தாழ 200 வளைய 
மடிப்புகள் காணப்படும் . உயிரியின் வயிற் 
றுப் பக்க முன்பகுதியில் வளைய மடிப்புகள் 
ஒன்று 

இணையாமல் காணப்படும் தலை 
குட்டையாகவும் , முக்கோண வடிவமாகவும் 
அமைந்து அதன் ஸ்நௌட் ( snout ) வட்ட 
வடிவமுடையதாய் , முனை மழுங்கியிருக்கும் . 
இதன் நீளமும் , கண்களிடையே 

காணப் 


SD 


8 


2 


| 


படம் 


படம் 


244 . 
{ {} யோடிஃப்லஸ் மெனோனி 


245 . 
ஆரியோடி ஃபலஸ் மெனோன 

- தலை ( கீழ்த் தோற்றம் ) 
2- வால் ( மத் தோற்றம் ) 


தென்னிந்திய இருவாழ்விகள் 


305 


படும் இடைவெளியும் ஒரே அளவினை உடை 
யவை . கண்கள் தெளிவாகப் புலப்படும் வகை 
யில் அமைந்துள்ளன . உணர்கொம்பு , புற 
நாசித் துளைக்குச் சற்று கீழாகவும் , முன் பக்க 
மாகவும் இருக்கும் . கூர்மையாக உள்ள குட் 
டையான வால் சுமார் 10 வளைய மடிப்பு 
களைப் பெற்றிருக்கும் . இதன் முதுகுத்தோல் 
வெளுத்த சாம்பல் நிறமுடையது . வயிற்று 
முன்பகுதி பல சாம்பல் நிறத் திட்டுகளைப் 
பெற்றும் , பின்பகுதி கறுத்தும் காணப்படும் . 
வால் சாம்பல் நிறமுடையது . கழிவுத் துளை 
யைச் சுற்றியுள்ள பகுதி வெளுத்துக் காணப் 
படும் . 

இவ்வினம் மேற்குத் தொடர்ச்சி மலைச்சார 
லிலும் , கேரளத்திலும் காணப்படுகின்றது . 

யூரியோடிஃப்லஸ் நாராயணி : - வழவழப் 
பான , உருளை வடிவமுடையது . இதன் உட 


OE 


2 


படம் 247 . 
யூரியோடிஃப்லஸ் நாராயணி 
1. தலை ( கீழ்த்தோற்றம் ) 2. வால் ( கீழ்த்தோற் ) 
லின் முதுகுப் பக்கத்தில் சுமார் 180 வளைய 
தோல் மடிப்புகளைக் காணலாம் . நீண்டிருக் 
கும் இதன் தலை மேல் , கீழ் தட்டையாக்கப் 
பட்டும் , முன்முனை மழுங்கியும் இருக்கும் . 
ஸ்நௌட் கண்களிடைப் பகுதியைவிட நீள 
மானது . குட்டையான 

வாலில் மூன்று 
அல்லது நான்கு முழு வளைய மடிப்புகள் 


LILID 

216 . 
யூரியோடிஃப்லஸ் 

நாராயணி 


20 


306 


இருவாழ்விகள் 


உண்டு . மற்ற பண்புகளில் 

மெனோனி இனத்தை 
ஒத்து இருக்கும் . இதன் முதுகுப்புறம் கருஞ் சாம்பல் ( steel gray ) 
நிறமுடையது . வயிற்றுப் பகுதி மஞ்சள் கலந்த வெளிர் சிவப்பு 
அல்லது தசையின் (flesh colour ) நிறமுடையது . கழுத்துப் பகுதி 
கறுத்தும் , கழிவு நீக்கத் துளையைச் சுற்றி வெளுத்தும் காணப் 
படும் . 

யூரியோடிஃப்லஸ் நாராயணி இனம் கேரளத்தில் காணப் 
படுகின்றது . 


தென்னிந்தியாவில் காணப்படும் 
இருவாழ்விகளின் பேரினப் பட்டியல் 

அன்யூரா Anura 


குடும்பம் ராணிடே 
( Family Ranidae ) 


பேரினம் 


இனங்களின் 
எண்ணிக்கை 

17 


5 


2 


1 


3 


ராணா ( Rana ) 
ராக்கோஃபோரஸ் ( Rhacophorus ) 
இக்ஸாலஸ் ( Ixalus ) 
நிக்டி பாட்ராக்கஸ் ( Nyctibatrachus ) 
நானோபாட்ராக்கஸ் ( Nannobatrachus ) 

குடும்பம் மைக்ரோஃபைலிடே 

( Family Microphyidae ) 
மெலனோபாட்ராக்கஸ் ( Melanobatrachus ) - 
மைக்ரோஹைலா ( Microhyla ) 
கலூலா ( Callula ) 
ராமனெல்லா ( Ramanella ) 
காகோபஸ் ( Cacopus ) 

குடும்பம் பியுஃபோனிடே 

( Family Bufonidae ) 
நெக்டோஃபிரின் ( Nectophryne ) 
பியுலாபா ( Bufo ) 

ஏபோடா Apoda 
குடும்பம் சீஸிலிடே 

( Family Coecilidae ) 
இக்தியோஃபிஸ் ( Ichthyophis ) 
யூரியோடிஃப்லஸ் ( Uraeotyphlus) 


1 


தென்னிந்தியாவில் வாழும் இருவாழ்விகளின் 

இனப் (species ) பட்டியல் 

அன்யூரா Anura 


குடும்பம் ராணிடே 
1. பேரினம் - ராணா ( Genus - Rana ) 

1. ஹெக்ஸடாக்டைலா ( hexadactyla ) 
2. சயனோஃபிலிக்டிஸ் ( Cyanophlyctis ) 
3. டைக்ரீனா ( tigrina ) 
4. குஹிலி ( kuhlie ) 
5. லிம்னோசாரிஸ் (limnocharis ) 
6. வெருக்கோஸா ( verrucosa ) 
7. ருஃபசென்ஸ் ( rufescens ) 
8. ப்ரிவிசெப்ஸ் ( breviceps ) 
9. டோப்சானி ( dobsonii ) 
10. பெட்டோமி ( beddomii ) 
11. செமிபால்மேட்டா ( semipalmata ) 
12. லெப்டோடாக்டைலா ( leptodactyla ) 
13. டிப்ளோஸ்டிக்டா ( diplosticta ) 
14. ஃப்ரைனோடெர்மா ( phrynoderma ) 
15. மலபாரிக்கா ( malabarica ) 
16. கர்டிபெஸ் ( curtipes ) 

17. டெம்பொராலிஸ் ( temporalis ) 
2. பேரினம் - ராக்கோஃபோரஸ் ( Genus Rhacophorus ) 

1. ப்ளுயுரோஸ்டிக்டஸ் ( pleurostictus ) 
2. மலபாரிக்கஸ் ( malabaricus ) 
3. மாக்யுலேட்டஸ் ( maculatus ) 
4. பெட்டோமி ( beddomii ) 
5. லாட்டராலிஸ் ( lateralis ) 


இனப் பட்டியல் 


309 


8 . 


2 . 


4 . 


8 . 
9 . 


பேரினம் - ஃபிலாட்டஸ் ( இக்ஸாலஸ் ) 
[ Genus - Philatus ( Ixalus ) ] 
1. ஒயிஸ்தோரோடஸ் ( opisthorhodus ) 

ஃபுஸ்கஸ் ( firscus ) 
3 . சில்வாடிகஸ் ( silvaticus ) 

சாக்ஸிகோலா ( saxicola ) 
5 . லியுகாரைனஸ் (leucorhinus) 
6 . ஃபெமொராலிஸ் ( femoralis ) 
7 . பெட்டோமி ( beddomi ) 

yveri ( pulcher ) 

வேரியாபிலிஸ் ( variabilis ) 
10 . கிளாண்டுலோசஸ் ( glandulosus ) 

பங்டேடஸ் (punctatus ) 
12 . சலஸோட்ஸ் chalazodes ) 
13 . ஃபிளாவிவெண்டிரிஸ் ( flaviventris ) 

14 , சிக்நாட்டஸ் ( signatus ) 
* . பேரினம் - நிக்டிபாட்ராக்கஸ் ( Genus - Nyctibatrachus ) 

1. பிக்மியஸ் ( pygmaeus ) 

2. மேஜர் (Imajor ) 
5 . பேரினம் - நானோ பாட்ராக்கஸ் ( Genus ) --Nannobatrachus 

பெட்டோமி ( beddomii ) 

குடும்பம் மைக்ரோஃபைலிடே 
பேரினம் - மெலனோபாட்ராக்கஸ் Genus - melanobatrachus ) 

1. இண்டிகஸ் ( - indicus) 
பேரினம்- மைக்ரோ ஹைலா ( Genus - Microhyla ) 

ருப்ரா ( rubra ) 
2 . ஆர்னேட்டா ( ornata ) 
பேரினம் -கலூலா ( Genus ) -Kaloula ) 

1. புல்சரா ( pulchra ) 
4. பேரினம் - ராமனெல்லா ( Genus- Ramanella ) 

1 . மான்டனா ( montana ) 

டிரையாங்குலாரிஸ் ( triangularis ) 
3 . வேரிகேட்டா ( variegata ) 
பேரினம் - காகோபஸ் Genus - cacopus ) 
1 . சிஸ்டோமா ( systoma ) 

குளோப்பு லோஸஸ் ( glob ) 


1 . 


1 . 


2 . 


310 


இருவாழ்விகள் 


குடும்பம் பியுஃபோனிடே 


1. பேரினம் - நெக்டோஃபிரின் ( Genus )-Nectophryne) 

1. ட்யூபர் குலோஸா (tuberculosa ) 
2. பேரினம் - பியுஃபோ ( Genus - Bufo ) 

1. மெலனாஸ்டிக்டஸ் ( melanostictus ) 
2. மைக்ரோடிம்பானம் ( microtympanum ) 
3. ஹோலோலியஸ் ( hololius) 
4. பரைடாலிஸ் ( parietalis ) 

QULGLITLI ( beddomii ) 
6. ஃபெர்குசோனி ( fergusonii) 


ஏபோடா ( APODA ) 


குடும்பம் - சிஸிலிடே 


1. பேரினம் - இக்தியோஃபிஸ் ( Genus - Ichthyophis ) 


1 . 
2 . 


குளுடினோசஸ் ( Glutinosus ) 
மானோக்ரஸ் ( Monochrous ) 


2. பேரினம் - யூரோடிஃப்லஸ் ( Genus - Uraeotyphlus ) 


ஆக்சியூரஸ் ( Oxyurus ) 
மலபாரிக்கஸ் ( Malabaricus ) 


2 . 


கலைச்சொல் அகராதி 
( ஆங்கிலம் - தமிழ் ) 

A 
Abdominal Cavity 

வயிற்றறை 
Abdominal Rib 

வயிற்றுப் பகுதிவிலா எலும்பு 
Abducens 

கண்விழி நீள் தசை நரப்பு 
Abductor 

புற ஈர்ப்புத் தசை 
Absorption 

உட்கிரகித்தல் , உள்ளுறுஞ்சுதல் 
Acetabulum 

அசிடாபுலம் 
Acoustic Hair 

ஒலி உணரும் இழை 
Acoustic Spots 

ஒலி உணர்வு பெரும்புள்ளிகள் 
Acris 

எக்ரிஸ் 
Acrodont 

அக்ரோடாண்ட் 
Adaptation 

தகவமைப்பு 
Adductor 

அக ஈர்ப்புத் தசை 
Adelospondyli 

அடிலோஸ்பாண்டைலி 
Adrenal Glands 

அட்ரினல் சுரப்பிகள் 
Afferent Branchial Artery செவுள் உட்செல் தமனி 
Affinity 

இடை உறவு , தொடர் உறவு , 

உறவுமுறை 
Aglossa 

ஏகுளோசா , நாக்கற்ற 
Alisphenoid 

அலிஸ்பினாய்ட் 
Alkaline 

காரத்தன்மை 
Alveolus 

நுண்காற்றறை 
Alytes 

அலைட்டஸ் 
Ambylystoma 

ஆம்ப்ளிஸ்டோமா 
Amino Acid 

அமினோ அமிலம் 
Amniota 

கருச்சவ்விகள் 
Amphibia 

நீர்நில வாழ்வன , ஈரூடகவாசி 

ருவாழ்வி 


- 


312 


இருவாழ்விகள் 


-- 


--- 


Amphiuma 
Amphicoelous 
Ampulla 
Amylase 
Anabolism 
Anal Fin 
Ancestor 
Anatomy 
Angulo Splenial 
Animal Hemisphere 
Ankle 
Antebrachium 
Anterior Choroid Pexus 


- 


--- 


Anterior Cardinal Vein 
Anterior Cornua 


-- 


Anterior Abdominal Vein 
Anterior Cardinal Sinus 
Anus 
Anura 
Aorto 
Aortic Arch 
Anrtic Arches 
Aprendage 
Appendicular Skeleton 
Aperture 
Apoda 
Aqueous Humour 
Arachnoid Membrane 
Archenteron 
Arterial System 
Arteriole 
Ariéry 
Articular 
Assimilation 
Astrigalus 
At:): podidae 
All 


ஆம்ஃபியூமா 
இரு குழியமைப்புடைய 
பிதுக்கப்பை 
அமைலேஸ் 
வளர் மாற்றம் 
மலப் புழைத்துடுப்பு 
முன்னோர் 
உள்ளமைப்பியல் 
ஆங்குலோஸ்பிளீனியல் 
வளரிச்சி அரைக்கோளம் 
கணுக்கால் 
முன்கை 
முன் கோராய்டு பிளெக்சஸ் , 
முன் குருதித்திசுச்சிக்கல் 
முன் கார்டினல் சிரை 
முன் கார்ணுவா , முன் 

நீட்சிகள் 
முன் வயிற்றுச்சிரை 
முன் கார்டினல் பைக்குழிவு 
மலப்புழை , மலவாய் 
அன்யூரா 
பெருந்தமனி 
தமனி வளைக்குழல் 
தமனி வளைக்குழல்கள் 
இணையுறுப்பு 
இணையுறுப்புச் சட்டகம் 
துளை , புழை , துவாரம் 
ஏபோடா 
விழிநீர் 
அரக்னாய்டு சவ்வு , 
மூலக்குடல் 
தமனித்தொகுப்பு . 
நுண்தமனி 
தமனி , நாடி 
ஆர்டிகுலார் 
தன்மயமாதல் 
அஸ்ட்ரகாலஸ் 
அடிலோபோடிடே 
பிடர் எலும்பு 
செவி நரம்பு 


Auctory 


கலைச்சொல் அகராதி 


Auditory Capsule 
Autonomous Nervous System 


Autostylic 
Auricle 
Auriculo - Ventricular Valve 


செவிப் பெட்டகம் 
தானியங்கு நரம்பு மண்டலம் 

பரிவு நரம்பு மண்டலம் 
நேர்முக இணைப்பு 
ஆரிக்கிள் 
ஆரிக்கிலோ- வெண்ட்ரிக்குலர் 

வால்வு 
ஆரிக்குலோ வெண்ட்ரிக்குலர் 

துளை 
அச்சு , 
அச்சு சட்டகம் 
ஆக் சோலாட்டல் 


Auriculo - Ventricular Aperture 


Axis 
Axial Skeleton 
Axolot ) 


B 


Back Bone 
Pall and Socket Joint 
Basi Occipital 


--- 


Basement Membrane · 
Basal Membrane 
Basopbil 
Biconvex 
Biceps 
Bicipital Groove 
Biddler s Organ 
Bile 
Bile Duct 
Biology 
Biologist 
Bipol urneuron 
Blastula 
Blotomere 
Blastopore 
Blooj Vessel 


முதுகெலும்பு 
பந்துகிண்ண மூட்டு 
அடி ஆக்சிப்பிட்டல் , கபாலப் 

பின் அடி . எலும்பு 
அடிப்படை படலம் 
அடிச்சவ்வு 
பேசோஃபில் 
இருபக்கங் குவிந்த 
பைசெப்ஸ் , இரு தலைத்தசை 
இருதலைத்தசை நாண் பள்ளம் 
பிட்டர்ஸ் உறுப்பு 
பித்தநீர் 
பித்தநீர்க் குழாய் 
உயிரியல் 
உயிரியல் அறிஞர் 
இருமுனை நரம்புச் செல் 
கருக்கோளம் 
கருக்கோளச் செல் 
கருக்கோளப் புழை , கருக் 

கோளத்துகள 
குருதிக்குழாய் , இரத்தக்குழாய் 
குருதி உறைதல் 
குருதி நுண் தகடுகள் 
குருதி , இரத்தம் 
குருதிச்செல்கள் , குருதிக் கார்ப் 

பசல்கள் 


Blood Clotting 
Blood Platelets 
Blo id 
Blon l Corpuscles 


314 


இருவாழ்விகள் 


Blood Vascular System 
Bony Armour 
Bone 
Bony Ridge 
Bony Fish 
Bone Marrow 
Bony Fin Rays 
Bowman s Capsule 
Brachial Plexus 
Brachial Artery 
Brachial Vein 
Brachyops 
Branchial Arch 
Branchiosaur 
Brachium 
Brain 
Bronchiole 
Bronchi 
Buccal Cavity 
Bulbus Arteriosus 
Buettneria 
Bufonidae 
Bufo 
Bull Frog 


குருதிக் குழாய்கள் தொகுப்பு 
எலும்புக் கவசம் 
எலும்பு 
எலுப்புவரி மேடு 
எலும்பு மீன் 
எலும்பு மஜ்ஜை 
துடுப்பு எலும்பிழைகள் 
பௌமனின் பெட்டகம் 
மேற்கை நரம்புப் பின்னல் 
மேற்கைத் தமனி 
மேற்கைச் சிரை 
பிரேக்கியாப்ஸ் 
செவுள் வனைவுச் சட்டகம் . 
பிராங்கியோசார் 
மேற்கை 
மூளை 
நுண் மூச்சுக்குழல் 
கிளை மூச்சுக்குழல் 
வாய்க் குழி 
பல்பஸ் ஆரட்டீரியோசஸ் 
பியூட் நேரியா 
பியூஃ போனிடே 
பியூஃபோ , தேரை இனம் 
எருதுத் தவளை . 


C 


- 


Cacops 
Caecilians 
Calcaneum 
Calcified Cartilage 
Calcar 
Calcium 
Camera 
Capillary 
Capitulum 
Carbondioxide 


கேகாப்ஸ் 
சிசிலியன்கள் 
கால்கேனியம் 
சுண்ணமுருந்து 
கால்கார் 
சுண்ணம் , கால்சியம் 
நிழற்பட கருவி 
தந்துகி , நுண் குழாய் 
காப்பிட்டுலம் 
கரியமிலவாயு , கரியமிலக் 

காற்று 
கார்போஹைட்ரேட் , கரி 
கார்போனிஃபெரெஸ் காலம் 


- 


Carbohydrate 
Carboniferous Period 


- 


கலைச்சொல் அகராதி 


315 


Cardiac Muscle 


Cardiac Stomach 
Cardio Gram 


Cardinal Vein 
Carnivore 
Carotid Arch 
Carotid Artery 
Carotid Trunk 
Caronary Process 
Carpals 


Carpus 
Cartilage 
Cartilaginous Fishi 


Cartilaginous Pad 
Caudal Fin 
Caudata 
Cell 
Cell Division 
Cell Membrane 
Central Canal 
Contral Nervous System 


கார்டியக் தசை , இருதயத் 

தசை 
கார்டியக் இரைப்பை 
கார்டியோகிராம் , இருதயத் 

துடிப்பு நெளிவரை 
கார்டினல் சிரை 
ஊனுண்ணி 
கரோடிட் வளைவு 
கரோடிட் தமனி 
கரோடிட் அடித்தமனி 
கரோனரி நீட்சி 
கார்ப்பல் எலும்புகள் , மணிக் 

கட்டு எலும்புகள் 
மணிக் கட்டு 
குருத் தெலும்பு , முருந்து 
குருத்தெலும்பு மீன் , முருந்து 

மீன் 
குருத்தெலும்புக் காப்பு 
வால் துடுப்பு 
வாலுள்ளன 
செல் 
செல் பிளவு 
செல் சவ்வு 
மத்தியக் கால்வாய் 
மைய நரம்பமைப்பு மத்திய 

நரம்புத் தொகுப்பு 
செண்ட்ரோலினிடே 
செண்டரம் , மத்தியப் பகுதி 
செக்ப்ரம் , பெருமூளை 
செரிபெல்லம் , சிறுமூளை 
மூளை தண்டு வடபாய்மம் 
கழுத்துப் பகுதி 
முதுகு நாணுடையன , முதுகுத் 

தண்டுடையன , கார்டேடா . 
விழியடிக் கரும்படலம் 
குரமாடோஃபோர்ஸ் 
குறு இழை 
வளைத்தசை , வட்டத்தசை 


--- 


Centrolenidae 
Centrum 
Cerebrum 
Cere Ballum 
Cerebro -Spinal Fluid 
Cervical Region 
Chordata 


Choroid Coat 
Chromatophores 
Cilia 
Circular Muscle 
Class 
Classification 


கை 


- 


வகைப்பாடு 


316 


இருவாழ்விகள் 


-- 


Clavicle 
Claw 
Cleavage 
Cleithrum 
Cloaca 
Cloacal Aperture 


--- 


- 


--- 


--- 


Coccyx 
Coelom 
Cold Blooded animal 
Columella Auris 
Concave 
Cones ( Rods and Cones ) 
Conjunctiva 
Connective Tissue 
Copulation 
Copulatory Organ 
Coracoid 
Cornea 
Cortex 
Cosmoid Scale 
Cranium 
Cranial Nerve 
Crest 
Cretaceous Period 
Cricoid 
Crossopterygian 
Cryptobranchus 
Crystalline Lens 
Cutaneous Gland 
Cutaneous Respiratios 
Cystic Duct 
Cytoplasm 


கிளாவிக்கிள் , காரை எலும்பு 
வளைநகம் 
பிளவுப் பெருகல் 
கிளைத்ரம் 
பொதுக் கழிவறை 
பொதுக்கழிவறைப்புழை , 
பொதுக் கழிவறைத் துளை , 

பொதுக் கழிவாய் . 
வால் எலும்பு 
உடற்குழி 
குளிர் குருதி உயிரி 
காலுமெல்லா ஆரிஸ் 
குழிந்த 
கூம்புச் செல்கள் 
புணர்மெலியம் 
இணைப்புத்திசு 
கலவி , புணர்ச்சி 
கலவியுறுப்பு 
சோரகாய்டு 
கண்விழிப்படலம் 
கார்டெக்ஸ் , புறணி 
காஸ்மாய்டுசெதில் 
மூளைப்பெட்டகம் , கபாலம் 
மூளை நரம்பு 
முகடு 
கிரிட்டேஷியஸ் காலம் 
கிரிகாய்டு 
கிராசோப்டெரிஜியன் 
கிரிப்டோபிராங்கஸ் 
படிகலென்ஸ் 
தோல் சுரப்பி 
தோல் சுவாசம் 
பித்தநீர் பைகுழாய் 
சைட் டோ பிளாசம் 


D 


Degenerate 


இனச்சிதைவு , இனப் 

பண்பழிந்த 
டெல்டாய்ட் முகடு 
பல்லமைவு 


Deltoid Crest 
Dentition 


கலைச்சொல் அகராதி 


317 


Dentine 
Density 
Dentropodidae 
Deoxygenated Blood 


பற்காழி , தந்தினி 
அடர்த்தி 
டென்ட்ரோ போடிடே 
ஆக்சிஜன் அற்ற குருதி , கருங் 


--- 


குருதி 


-- 


-. 


Depressor 
Depressor Mandi Buli 
Derma Armour 
Dermal Plates 
Dermis 
Desmognathus 
Development 
Devonian Perod 
Diaphragm 
Diastole 
Diencephalon 
Diffusion 
Digestion 
Digit 
Diplocaulus 
Di coglossidae 
Disial 
Dis ribution 
Diurna 
Dolichosoma 
Dorsal 
Dors +i Aorta 
Dorsal Fin 
Dorsal Fissure 
Dorial Lobe 
Dorso - Lambar Vein 
Do sal Rib 
Double Circulation 
Du : : 
Duc : ! ess Gland 
Ducius Boralli 
Dur : lenum 
Duramater 


கீழ்த்தள்ளும் தசை 
டிப்ரெஸ்சார் மாண்டிப்புலி 
டெர்மல் கவசம் 
தோல் தகடு 
அடித்தோல் 
டெஸ்மோக் நாத்தஸ் 
வளர்ச்சி , 
டிவோனியன் காலம் 
இடையூட்டுச் சஎவு 
டயஸ்டோல் , விரிந்தநிலை 
டையன்செஃபலான் 
ஊடுருவல் 
செரித்தல் , சீரணம் 
விரல் 
டிப்ளோகாலஸ் 
டிஸ்கோக்ளாசிடே 
சேய்மை 
பரவல் 
பகல் வாழ்வி 
டாலிக்கோசோமா 
முதுகுப் பக்கம் , மேல் பக்கம் 
முதுகுப் பெருந்தமனி 
முதுகுத் துடுப்பு 
முதுகு வரிப் பள்ளம் 
முதுகுப்பக்க கதுப்பு 
முதுகுப்பக்க இடுப்புச் சிரை 
முதுகு விலா எலும்பு 
இரட்டைச் சுழற்சி 
குழாய் 
குழலில்லாச் சுரப்பி 
பொட்டாலியின் குழல் 
டியோடினம் 
டியூராமாடர் , கடினத்தாய் 

மெல்லியம் 


Earthworm 


மண் புழு 


| 


இருவாழ்விகள் 


- 


-- 


--- 


Ectoderm 
Effector 
Effcrent Nerve 
Efferent Branchial Artery 
Egg 
Elastic Tissue 
Embolomeri 
Embryo 
Embryology 
Emulsify 
Enamel 
Endocrine Gland 
Endothelium 
Endoskeleton 
Endolymph 
Endoderm 
Energy 
Enteroceptors 
Environment 
Enzyme 
Eogyrinus 
Eosinophil 
Epiboly 
Epicoracoid 


புற அடுக்கு 
இயக்குமிடம் 
வெளிச்செல் நரம்பு 
செவுள் வெளிச் செல் தமனி 
கருமுட்டை 
நீள் திசு , இசிவுத்திசு 
எம்பொலோமெரி 
கரு 
கரு வளர்ச்சி இயல் 
பசைக் குழைவாக்கல் 
பற்சிப்பி 
உட்சுரப்பி 
எண்டோதிலியம் 
அகச்சட்டகம் 
உள் நிணநீர் , அகக்கொழுநீர் 
அகப்படை 
சக்தி 
என்ட்ரோசெப்டார்கள் 
சூழ்நிலை 
நொதி 
இயோகைரினஸ் 
இயோசினோஃபில் 
மேல் சூழ் வளர்ச்சி 
எபிகோரகாய்டு , மேல் கோர 

காய்டு 
எபிநெம்ப்ரின் 
எபிஸ்டெர்னம் 
எபித்திலியம் 
சமனநிலை 
ஊழி 
எரிப்சின் 
எரியாப்ஸ் 
எரித்ரோசைட் , சிவப்பு குருதி 

செல் 
யூரியேப்டஸ் 
படிமலர்ச்சி , பரிணாமம் 
கழிவு நீக்கம் 
எக்ஸ் ஆக்சிப்பிட்டல் 
புறச்சட்டகம் 
புறச் செவுள்கள் 


-- 


Epinephrin 
Episternum 
Epithelium 
Equlibrium 
Era 
Erepsin 
Eryops 
Erythrocyte 


--- 


Euryodus 
Evolution 
Excretion 
Exoccipital 
Exoskeleton 
External Gills 


கலைச்சொல் அகராதி 


319 


--- 


Extroceptors 
External Nostril 
Expiration 
Extensor 
Extinct 
Eye - ball 
Eye socket 


புற உணர்வுப் பொறிகள் 
வெளிநாசி 
மூச்சு வெளிவிடுதல் 
நீளி , நீட்டுத் தசை 
வாழ்விழந்த 
விழியுருள் 
விழிக்குழி 


--- 


-- 


F 


-- 


Facia 
Facial Nerve 
Factor 
Family 
Fat ( Lipid ) 
Fat Bodies 
Fatty Acid 
Femoral Artery 
Femur - 
Fenestra Ovalis 
Fertilization 
Fibrinogen 
Fibril 
Fibula 
Filum Terminale 


-- 


Fin 


முகப்பு 
முக நரம்பு 
காரணி ) 
குடும்பம் 
கொழுப்பு 
கொழுப்பு உடல்கள் 
கொழுப்பு அமிலம் 
ஃபெமொரல் தமனி 
ஃபீமர் , தொடை எலும்பு 
நீள் வட்டத் துளை 
கரு உருதல் 
ஃபைப்ரினோஜன் 
நுண் இழை 
ஃபிபுலா 
முடிவு நூலிழை 
துடுப்பு 
துடுப்பு முட்கள் 
கைவிரல் 
முதல் பிளவிப் பெருக்கல் 

மட்டம் 
முதற்படி நிலை 
மீன் 
பிளவு 
குறளி மடக்குத் தசை 
மடக்குத் தசை 
பறக்கும் தவளை 
உராய்தல் 
குவியதூரம் 
பெருந்துளை 
மன்றோவின் துனை 
பாதம் 


Finrays 
Fingers 
First Clevage Plane 


- 


- 


First Stage 
Fish 
Fission 
Flexor 
Flexor Muscle 
Flying Frog 
Friction 
Focal Length 
Foramen Magnum 
Foramen of Monro 
Foot 


- 


320 


இருவாழ்விகள் 


Fore Gut 
Fore Limb 


-- 
- 


--- 


Fore Brain 
Fossif 
Free 
Fresh Water 
Frog 
Frontal 
Fronto - parietal 


கரு முன்குடல் 
முன்னங்கால் , முன் 

இணையுறுப்பு 
முன் மூளை 
ஃபாசில் , அகழ்தெலி 
தனித்த 
நன்னீர் 
தவளை 
ஃப்ரான்டல் , நெற்றி எலும்பு 
ஃப்ரான்டோ பெரைட்டல் 


G 


--- 


Oall Bladder 
Gamete 
Gameto Genesis 
Gaoglion 
Gastric Juice 
Gastrulation 
Genus 
Geologist 
Germ Cell 
Germ Layers 
Gill 
Gill Breathing 
Gill Cleft 
Gill Cover 
Gill Slit 
Girdle 
Glenoid Cavity 
Glomerulus 
Glossopharyageal Nerve 
Glottis 
Gluteus 
Gonad 
Grey Matter 
Groove 
Growth 
Gullet 
Gustato Receptor 
Gymnaophiona 


பித்த நீர்ப்பை 
இனச்செல் கேமீட் 
இனச்செல் முதிர்தல் 
நரம்பு செல்திரட்சி 
இரைப்பை நீர் 
இரு அடுக்கு கருக்கோளாக்கம் 
பேரினம் 
மண்ணூல் வல்லுநர் 
மூல இனச்செல் 
அடிப்படை இனப் படலங்கள் 
செவுள் 
செவுள் சுவாசம் 
செவுஸ் பிளவுகள் 
செவுள் மூடி 
செவுள் பிளவு 
எலும்பு வளைவம் 
கிளீனாய்ட் குழி 
கிளாம ரூலஸ் , தந்துகி முடிச்சு 
நாக்குத் தொண்டை நரம்பு 
குரல் வளைத்துளை 
குளுடியஸ் 
இனச்செல் சுரப்பி 
சாம்பல் நிறப் பகுதி 
வரிப்பள்ளம் 
வளர்ச்சி 
உணவுக் குழல் 
சுவை உணர் பொறி 
ஜிம்னாஃபியானா 


- 


கலைச்சொல் அகராதி 


311 


H 


Habit 
Habitat 
Haemalarch 
Haematin 
Haemoglobin 
Haemal Spine 
Hallux 
Head 
Head - Fold 
Heart 
Heart Beat 
Heleophrynidae 
Hepatic Portal Vein 

Sinus 

Vein 
Herbivore 
Heterocoelus 
Hibernation 


வாழும் முறை 
உறைவிடம் 
ஹீமல் வளைவு 
ஹிமேட்டின் 
ஹீமோகுளோபின் 
ஹீமல் முள் 
கால் கட்டைவிரல் 
தலை 
தலை மடிப்பு 
இருதயம் 
இருதயத் துடிப்பு 
ஹிலியோ ஃபைரினிடே 
கல்லீரல் போர்ட்டல் தொகுப்பு 
கல்லீரல் பைக்குழிவு 
கல்விரல் சிரை 
பயிறுண்ணி 
மாற்றுக் குழியமைப்பு 
பனித்துயில் ; குளிர்கால 

உறக்கம் 
பின்மூளை 
பின்னங்கால் , பின் 

இணையுறுப்பு 
ஒத்த பற்கள் 
படுக்கை மட்டம் 
ஊக்கி நீர் 
மேற்கை எலும்பு , ஹீயுமரஸ் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
ஹைலா 
ஹைலா ஆரிபோரியா 
ஹைலிடே 
ஹையாய்டு உருப்பமைவு 
கீழ் நாக்கு நரம்பு 
ஹைப்போ ஃபைஸில் 

பிட்யூட்டரி சுரப்பி 


- 


Hind Brain 

,, Limb 


- 


Homodont 
Horizontal 
Hormone 
Humerus 
Hydrochloric Acid 
Hyla 
Hyla Arborea 
Hylidae 
Hyoid Apparatus 
Hypoglossal Nerve 
Hypophysis 


| 


Icthyoidea 
Icthyyostegalia 
Icthyophis 

21 


இக்தியாய்டியா 
இக்தியோ ஸ்டிகாலியா 
இக்தியோஃபிஸ் 


322 


இருவாழ்விகள் 


Icthyostega 
Ileum 
Vium 
Iliac Vein 
Iliac Artery 
incomplete Circulation 


Incomplete 


Infundibulum 
Inner Ear 
Innominate Vein 


Insulin 
Inspiration 
Instep 
Interparietal Bone 
Intucking 
Inter Orbital Septum 
Inter Auricular Sepicm 
Internal Gill 
Inter Centrum 


இக்தியோஸ்டிகா 
பின் சிறுகுடல் 
இலியம் , பின் இடுப்பெலும்பு 
இலியாக் சிரை 
இலியாக் தமனி 
முற்றுப்பெறா இரட்டைச் 

சுழற்சி 
முற்றுப்பெறாத , முழுமை 

யடையாத 
இன்ஃபன்டிபுலம் 
உட்செவி 
பெயரிலாச் சிரை ; 

அநாமதேயச் சிரை 
- இன்சுலின் 

மூச்சை உள்ளிழுத்தல் 
பாதம் 
பரைட்டல் இடை எலும்பு 
உள்மடிப்பு 
கண்குழி இடைத்தடுக்கு 
ஆரிக்கிள் இடைத்தடுப்பு 
உட்செவுள் , அகச்செவுள் 
இன்டர் சென்ட்ரம் , இடை 

சென்ட்ரம் 
அக உணர்வுப் பொறிகள் 
உள் நாசித்துளை 
இன்டர் கிளாவிக்கிள் , 

இடைக்கால் எலும்பு 
அகச்செவுள் 
இன்டர் மிடின் 
உட்செருகல் பகுதி 
சூழ் எலும்பு 
இயங்குதசை 
உள்பிதுக்கம் 
விழித்திரை 
இஹியம் 
லாங்கர்ஹன்ஸ் திட்டுகள் 
இட்டர் 
இக்சாலஸ் 


- 


Interoceptors 
Internal Nostrils 
Inter Clavicle 


Internal Gill 
Intermedin 
Insertion 
Investing Bone 
Involuntary Muscle 
Invagination 
Iris 
Ischium 
Islets of langerhans 
Iter 
Ixalus 


கலைச்சொல் அகராதி 


323 


J. 


| 
| 


Jaw 
Joint 
Jugal 
Jurassic Period 


தாடை 
மூட்டு 
ஜுகல் 
ஜுராஸிக் காலம் . 


K 


Katabolism 
Kidney 
Knee 
Kymograph 


சிதைவு மாற்றம் 
சிறு நீரகம் 
முழங்கால் மூட்டு 
கைமோ கிராஃப் 


L 


Labrinthodontia 
Lacteal 


--- 


Lagena 
Larynx 
Laryngeal chamber 
Laryngeotracheal chamber 
Lateral line 
Lateral line sense organ 
Lateral line abdominal vein 
Leiopelmidae 
Lepospondyli 
Leptodactylidae 
Leucocytes 


லாபரின் தோடாண்ஷியா 
லாக்டியல் , குடல் நுண் நிண 

நீர்க் குழாய்கள் 
லக்னா 
குரல் பெட்டகம் 
குரல் வளை அறை 
குரல்வளை மூச்சுக்குழாய் அறை 
பக்கக்கோடு 
பக்கக் கோட்டுப் புலனுறுப்பு 
பக்க வயிற்றுச் சிரை 
லியோபெல்மிடே 
லெப்போஸ் பாண்டைலி 
லெப்போடாக்டைலிடே 
வெள்ளைக்குருதி செல் , 

லியூக்கோசைட் 
மேலிழுக்கும் தசை 
நெம்புகோல் 
வாழ்க்கை வரலாறு 
பிணைக்கும் தசை நார் 
இணையுறுப்பு 
லிங்குவல் தமனி , நாக்குத் 

தமனி 
லிங்குவல் சிரை , நாக்குச் சிரை 
லியோபெல்மா 
லிப்பேஸ் 


Levator 
Lever 
Life history 
Ligament 
Limb 
Lingualartery 


Lingual vein 
Liopelma 
Lipase 


324 


இருவாழ்விகள் 


ஈரல் 


Liver 
Lobe 
Lobefin fish 
Locomotion 
Longitudinal muscle 
Longitudinal valve 
Longissimus dorsi 
Lower eye lid 
Loxomma 
Lumbar region 
Lumen 
Lung 
Lymph 
Lymphocytes 
Lymph heart 

,, space 
Lymphatic system 
Lysorophus 


கதுப்பு 
கதுப்புத் துடுப்புடைய மீன் 
இயக்கம் , இடப்பெயர்ச்சி 
நீள்தசை 
நீள் வால்வு 
லான்ஜிசிமஸ் டார்சி 
கண்ணின் கீழ் இமை 
லோக்சோம்மா 
இடுப்புப் பகுதி 
உள்வெளி 
நுரையீரல் 
நிணநீர் , கொழுநீர் 
லிம்போசைட்ஸ் 
நிணநீர் இருதயம் 
நிணநீர்த் தொகுப்பு 
லைசோரோஃபஸ் 
லைசோரோஃபஸ் 


M 


மால்பீஜியன் பெட்டகம் 
மால்பீஜியன் அடுக்கு 
பாலூட்டிகள் 
கீழ்தாடை 


கை 


Malpighian capsule 
Malpighian layer 
Mammals 
Mandibule 
Manus 
Massater 
Maturation division 
Maxilla 
Maxillary teeth 
Meckels cartilage 
Medulla oblangata 
Medulla 
Megalobatrachus 
Melanobatrachus 
Membrane 
Membrane bone 
Membranous labyrinth 
Mesovaria 
Mesonephros 
Mesorchium 


மாசேடர் 
முதிர் பிரிவினை 
தாடை எலும்பு 
மேற்தாடைப் பற்கள் 
மெக்கலின் முருந்து 
மெடுல்லா ஆப்ளாங்கேட்டா 
மெடுல்லா அகணி 
மெகலோபெட்ராக்கஸ் 
மெலனோபெட்ராக்கல் 
சவ்வு 
சவ்வு எலும்பு 
சிக்கல் சவ்வு 
மிசோவேரியா 
இடைநெஃப்ராஸ் 
மீசார்க்கியம் - 


கலைச்சொல் அகராதி 


- 


Mesoderm 
Mesozoic era 
Mesentery 
Metamorphosis 
Metanephros 
Metabolism 
Metacarpal bone 
Metatarsal 
Microhyla 
Microbrachis 
Microhylidae 
Mid - gut 
Mid - brain 
Middle ear 
Mixed nerve 
Molecule 
Monocyte 
Motor nerve 
Motor impulse 
Moulting 
Mueous membrane 
Mucous 
Muscle 
Musculocutaneous vein 
Muscle fibre 
Mylo - hyoid 
Myobatrachus 
Myotome 


நடு அடுக்கு 
மீசோஸோயிக் உழி 
குடல் தாங்கிர் சவ்வு 
உருமாற்றம் 
கடை நெப்ராஸ் 
வளர்சிதை மாற்றம் 
உள்ளங்கை எலும்பு 
பாத எலும்பு 
மைக்ரோஹைலா 
மைக்ரோபிராக்கிஸ் 
மைக்ரோஹைலிடே 
கரு நடுக்குடல் 
நடுமூளை , மத்திய மூளை 
நடுச்செவி 
கலப்பு நரம்பு 
மூலக்கூறு 
மானோசைட் 
இயக்கு நரம்பு 
இயக்கு அலை 
தோலுரித்தல் 
சிலேட்டுமப் படலம் 
கோழை 
தசை 
தசைத்தோல் சிரை 
தசை நார் 
மைலோ ஹையாய்டு 
மயோபேட்ராக்கஸ் 
தசைத்துண்டம் 


N 


Nannobatrachus 
Narrow mouthed frog 
Nasal 
Nectophryne 
Necturus 
Neoteny 
Nephridia 
Nerve 
Nerve cord 
Neural arch 


நானோபாட்ராக்கஸ் 
குறுவாய்த் தவளை 
நாசி எலும்பு , நேசல் 
நெக்டோஃபிரின் 
நெக்ட்யூரஸ் 
நியோடெனி 
நுண்சிறுநீரகம் 
நரம்பு 
நரம்புத் தண்டு 
நியூரல் வளைவு 


326 


இருவாழ்விகள் 


Neural pore 
Neural process 
Neural spine 
Neutrophil 
Newt 
Nictitating membrane 
Nocturnal 
Notochord 
Nucleus 
Nuptial pad 
Nutrition 
Nyctibatrachus 


நியூரல் புழை 
நியூரல் நீட்சி 
நியூரல் முள் 
நியூட்ரோஃபில் 
நியூட் 
நிக்டிடேட்டிங் சவ்வு 
இரவு வாழ்வி 
முதுகுத்தண்டு 
உட்கரு 
கலவித்திண்டு 
உணவூட்டம் , ஊட்டம் 
நிக்டிபாட்ராக்கஸ் 


OO 


Oblique muscle 
Oblong 
Occipital condyle 
Occipito - vertebral artery 
Oculomotor nerve 
Oesophagus 
Olfactory capsule 

,, lobe 


1 , sac 


- 


Operculum 
Ophider peton 
Opisthocoelous 
Optic -chiasma 
Optic - lobe 
Optocoels 
Orbit 
Orbitosphenoid 
Origin 
Osinnominatum 
Ossification 
Osteichthyes 
Otic notch 
Otolith 
Ovary 
Oviduct 


சாய்வுத் தசை 
நீள்வட்டம 
பிடர்முண்டு 
பிடர் முள்ளெலும்பு தமனி 
விழி இயக்க நரம்பு 
உணவுக் குழல் 
நுகர்ச்சிப் பெட்டகம் 
நுகர்ச்சிக் கதுப்பு 
முள் கதுப்பு 
செவுள்மூடி 
ஓஃபிடெர்பிட்டான் 
பின் குழியமைப்பு 
பார்வை நரம்பு குறுக்கீடு 
பார்வைக் கதுப்பு 
பார்வைக் கதுப்புக்குழி 
கண்குழி 
கண்குழி ஆப்பெலும்பு 
தோற்றம் 
அநாமதேய எலும்பு 
எலும்பாக்கம் 
எலும்பு மீன் 
செவிப்பிளவு 
செவிக்கல் 
அண்டச் சுரப்பி 
அண்டக் குழாய் 


--- 


கலைச்சொல் அகராதி 


327 


Oviducal funnel 
Oviparous 


- 


Ovisac 
Ovum 
Oxygenated blood 


அண்டக் குழாய் புனல் 
முட்டையிட்டு குஞ்சு 

பொறிப்பவை 
அண்டப்பை 
அண்டம் 
ஆக்ஸிஜனுடைய குருதி , செங் 

குருதி 
ஆக்ஸிஹீமோ குளோபின் 


Oxyhaemoglobin 


- 


P 


-- 


Pad 
Paedogenesis 
Pair 
Palaeontology 


திண்டு 
பீடோஜெனிசிஸ் 


இணை 


தொல்லுயிரியல் , புதைபடிவ 


இயல் 


Palaeozoic era 
Palate 
Palatine 
Pale 
Pancreas 
Parasite 
Parasphenoid 
Parental care 


Parietal 
Parietal layer 
Parotid gland 
Pectoral fin 
Pectoralis 


பேலியோசோயிக் ஊழி 
அண்ணம் 
அண்ண எலும்பு 
வெளிறிய , வெளுத்த 
கணையம் 
ஓட்டுண்ணி 
பாராஸ்பினாய்டு 
பெற்றோர் கவனிப்பு , சேய்ப் 

பேணல் 
பரைட்டல் 
பரைட்டல் அடுக்கு 
பரோடிட் சுரப்பி 
மார்புத் துடுப்பு 
பெக்டொராலிஸ் , மார்புத் 

தசை 
மார்பு வளையம் 
பெலோபாடிடே 
இடுப்பு வளையம் 
இடுப்புத் துடுப்பு 
இருதய சூழ் அறை , இருதய 

சூழ் குழி 
இருதய சூழறை நீர் 
வெளி நரம்பு மண்டலம் 
ஐவிரலமைப்புடைய இணை 

யுறுப்பு 


--- 


-- 


Pectoral girdle 
Pelobatidae 
Pelvic girdle 
Pelvic fins 
Pericardial cavity 


Pericardial fluid 
Peripheral nervous system 
Pentadactyl limb 


-- 


இருவாழ்விகள் 


Pepsin 
Perilymph 
Permian period 
Phalanges 


-- 


Phaneroglossa 


-- 


பெப்ஸின் 
புறக்கொழுநீர் 
பெர்மியன் காலம் 
விரல் எலும்புகள் , 

கணு எலும்புகள் 
ஃபெனரோகுளோசா , 

நாக்குடைய 
தொண்டை 
ஃப்ரைனோமெரிடா 
ஃபில்லோஸ்பாண்டைலி 
தொகுதி 
உடற்செயலியல் 
பயாவுறை 
பைனியல் உறுப்பு 
நிறமி 
இளஞ்சிவப்பு 
பைப்பா 
பைப்பிடே 
மீன்கள் 
பிட்யூட்டரி உறுப்பு 
ப்ளூயூரோடாண்ட் , பக்க 

இணைப்புப் பற்கள் 
ப்ளூயூரோ - பெரிடோனியல் 


Pharynx 
Phrynomeridae 
Phyllosphondyli 
Phylum 
Physiology 
Piamater 
Pineal body 
Pigment 
Pink 
Pipa 
Pipidae 
Pisces 
Pituitary body 
Pleurodont 


-- 


Pleuro - Peritoneal Caviry 


--- 


Poikilotherm 
Poison Gland 
Poorly Developed 
Portal System 
Portal Vein 
Post Caval Vein 
Post Cleithrum 


--- 


Posterior Cardinal Sinus 
Post Cardinal Vein 
Posterior 
Posterior Cornua 


வெப்பநிலைமாறும் குருதி 
நச்சுச் சுரப்பி 
வளர்ச்சி குன்றிய 
போர்ட்டல் தொகுப்பு 
போர்ட்டல் சிரை 
கீழ்ப்பெரும் சிரை 
பின் கிளைத்ரம் , பின் கம்பி 

எலும்பு 
பின் கார்டினல் விரிவு சிரை 
பின் கார்டினல் சிரை 
பின் பகுதி 
பின்கார்னுவா , பின் கொம்பு 

தீட்கி 
முன் பெருஞ்சிரை 
முன்ஃபிராண்டல் , முன் 

நெற்றி எலும்பு 
முன் தாடை எலும்பு 


Pre Caval Vein 
Pre - Frontal 


- 
-- 


Pre Maxilla 


-- 


கலைச்சொல் அகராதி 


329 


Pre Vomer 
Primitive 


- 


முன்வோமர் 
முதிராப்பண்புடைய , வளர்ச்சி 

யின் மிக முற்பட்டபடி நிலை 
முன் குழியப்புடைய 
முன்நெஃப்ராஸ் 
புரோடிராக்டார் பல்பை 


|| 


புரதம் 


அண்மை 


சுயூடிடே 


Procoelous 
Pronephros 
Protractor Bulbi 
Protein 
Proximal 
Pseudidae 
Pterygoid 
Pubic Symphysis 
Pubis 
Pulmo - Cutaneous Trunk 
Pulmonary Respiration 
Pulp Cavity 
Pupil 
Pylangium 
Pyloric Stomach 
Pyloric Sphincter 
Pyriformis 


டெரிகாய்டு 
ப்யூபிக் இணைவு 
பியூபிஸ் 
நுரையீரல் தோல் அடித்தமனி 
நுரையீரல் சுவாசம் 
கூழ்க்குழி 
கண்ணின்பர்வை , கட்புரை 
பைலாஞ்சியம் 
பைலோரிக் இரைப்பை 
பைலோரிக் சுருங்குத் தசை 
பைரிபார்மிஸ் 


Quadrate 
Quadrato Jugal 


குவாட்ரேட் 
குவாட்ரேட்டோஜுகல் 


R 


--- 


ராச்சிடோமி 
ராக்கோஃபோரிடே 
ரேடியோ அல்னா 
குச்சி செல்கள் 
ராமனெல்லா 
ராமஸ் கம்யூனிகன்ஸ் 


ராண 


Rachitomi 
Racophoridae 
Radio - Ulna 
Rods ( Roder cones ) 
Ramanella 
Ramus Communicans 
Rana 
Ranidae 
Receptor 
Rectum 
Red Blood Corpuscle 
Renal Artery 
Retina 

22 


ராணிஃட 
உண்டுமிடம் 
மலக்குடல் , நேர்க்குடல் 
சிவப்புக் குருதி செல் 
சிறுநீரகத் தமனி 
விழித்திரை 


--- 


330 


இருவாழ்விகள் 


Retractor Bulbi 
Reproduction 
Replacing Bonc 
Reptilia 
Renal Portal System 
Renal Vein 
Kespiration 
Rhinodermatidae 
Rhinophrynidae 
Rib 
Ridge 
Root 
Rotator 
Rudiment 


ரிடிராக்டார் பல்பை 
இனப்பெருக்கம் 
மாற்று எலும்பு 
ஊர்வன 
சிறுநீரக போர்ட்டல் அமைப்பு 
சிறுநீரகச் சிரை 
சுவாசம் 
ரைனோடெர்மாட்டிடே 
ரைனோஃப்ரைனிடே 
விலா எலும்பு 
வரிமேடு 
வேர் 
சுழற்றுத் தசை 
மூலக் கருக்கூறு 


-- 


-- 


S 


Sacculus 
Sacral Vertebra 
Sacrum 
Salamander 
Salamandroidel 
Salientia 
Sartorius 
Sauropleura 
Scapula 
Sciatic Artery 
Secondary Sexular Characters 


சாக்குலஸ் 
திரிக முள்ளெலும்பு 
திரிகம் 
சலமாண்டர் 
சலமாண்ட்ராய்டியா 
சாலியென்ஷியா 
சார்டோரியஸ் 
சாரோப்ளுயூரா 
ஸ்காபுலா 
சயாடிக் தமனி 
இரண்டாம் நிலைப்பால் பண்பு 

கள் 
சுரப்பி நீர் 
விழிப்புறப் படலம் 
அரை வட்டக் கால்வாய் 
பிறைவால்வு , பிறைகபாடம் 
செமிடென்டினோசஸ் 
உணர் உறுப்புப் பெட்டகம் 
நுகர்ச்சித் தன்மை 
உணர்குறு இழை 
உணர் நரம்பு 
இடைச்சுவர் 
குறுக்கிடைத் தடுக்கு , ஸெப் 

டம்டிரான்ஸ்வேர்சம் 


Secretion 
Sclerotic Coat 
Semi Circular Canal 
Semi lunar Valve 
Semi tendinosus 
Sense Capsule 
Sense of Srie] ] 
Sensory Hair 
Sensory Nerve 
Septum 
Septum Transversum 


2 
.. 


: 


... 


.. 


-... 


கலைச்சொல் அகராதி 


331 


Septomaxilla 
Serous layer 
Sex Gland 
Sexual Dimorphism 
Silurian Period 
Sinus 
Sinus Venosus 
Sinu Auricular Aperture 
Siren 
Skeleton 
Skeletal muscle 


செப்டோமாக்சில்லா 
சீரஸ் அடுக்கு 
இனச்சுரப்பு 
பால்வழி இரு தோற்றம் 
சைலூரியன் காலம் 
பைக்குழிவு 
சைனஸ்வினோசஸ் 
சீனு ஆரிக்குலர் துளை 


சைரன் 


-- 


- 


Skin 
Skull 
Snout 
Spade Foot Toad 
Spawn 
Species 
Sperm 
Spindle 
Spine 
Spinal Nerve 
Spiral Valve 
Spleen 
Squamosal 
Stereospondyle 
Sternum 
Stomach 
Stratum Compactum 
Stratum Corneum 

Malpighi 

Spongiosum 
Sub Clavian artery 


சட்டகம் , எலும்புக்கூடு 
சட்டகத்தசை , வரியுடைத் 

தசை 
தோல் 
மண்டை ஓடு 
ஸ்நொட் , தலை முன்முனை 
மண்வாரி பாதத் தேரை 
சினை 
இனம் 
விந்து 
கதிரி 
முள் 
தண்டுவட நரம்பு 
சுருள் வால்வு 
மண்ணீரல் 
ஸ்குவாமோசல் 
ஸ்டீரியோஸ்பாண்டைலி 
மார்பெலும்பு 
இரைப்பை 
ஸ்ட்ராட்டம் காம்பாக்ட்டம் 
ஸ்ட்ராடம் கார்னியம் 
மால்பீஜியன் அடுக்கு 
ஸ்ட்ராடம் ஸ்பாஞ்சியோசம் 
கீழ் கழுத்துத் தமனி , சப்கிளா 

வியன் தமனி 
உள்மியூகஸ் அடுக்கு 
உள்சிரஸ் அடுக்கு 
ஒட்டுறுப்பு 
கோடைத்துயில் 
சுரினத் தேரை 
பொருத்துவாய் 
சமச்சீர் 


3 , 


Mucous layer 

Serosa 
Sucker 
Summer Sleep 
Surinam Toad 
Suture 
Symmetry 


332 


இருவாழ்விகள் 


17 


Sympathetic Nerve 

Nervous syste] 
Synangium 
Systemic Circulation 
Systemic Trunk 
Systole 


பரிவு நரம்பு 
பரிவு நரம்பு மண்டலம் 
சினாஞ்சியம் 
சிஸ்டமிக் சுழற்சி 
சிஸ்டமிக் அடித்தமனி 
சிஸ்டோல் , விரிந்த நிலை 


T 


--- 


-- 


Tabular Bone 
Taetile Cell 
Tactile Patch 
Tadpole 
Tail 
Tail Bud 
Tail Fin 
Tango Receptor 
Tarsals 
Tarsus 
Taste Bud 
Temporal 


---- 


டாபுலர் எலும்பு 
தொடு உணர் செல் 
உணர்ந்திட்டு 
தலைபிரட்டை 
வால் 
வால் மொட்டு 
வால் துடுப்பு 
தொடு உணர்வுப் பொறி 
கணுக்கால் எலும்புகள் 
கணுக்கால் 
சுவை அரும்பு 
டெம்பொரல் , பொட்டுப் 

பகுதி , பொதிப் பகுதி 
தசைநார் , தசைத்தளை 
உணர்நீட்சி , டென்டகிள் 
விந்தகம் 
நான்குகால் உயிரிகள் 
மார்புக்குழாய் 
த்ராம்போசைட் , குருதி நுண் 

தகடு 
தைமஸ் 
தைராக்ஸின் 
டிபியா 
டிபியோஃபிபுலா 


-- 


--- 


Tcridon 
Tentacle 
Testis 
Tedrapoda 
Thoracic duci 
Thrombocyte 


--- 


--- 


Thymus 
Thyroxin 
Tibia 
Tibio Fibula 
Tissue 
Toad 
Tongue 
Toe 
Trachea 
Transverse process 
Transverse Septum 
Tremato Saurus 


தேரை 
நாக்கு 
கால்விரல் 
மூச்சுக்குழல் 
குறுக்கு நீட்சி 
குறுக்குத்தடுப்பு , குறுக்குச்சுவர் 
டிரிமட்டோசாரஸ் 


கலைச்சொல் அகராதி 


333 


= 


Trigeminal Nerve 
Triradiate Bone 
Trechlear Nerve 
Tropical Region 
Trypsin 
Tubercle 
Tunica Externa 
Tunica Interna 
Tunica media 
Tympanum 
Tympanic membrane 
Typical 
Typhlonectes 


முக்கிளை நரம்பு 
மூவாரங்கொண்ட எலும்பு 
ட்ரொக்ஸியார் நரம்பு 
வெப்ப மண்டல பகுதி 
டிரிப்சின் 
முகிழ்ப்பு 
புற உறை 
அக உறை 
நடு உறை 
செவிப்பறை 
செவிப்பறைச் சவ்வு 
மாதிரி எடுத்துக்காட்டு 
டிப்ளேநெக்டஸ் 


U 


Ulna 
Ulnar 
Upper jaw 
Unstriped muscle 
Uraeotyphlus 
Urea 
Ureter 
Urinary bladder 
Urine 
Uriniferous tuble 
Urinogenital duct 
Urinogenital system 


அல்னா 
அல்னேர் 
மேல் தாடை 
வரியற்றதசை 
யூரியோடிஃப்லஸ் 
யூரியா 
சிறுநீரகக்குழாய் 
சிறுநீர்ப்பை 
சிறுநீர் 
சிறுநீரக நுண்குழல் 
சிறுநீர் இனப்பெருக்கக் குழாய் 
சிறுநீரக இனப்பெருக்கத் 
தொகுப்பு , கழிவு நீக்க இனப் 
பெருக்கத் தொகுப்பு 
யூரோடீலா 
யுரோஸ்டைல் 
கருப்பை 
யுட்ரிக்குலஸ் 


--- 


Urodela 
Urostyle 
Uterus 
Utriculus 


V 


Vagus nerve 
Valve 
Vascular system 
Vasdeference 


சஞ்சாரி நரம்பு 
வால்வு , கபாடம் 
குருதித் தொகுப்பு 
விந்து குழல் 


- 


334 


இருவாழ்விகள் 


--- 


Vasadeferentia 
Vegetalpole 
Vein 
Veotral 
Ventral aorta 
Ventricle 
Vertebra 
Vertebral column 
Vertebrates 
Vestigeal orgon 
Vestiges 
Viscera 
Visceral arches 
Visceral layer 
Vitreous humour 
Viviparous 
Vocal cord 
Vocal sac 
Voiuntary muscle 
Vomer 


விந்து நுண் குழல்கள் 
உணவு முனை 
சிரை 
வயிற்று பக்கம் , கீழ்பக்கம் 
வயிற்றுப் பெருந்தமனி 
வென்ட்ரிக்கிள் 
முள்ளெலும்பு 
முதுகெலும்புத்தொடர் 
முதுகெலும்பிகள் 
எஞ்சிய உறுப்பு , எச்ச உறுப்பு 
எஞ்சிய , எச்சங்கள் 
உடற்குழி உறுப்பமைப்பு 
விசரல் வளைவுகள் 
உள்ளுறுப்புறை 
பளிங்கு நீர் 
குட்டிபோடுபவை 
குரல் நாண் 
குரல் பை 
இயக்கு தசை 
வோமர் 


W 


Warm blooded organism 
Wart 
Web 
White blood corpuscle 
Wolffian Duct 
Worm 
Wrist 


வெப்ப குருதியுடைய உயிரி 
கழலை 
விரலிடைச்சவ்வு 
வெள்ளைக் குருதி செல் 
உல்ஃபியன் குழாய் 
புழு 
மணிக்கட்டு 


X 


Xiphisternum 


--- 


சிஃபிஸ் டெர்னம் 


-- 


Y 


- 


Yolk 
Yolk plug stage 


யோக் 
யோக் அடைப்பான் நிலை 


( தமிழ் - ஆங்கிலம் ) 


அக உறை 

Tunka intima 
அக உணர்வுப் பொறிகள் Interoceptors 
அக ஈர்ப்புத்தசை 

Adductor 
அகச் சட்டகம் 

Endoskeleton 
அகச் செவுள் 

Internal gill 
அகப் படை 

Endoderm 
அகழ்தெலி 

Fossil 
அக்ரோடாண்ட் 

Acrodont 
அச்சு 

Axis 
அச்சுச் சட்டகம் 

Axial skeleton 
அசிடாபுலம் 

Acetabulam 
அடர்த்தி 

Density 
அட்ரினல் சுரப்பிகள் 

Adrenal glands 
அடி ஆக்சிப்பிட்டல் , கபாலப் 

பின் அடி எலும்பு- Basioccipital 
அடிப்படை படலம் 

Basement membrane 
அடிச்சவ்வு 

Basal membrane 
அடிலோபோடிடே 

telopodidae 
அடிலோஸ்பாண்டைலி 

Adelospondyli 
அடித்தோல் 

Dermis 
அண்டம் 

Ovum 
அண்டக்குழாய் 

Oviduct 
அண்டக்குழாய் புனல் 

Oviducal Funnel 
அண்டச்சுரப்பி 

Ovary 
அண்டப்பை 

Ovisac 
அண்ணம் 

Palate 
அண்ண எலும்பு 

Palatine 
அண்மை 

Proximal 
அநாமதேய எலும்பு 

Osinnominatum 
அம்ப்ளிஸ்டோமா 

Amblystoma 
அமினோ அமிலம் 

Amino Acid 
அமைலேஸ் 

Amylase 
அரக்னாய்டுச் சவ்வு 

Arachnoid Membrane 
அல்னா 

Ulna 
அல்னேர் 

Ulnare 
அலிஸ்பீனாய்டு 

Alisphenoid 


336 


இருவாழ்விகன் 


--- 


அலைட்டஸ் 
அரைவட்டக் கால்வாய் 
அன் யூரா 
அஸ்ட்ரகொலஸ் 


Alytes 
Semi Circular Canal 
Anura 
Astragalus 


ஆ 


Axolotl 


ஆக்ஸலாட்டல் 
ஆக்ஸிஜிடைய குருதி , செங் 


Oxygenated Blood 


Deoxygenated Blood 
Oxyhaemoglobin 
Angulo Splenial 
Amphiuma 
Auricle 


ஆக்சிஜன் அற்ற குருதி , கருங் 

குருதி 
ஆக்ஸிஹீமோகுளோபின் 
ஆங்குலோஸ்பிலீனியல் 
ஆம்ஃபியூமா 
ஆரிக்கிள் 
ஆரிக்குலோ - வெண்ட்ரிக்குலர் 

துளை 
ஆரிக்குலோ - வெண்ட்ரிக்குலர் 

வால்வு 
ஆரிக்கிளிடைத் தடுப்பு 
ஆர்ட்டிகுலார் 


Auriculo Ventricular Aperture 


Auriculo - Ventricular Valve 
Interauricular Septum 
Articular 


இ 


இக்தியோஸ்டீகா 
இக்தியோஸ்டீகாலியா 
இக்தியாய்டியா 
இக்தியோஃபிஸ் 
இக்ஸாலஸ் 
இடுப்புத்துடுப்பு 
இடுப்புப்பகுதி 
இடுப்பு வளையம் 
டைச்சுவர் 
இடைமூளை 
டைநெஃப்ராஸ் 
இட்டர் 


Ichthyostega 
ichthyostegalia 
Ichthyoidea 
Ichthyophis 
Ixalus 
Pelvic Fins 
Lumbar Region 
Pelvic Girdie 
Septum 
Diencephalon 
Mesonephros 
Iter 
Pair 
Connective Tissue 
Appendage 
Appendicular Skeleton 


இணை 


இணைப்புத்திசு 
இணையுறுப்பு 
பணயுறுப்புச் சட்டகம் 


கலைச்சொல் அகராதி 


337 


-- 


Locomotion 
Motion Impulse 
Involuntary Muscle 
Motornerve 
Effector 
Eogyrinus 
Eosinophil 
Nocturnal 
Double Circulation 
Blood Vessel 


Secondary Sexual Characters 
Heart 
Gastrulation 
Amphicoelous 
Bicipital Groove 


-- 


Pericardial Fluid 


இயக்கம் , இடப்பெயர்ச்சி 
இயக்க அலை 
இயங்கு தசை 
இயக்கு நரம்பு 
இயக்குமிடம் 
இயோகைரினஸ் 
இயோசினோஃபில் 
இரவு வாழ்வி 
இரட்டை சுழற்சி 
இரத்தக்குழாய் 
இரண்டாம் நிலைப்பால் 

பண்புகள் 
இருதயம் 

ரு அடுக்கு கருக்கோளாக்கம் 
இருகுழியமைப்புடை... 
இருதலைத்தசை நாண் பள்ளம் 
இருதய சூழ் அறை , இருதய 

சூழ்குழி 
இருதய சூழறைநீர் , இருதய 

சூழரை பாய்மம் 
இருதயத் துடிப்பு 
இருமுனை நரம்புச்செல் 
இருபக்கங் குவிந்த 
இருவாழ்வி 

ரைப்பை 
இரைப்பைநீர் 
இலியக்சிரை 
இலியக்தமனி 
இளஞ்சிவப்பு 
இனம் 
இனஉறவு , தொடர் உறவு , 

உறவு முறை 
இனச் சிதைவு , இனப்பண் 

பழிந்த 
னச்செல் , கேமீட் 
இனச்செல் சுரப்பி 
இனச்செல் முதிர்தல் 
இனச்சுரப்பி 
இன்டர் செண்ட்ரம் , இடைச் 

செண்டரம்- 
இனப்பெருக்கம் 

23 


Pericardial Cavity 
Heart Beat 
Bipolar Neuron 
Biconvex 
Amphibia 
Stomach 
Gastric juice 
Iliac Vein 
Iliae Artery 
Pink 
Species 


Affinity 


Degenerate 
Gamete 
Gonad 
Gametogenesis 
Sex Gland 


--- 


Inter Centrum 
Reproduction 


338 


இருவாழ்விகள் 


இன்டர் கிளவிக்கிள் , இடைக் 

காரை எலும்பு 
இன்டர்மெடின் 
இன்சுலின் 
இன்ஃபண்டிபுலம் 
இஷியம் 


Inter Clavicle 
Itermedin 
Insulin 
Infundibulum 
Ischium 


--- 


- 


ஈரூடகவாசி 


Amphibia 


உ 


Coelom 
Viscera 
Physiology 
Nucleus 


-- 


--- 


- 


உடற்குழி 
உடற்குழி உறுப்பமைப்பு 
உடற்செயலியல் 
உட்கரு 
உட்கிரகித்தல் , உள்ளுறிஞ்சு 

தல் 
உட்சுரப்பி 
உட்செவி 
உட்செவுள் , அகச் செவுள் 
உட்செருகல் பகுதி 
உணவுக்குழல் 
உணருமிடம் 
உணர் உறுப்புப் பெட்டகம் 
உணர் குறு இழை 
உணர்த்திட்டு 
உணர் நரம்பு 
உணர்நீட்சி , டென்டகிள் 
உணவூட்டம் 
உயிரியல் 
உயிரியல் அறிஞர் 
உராய்தல் 
உருமாற்றம் 
உல்ஃபியன் குழாய் 
உள்சீரஸ் அடுக்கு 
உள்நிணநீர் 
உள் நாசித்துளை 
உள்மடிப்பு 
உள் பிதுக்கம் 


- 


Absorption 
Endocrine Gland 
Inner ear 
Internal Gills 
Insertion 
Oesophagus 
Receptor 
Sense Capsule 
Sensory Hair 
Tactile Patch 
Sensory Nerve 
Tentacle 
Nutrition 
Biology 
Biologist 
Friction 
Metamorphosis 
Wolffian 
Subserosa 
Endolympla 
Internal Nostril 
Intucking 
Invagination 


-- 


- 


கலைச்சொல் அகராதி 


339 


உள்ளமைப்பியல் 
உள்வெளி 
உள்ளங்கை எலும்பு 
உள் மியூகஸ் அடுக்கு 
உள்ளுறுப்புறை 
உறைவிடம் 


Anatomy 
Lumen 
Metacarpei Bone 
Sub Mucous layer 
Visceral Layer 
Habitat 


- 


வெ 


ஊக்கிநீர் 
ஊர்வன 
ஊழி 
ஊனுண்ணி 


Hormone 
Reptilia 
Era 
Carnivore 


எ 


- 


எக்ஸ்ஆக்சிப்பிட்டல் 

Exoccipital 
எஞ்சிய உறுப்பு , எச்ச உறுப்பு Vestigeal Organ 
எஞ்சிய எச்சங்கள் 

Vestiges 
எண்டோதிலியம் 

Endothelium 
எபிகோரகாய்டு , மேல்கோர 

காய்டு Epicoracoid 
எபிநெஃப்ரின் 

Epinephrin 
எபிஸ்டெர்னம் 

Episternum 
எப்பித்தீலியம் 

Epithelium 
எம்பொலோ மெரி 

Embolomeri 
எரித்ரோசைட் , சிவப்புக் குருதி 

செல் - Erythrocyte 
எரிப்சின் 

Erepsin 
எரியாப்ஸ் 

Eryops 
எருதுத் தவளை 

Bull Frog 
எலும்பு 

Bone 
எலும்புக் கவசம் 

Bony Armour 
எலும்பாக்கம் 

Ossification 
எலும்பு மஜ்ஜை 

Bone Marrov 
எலும்பு மீன் 

Bony Fish 
எலும்பு வரிமேடு 

Bony Ridge 
எலும்பு வளையம் 

Girdle 
என்டரோசெப்டார்கள் 

Enteroceptors 


-- 


- 


340 


இருவாழ்விகள் 


ஏ 


ஏகுளோசா , நாக்கற்ற 
ஏக்ரிஸ் 
ஏபோடா , கால்களற்ற 


Aglosso 
Acris 
Apoda 


ஐவிரலமைப்புடைய இணை 

யுறுப்பு - Pentadactyl limb 


ஒ 


ஒட்டுண்ணி 
ஒட்டுறுப்பு 
ஒத்த பற்கள் 
ஒலி உணரும் திட்டு 
ஒலி உணரும் இழை 
ஒஃபிடெர் பிட்டான் 


Parasite 
Sucker 
Homodont 
Acoustic Spots 
Acoustic Hair 
Ophiderpeton 


* 


- 


ஃபாசில் , அகழ்தெலி 
ஃபிபுலா 
ஃபிராண்டல் நெற்றி எலும்பு 
ஃபிரான்டோபரைடல் 
ஃபில்லோஸ்பான்டைலி 
ஃபீமர் , தொடை எலும்பு 
ஃபெமொரல் தமனி 
ஃபெனரோகுளோசா நாக் 

குடைய 
ஃபைபிரினோஜன் 
ஃப்ரைனோமெரிடே 


Fossil 
Fibula 
Frontal 
Fronto - Parietal 
Phyllospondyli 
Femur 
Femoral Artery 


-- 


Phanero Glossa 
Fibrinogen 
Phrynomeridae 


கடினத்தாய் மெல்லியம் 
கடைநெஃப்ராஞ் 
கண்குழி 
கண்குழி ஆப்பெலும்பு 
கண்குழி இடைத் தடுக்கு 


Duramater 
Metauephros 
Orbit 
Orbitosphenoid 
Inter Orbital Septem 


-- 


-- 


கலைச்சொல் அகராதி 


341 


கண்ணின் கீழ் இமை 
கண்விழிப் ப்டலம் 
கண்ணின் பாவை , கட்புரை 
கண்விழிநீள் தசை நரம்பு 
கணையம் 
கணுக்கால் 
கணுக்கால் எலும்புகள் 
கதிரி 
கதுப்பு 
கதுப்புத் துடுப்புடைய மீன் 
கரியமல வாயு , கரியமலக் 

காற்று 


Lower Eye lid 
Cornea 
Pupil 
Abducens 
Pancreas 
Tarsus , Ankle 
Tarsals 
Spindle 
Lobe 
Lobe Fin Fish 


கருக்கோளக் குழி 
கருக்கோளச் செல் 
கருச்சவ்விகள் 
கருநடுக்குடல் 
கருப்பை 
கருமுட்டை 
கருமுன் குடல் 
கரு வளர்ச்சி இயல் 
கருவுறல் 
கரோடிட் அடித்தமனி 
கரோடிட் தமனி 
கரோனரி நீட்சி 
கரோடிட் வளைவு 
கலவி , புணர்ச்சி 
கலவித்திண்டு 
கலப்பு நரம்பு 
கலவியுறுப்பு 
சல்லீரல் 
கல்லீரல் சிரை 
கல்லீரல் போர்ட்டல் சிரை 
கல்லீரல் போர்ட்டல் 

தொகுப்பு 
கல்லீரல் பைக் குழிவு 
கழலை 
கழுத்துப்பகுதி 


Carbondioxide 
Embryo 
Blastula 
Blastomere 
Amniota 
Midgut 
Uterus 
Egg 
Fore Gut 
Embryology 
Fertilization 
Carotid Trunk 
Carotid Artery 
Coronary Process 
Carotid artery 
Copulation 
Nupital pad 
Mixed nerve 
Copulatory Orgas 
Liver 
Hepatic vein 
Hepatic portal vein 


Hepatic portal system 
Hepatic sinus 
Wart 
Cervical region 


342 


இருவாழ்விகள் 


கா 


Capitulam 
Factor 
Alkaline 
Cardinal Vein 
Cardiac stomach 


-- 


Cardiac Muscle 


Cardiogram 
Cortex 


காப்பிட்டுலும் 
காரணி 
காரத்தன்மை 
கார்டினல் சிரை 
சுாரிடியக் இரைப்பை 
கார்டியக் தசை , இருதயத் 

தசை 
கார்டியோகிராம் , இருதயத் 

துடிப்பு நெளிவரை 
கார்டெக்ஸ் , புறணி 
கார்ப்பல் எலும்புகள் மணிக் 

கட்டு எலும்புகள் 
கார்போஹைட்ரேட் 
கார்போனிஃபெரெஸ் காலம் 
கால் கட்டை விரல் 
கால்கார் 
கால்கேனியம் 
கால்சியம் , சுன்னப்பொருள் 
காலுமெல்லா ஆரிஸ் 
கால்விரல் 
காஸ்மாய்டு செதில் 


Carples 
Carbohydrat : 
Carboniferous period 
Hallux 
Calcar 
Calcaneum 
Calcium 
Calumella Auris 
Toe 
Cosmoid scale 


கி 


கிரிகாய்டு 
கிராசோப்டெரிஜியன் 
கிரீட்டேஷியஸ் காலம் 
கிரிப்டோபிராங்கஸ் 
கிளாவிக்கிள் , காரை எலும்பு 
கிளினாய்டு குழி 
இளைத்ரம் 
இளைமூச்சுக் குழல் 


Cricoid 
Crossopoterygias 
Cretaceous period 
Cryptobranchus 
Clavicle 
Glenoid Cavity 
Cleithrum 
Bronchi 


கீ 


கீழ்க் கழுத்துக் தமனி 
கீழ்நாக்கு நரம்பு 
கீழ்த்தள்ளும் தசை 
கீழ்த்தாடை 
கீழ்ப்பெரும் சிரை 


Subclavian Artery 
Hypoglossal Nerve 
Depressor 
Mandible 
Postcaval Vein 


கலைச்சொல் அகராதி 


343 


குச்சி செல்கள் 

Rods ( Rods and Cones ) 
குடல் தாங்கி படலம் 

Mesentery 
குட்டிபோடுபவை 

Viviparous 
குடற் நுண்நீர்க்குழாய்கள் Lacteral 
குடும்பம் 

Family 
குரல் நாண் 

Vocal Chord 
குரமாடோஃபோர்ஸ் 

Chromatophores 
குரல் பெட்டகம் 

Larynx 
குரல்பை 

Vocal sac 
குரல்வளை அறை 

Laryngeal Camber 
குரல் வளைத்துளை 

Glottis 
குரல்வளை - மூச்சுக்குழாய் அறை- Laryngo Tracheal Chamber 

Blond 
குருதி உறைதல் 

Blood Cloting 
குருதிக்குழாய் 

Blood Vessel 
குருதிச்செல்கள் 

Blood Carpuscles 
குருத்தெலும்பு , முருந்து 

Cartilage 
குருத்தெலும்புக் காப்பு 

Cartilaginous pad 
குருத்தெலும்பு மீன் , முருந்து 

மீன் Cartilaginous Fish 
குருதித் தொகுப்பு 

Vascular system 
குருதி நுண் தகடுகள் 

Blood Platelets 
குருதி மண்டலம் 

Blood Vascular system 
குவாட்ரேட் 

Quadrate 
குவாட்ரேட்டோஜுகல் 

Quadrato Jugal 
குவியதூரம் 

Focal length 
குழலில்லாச்சுரப்பி 

Ductless gland 
குழாய் 

Duct 
குழிந்த 

Concave 
குளிர்குருதி உயிரி 

Cold Blooded Animal 
குளுடியஸ் 

Gluteus 
குறு இழை 

Cilia 
குறுக்குத் தடுப்பு 

Transverse Septum 
குறுக்கு நீட்சி 

Transverse process 
குறுக்கிடைத் தடுக்கு 

Septum Transversum 
குறுவாய்த்தவளை 

Narrow Mouthed Frog 
குறளி , மடக்குத்தசை 

Flexer 


-- 


344 


இருவாழ்விகள் 


கூம்புச்செல்கள் 
கூழ்க்குழி 


Cones ( Rods and Cones ) 
Pulp Cavity 


கே 


கேகாப்ள் 


Cacops 


கை 


கைச்சிரை 
கைத்தமனி 
கைமோகிராப் 
கைவிரல் 


Manus 
Brachial Vein 
Brachial Artery 
Kymograph 
Fingers 


கொழுப்பு 
கொழுப்பு அமிலம் 
கொழுப்புடல்கள் 
கொழுநீர் 


கொ 

Fat (lipid ) 
Fatty Acid 
Fat Bodies 
Lymph 


கோ 


கோடைத்துயில் 
கோரகாய்டு 
கோழை 


Summer Sleep 
Coracoid 
Mucous 


சக்தி 
சஞ்சாரி நரம்பு 
சட்டகம் , எலும்புக்கூடு 
சட்டகத்தசை , வரியுடைத் 


Energy 
Vagus Nerve 
Skeletop 


தசை . 


சப்கிளாவியன் தமனி 
சமச்சீர் 
சமன நிலை 
சயாடிக்தமனி 
லமாண்டர் 
சலமாண்ட்ராய்டியா 
சவ்வு 
சவ்வு எலும்பு 
சாக்குலஸ் 


Skeletal Muscle 
Subclavian Artery 
Symmetry 
Equlibrium 
Sciatic Artery 
Salamander 
Salamandroidea 
Membrane 
Membrane Hone 
Sacculus 


கலைச்சொல் அகராதி 


= 


சாய்வுத்தசை 

Oblique muscle 
சார்டோரியஸ் 

Sartorius 
சாரோப்ளூயூரா 

Sauropleura 
சாலியென்ஷியா 

Salientia 
சிக்கல் சவ்வு 

Membranous labyrinth 
சிசிலியன்கள் 

Cabcilians 
சிதைவுமாற்றம் 

Katabolism 
சிரை 

Vein 
சிலேட்டுமப் படலம் 

Mucous membrano 
சிவப்புக் குருதி சென் 

Red Blood Carpuscle 
சிறுநீரகம் 

Kidney 
சிறுநீர் 

Urine 
சிறுநீரகக் குழாய் 

Ureter 
சிறுநீரகத் தமனி 

Renal Artery 
சிறுநீர்ப்பை 

Urinary Bladder 
சிறுநீரகச்சிரை 

Renal Vein 
சிறுநீரக நுண்குழல் 

Uriniferous Tubule 
சிறுநீரகபோர்ட்டல் அமைப்பு - Renal portal systém 
சிறுநீர் இனப்பெருக்கக்குழாய் -- Urinogenital Duct 
சிறுநீரக இனப்பெருக்கத் 

தொகுப்பு , கழிவு நீக்கஇனப் 

பெருக்கத் தொகுப்பு Urinogenital system 
சிறுமூளை 

Cerebellum 
சினை 

Spawn 
சிறு ஆரிக்குலர் துளை 

Sinu - Auricular Aperture 
சினாஞ்சியம் 

Synangium 
சிஸ்டோல் விரிந்தநிலை 

Systole 
சிஸ்டமிக் அடித்தமார் 

Systemic Trunk 
சிஸ்டமிக் சுழற்சி 

Systemic Circulation 
சிஃபிஸ்டெர்னம் 

Xiphisternum 
சீரஸ் அடுக்கு 

Serous layer 
சுரினத் தேரை 

Surinam Toad 
சுரப்புநீர் 

Secretion 
சுரள் வால்வு 

Spiral Valve 

Pseudidae 
சுவாசம் 

Respiration 
சுவை அரும்பு 

Taste Bud 
சுவை உணர் பொறி 

Gustatoreceptor 
சுழற்றுத் தசை 

Rotator 
சூழ்நிலை 

Environment 
சூழ்மேல் வளர்ச்சி 

Epiboly 
24 


சுயூடிடே 


346 


இருவாழ்விகள் 


-- 


- 


-- 


சூழ் எலும்பு 
செப்டம்டிரான்ஸ்வோர்சம் 
செட்டோமாக்சில்லா 
செமிடென்டினோசஸ் 
செரித்தல் , சீரணம் 
செரிப்ரம் , பெருமூளை 
செல் 
செல் சவ்வு 
செல் பிளவு 
செவிக்கல் 
செவிப்பறைச் சவ்வு 
செவி நரம்பு 
செவிப்பறை 
செவிப் பிளவு 
செவிப் பெட்டகம் 
செவுள் 
செவுள் உட்செல் தமனி 
செவுள் சுவாசம் 
செவுள் பிளவு 
செவுள் பிளவுகள் 
செவுள் மூடி 
செவுள் மூடி 
செவுள் வளைவு 
செவுள் வளைவுச் சட்டம் 
செவுள் வெளி செல் தமனி 
சென்ட்ரம் , மத்தியப்பகுதி 
சென்ட்ரோலினிடே 
சேய்மை 
சைட்டோபிளாசம் 
சைரன் 
சைலூரியன் காலம் 
சைனஸ்வினோசஸ் 


Investing Bone 
Septum Transversum 
Septomaxilla 
Semitendinosus 
Digestion 
Cerebrum 
Cell 
Cell membrane 
Cell Division 
Otolith 
Tympanic membrane 
Auditory Nerve 
Tympanum 
Otic notch 
Auditory Capsule 
Gill 
Afferent Branchial artery 
Gill - Breathing 
Gill slit 
Gill clefts 
Operculum 
Gill Cover 
Branchial Arch 
Branchial Arch 
Efferent Branchial Artery 
Centrum 
Centrolenidae 
Distal 
Cytoplasm 
Siren 
Silurian period 
Sinus Venosus 


டயன்செஃபலாள் 
டயஸ்டோல் , விரிந்த நிலை 
டாபுலார் எலும்பு 
டாலிக்கோசோமா 
டிபியா 
டிபியோஃபிபுலா 


Dience Shalon 
Diastole 
Tabular Bonc 
Dolichosoma 
Tibia 
Tibio Fibula 


கலைச்சொல் அகராதி 


347 


டி.யூராமாடர் 
டியோடினம் 
டிப்ரெஸ்சார் மாண்டிபுலி 
டிப்ளோகாலஸ் 
டிரிப்சின் 
உரிமட்டோசாரஸ் 
டிவோனியன் காலம் 
டிஸ்கோக்ளாசிடே 
டிஃப்லோநெக்டஸ் 
டிரொக்ளியார் நரம்பு 
டெம்பொரல் , பொட்டுப்பகுதி , 

பொறிப்பகுதி - 
டெர்மல் கவசம் 
டெரிகாய்டு 
டெல்டாய்டு முகடு 
டென்ட்ரோபோடிடே 
டெஸ்மோநாத்தஸ் 


Dura Mater 
Duodenum 
Depressor Mandibuli 
Diplocaulus 
Trypsin 
Tremato saurus 
Devonian period 
Discoglossidac 
Typhlonectes 
Trochlear Nerve 


Temporal 
Derma Armor 
Pterygoid 
Deltoid Crest 
Dentropodidae 
Desmognathus 


த 


தகவமைப்பு 
தசை 
தசைநார் 
தசைநார் , தசைத்தளை 
தசைத்துண்டம் 
தசைத்தோல்சிரை 
தண்டுவட நரம்பு 
தந்துகி , நுண்குழாய் 
தந்துகி முடிச்சு 
தமனி , நாடி 
தமனித்தொகுப்பு 
தமனி வளைவுக் குழல்கள் 


Adaptation 
Muscle 
Muscle Fibre 
Tendon 
Myotome 
Musculo Cutaneous Vein 
Spinal Nerve 
Capillary 
Glomerulus 
Artery 
Arterial systems 
Aortic Arches 
Head 
Tadpole 
Head Fold 
Snout 
Frog 
Free 
Assimilation 
Jaw 
Maxilla 


தலை 


தலைபிரட்டை 
தலைமடிப்பு 
தலைமுன்முனை 
தவளை 
தனித்த 
தன்மயமாதல் 


தாடை 


காடை எலும்பு 


24.8 


இருவாழ்விகள் 


Autonomous Nervous systed 
Tissue 
Pad 
Sacrum 
Sacral Vertebra 
Fin 
Bony Fin rays 


Fin rays 


தானியங்கு நரம்பு மண்டலம் , 

பரிவு நரம்பு மண்டலம் 
திசு 
திண்டு 
திரிகம் 
திரிகமுள்ளெலும்பு 
துடுப்பு 
துடுப்பு எலும்பிழைகள் 
துடுப்பு முட்கள் 
துளை , புழை , துவாரம் 
தேரை 
தைமஸ் 
தைராக்ஸின் 
தொகுதி 
தொண்டை 
தொடு உணர் செல் 
தொடு உணர்வுப் பொறி 
தொல்லுயிரியல் , புதைபடிவ 

இயல் 
தால் 
தோல் சுரப்பி 
தோல் சுவாசம் 
தோல் தகடு 
தோலுரித்தல் 
தோள்பட்டை எலும்பு 
தோற்றம் 
த்ராம்போசைட் , குருதி நுண் 


Apperture 
Toad 
Thymus 
Thyroxin 
Phylum 
Pharynx 
Tactile Cell 
Tangoreceptor 


--- 


Palaeontology 
Skin 
Cutaneous Gland 
Cutaneous Respiration 
Dermal Plates 
Moulting 
Scapula 
Origin 


( 


- 


Thrombocyte 


த 


- 


--- 


தச்சுச் சுரப்பி 
தடு அடுக்கு 
நடு உறை 
நடுச்செவி 
நடுமூளை 
நரம்பு 
நரம்பு செல் திரட்சி 
நரம்புத்தண்டு 
நன்னீர் 
நாக்கு 


Poison Gland 
Mesoderm 
Tunica media 
Middle ear 
Mid Brain 
Nerve 
Ganglion 
Nerve Cord 
Fresh Water 
Tongue 


-- 


கலைச்சொல் அகராதி 


நாக்குச்சிரை 
நாக்குத்தமனி 
நாக்குத்தொண்டை நரம்பு 
நாசி எலும்பு , நேசல் 
நாரிணைத்திசு 
நான்கு கால் உயிரிகள் 
நானோபாட்ராக்கஸ் 
நிக்டிடேட்டிங் சவ்வு 
நிக்டிபாட்ராக்கஸ் 
நீட்டுத்தசை 
நிணநீர் 
நிண நீர் இருதயம் 
நிண நீர்க்குழி 
நிணநீர்த் தொகுப்பு 
நியூட் 
நியூட்ரோஃபில் 
நியூரல்நீட்சி 
நியூரல் புழை 
நியூரல் முள் 
நியூரல் வளைவு 
நியோடெனி 
நிழற்படகருவி 
நீளி 
நீள் தசை 
நீள்வட்டம் 
நீள் வால்வு 
நிறமி 
தீர்நிலவாழ்வள 
நீள்வட்டத்துளை 
நுகர்ச்சிக் கதுப்பு 
நுகர்ச்சித் தன்மை 
நுகர்ச்சி பெட்டகம் 
நுகர்ச்சிப்பை 
நுண்காற்றறை 
நுண்சிறுநீரகம் 
நுண்தமனி 
நுண் நாரிழை 
நுண்மூச்சுக்குழல் 
நுரையீரல் 
நுரையீரல் சுவாசம் 


Lingual 
Lingual Artery 
Glossopharyngeal Nerve 
Nasal 
Ligament 
Tetrapoda 
Nannobatrachus 
Nictitating membrane 
Nyctibatrachus 
Extensor 
Lymph 
Lymph Heart 
Lymph Space 
Lymphatic system 
Newt 
Neutrophil 
Neural Process 
Neural pore 
Neural Spine 
Neural Arch 
Neoteny 
Camera 
Extensor 
Longitudinal muscle 
Oblong 
Longitudinal Valve 
Pigment 
Amphibia 
Fenostra Ovalis 
Olfactory Lobo 
Sense of smell 
Olfactory capsule 
Olfactory sac 
Alveolus 
Nephridia 
Arteriole 
Fibril 
Bronchiole 
Lung 
Pulmonary respiration 


--- 


350 


இருவாழ்விகள் 


--- 


நுரையீரல் தோல் அடித்தமனி - 
நெக்டோஃபிரின் 
நெக்ட்யூரஸ் 
நெம்புகோல் 
நெற்றி எலும்பு 
நேர்முக இணைப்பு 
நொதி 
பகல் வாழ்வி 
பக்கக் கோடு 
பக்கக் கோட்டுப் புலனுறுப்பு 
பக்க வயிற்றுச்சிரை 
பசைக்குழை 
படிகலென்ஸ் 
படிமலர்ச்சி , பரிணாமம் 
படுக்கைமட்டம் 
பந்துகிண்ணமூட்டு 
பயாவுறை 
பயிறுண்ணி 


பரவல் 


பரிவு நரம்பு 
பரிவு நரம்பு மண்டலம் 
பரோடிட் சுரப்பி 

ரைட்டல் 
பரைட்டல் அடுக்கு 
பரைட்டல் இடை எலும்பு 
பால்பன் ஆர்ட்டீரியோசஸ் 
பல்லமைவு 
பறக்கும் தவளை 
பற்காழி , தந்தினி 
பற்சிப்பி 
பாதம் 
பாத எலும்பு 
பாராஸ்பினாய்டு 
பார்வைக் கதுப்பு 
பார்வைக் கதுப்புக்குழி 
பார்வை நரம்பு குறுக்கீடு 
பாலூட்டிகள் 
பிடர் எலும்பு 
பிடர் முண்டு 
பீடர் - முள்ளெலும்புத் தமனி 


Pulmonary - cutaneous trunk 
Nectophryne 
Necturus 
Lever 
Frontal 
Autostylic 
Enzyme 
Diurnal 
Lateralline 
lateral line sense organ 
Laterai abdomioal vein 
Emulsify 
Crystalling lens 
Evolution 
Horizontal 
Ball and socket joint 
Pia mater 
Herbivore 
Distribution 
Synthetic nerve 
Sympathetic nervous system 
Parotid gland 
Parietal 
Parietal layer 
Inter parietal bene 
Bulbus arteriosus 
Dentition 
Flying frog 
Dentine 
Enamel 
Foot 
Metatarsal 
Parasphenoid 
Optic lobe 
Optocoels 
Optic chiasma 
Mammals 
Atlas 
Occipital condyle 
Occipito - vertebral artery 


-- 


கலைச்சொல் அகராதி 


351 


--- 


பிட்யூட்டரி உறுப்பு 
பிட்யூட்டரிச் சுரப்பி 
பிட்டர்ஸ் உறுப்பு 
பிதுக்கப் பை 
பித்தநீர் 
பித்தநீர்க் குழாய் 
பித்தநீர் பை குழாய் 
பித்த நீர்ப்பை 
பியுஃபோ , தேரை இனம் 
பியூட்நேரியா 
பியூபிஸ் 
பியூஃபோனிடே 
பிரேக்கியாப்ஸ் 
பிராங்கியோசார் 
பிளவிப் பெருகல் 


Pituitary body 
Pitutary gland 
Bidder s organ 
Ampulla 
Bile 
Bile duct 
Cystic duct 
Gall Bladder 
Bufo 
Buetineria 
Pubis 
Bufonidae 
Btachyops 
Branchiosaur 
Cleavage 
Fission 
Semi lunar valve 
Post cardipal vein 
Posterior cardinal sinus 


பிளவு 


பிறைவால்வு , பிறை கபாடம் 
பின் கார்டினல் சிரை 
பின் கார்டினல் விரிவுசிரை 
பின்கார்னுவா , பின் கொம்பு 


Posterior cornu 


Post cleithrum 
Opisthocoelous 


- 


+ 


பின்கிளைத்ரம் , பின்கம்பி 

எலும்பு 
பின்குழியமைப்பு 
பின்னங்கால் , பின் இணை 

யுறுப்பு 
பின் சிறுகுடல் 
பின் பகுதி 
பின் மூளை 
பீடோ ஜெனிசிஸ் 
புணர் மெலியம் 
புரதம் 
புழு 
புற அடுக்கு 
புற ஈர்ப்புத் தசை 
புற உணர்வுப் பொறிகள் 
புற உறை 
புற சட்டகம் 
புறச் செவுள்கள் 
பெக்டொராலிஸ் 
பெப்ஸின் 


Hind Limb 
lleum 
Posterior 
Hind Brain 
Paedogenesis 
Conjunctiva 
Protein 
Worm 
Ectoderm 
Abductor 
Exteroceptors 
Tunica externa 
Exoskeleton 
External Gills 
Pectoralis 
Pepsin 


--- 


இருவாழ்விகள் 


Aorta 
Foraineu Magnum 
Permian period 
Pelobatidae 


---- 


---- 


பெருந்தமனி, மகா தமனி 
பெருந்துளை 
பெர்மியன் காலம் 
பெலே பாடிடே 
பெற்றோர் கவனிப்பு , சேய் 

பேணல் 
பேசோஃபில் 
பேரினம் 
பேலியோசோயிக் ஊழி 
பைக்குழிவு 
பேசெப்ஸ் , இருதலைத்தசை 
பைப்பா 
பெப்பிடே 
பைரிபார்மிஸ் 
பைலாஞ்சியம் 
பைலோரிக் இரைப்டை 
பைலோரிக் சுருங்குத் தசை 
பைனியல் உறுப்பு 
பொட்டாலியின் ரூபாய் 
பொட்டுப்பகுதி 
பொதுக்கழிவறை 
பொதுக்கழிவறைப் பழை 
(பொதுக்கழிவறைத்துளை 
பொதுக்கழிவாய் 
பொருத்துவாய் 
போர்ட்டல் சிரை 
போர்ட்டல் தொகுப்பு 
பௌமனின் பெட்டகம் 
ப்யூபிக் இணைவு 
ப்ளுயூரல் சவ்வு 
ப்ளுயூரோடாண்ட் , பக்க 

இணைப்புப் பற்கள் 
ப்ளுயூரோ- பெரிடோனியல் 

குழி 


Parental care 
Basophil 
Genus 
Palaezoic era 
Sinus 
Bicaps 
Pipa 
Pipidae 
Pyriformis 
Pylangium 
Pyloric stomach 
Pyloric sphincter 
Pineal body 
Ductus botalli 
Temporal region 
Cloaca 


-- 


--- 


| 


Cloacal aperture 
Suture 
Portal vein 
Portal system 
Bowman capsule 
Pubic symphysis 
Pleural membrane 


- 


Pleurodont 


Pleuro -peritoneal cavity 


மடக்குத் தசை 
மணிக்கட்டு 
மண்ணியல் வல்லுநர் 
மண்டை ஓடு 


Flexor muscle 
Wrist , carpus 
Geologist 
Skull 


--- 


கலைச்சொல் அகராதி 


---- 


--- 


மண்ணீரல் 
மண்புழு 
மண்வாரி பாதத்தேரை 
மத்தியக் கால்வாய் 
மயோபாட்ராக்கஸ் 
மலக்குடல் , நேர்க்குட 

டல் 
மலத்துளை துடுப்பு 
மலப்புழை , மலவாய் 
மன்றோவின் துளை 
4.மாசேடர் 
மாதிரி எடுத்துக்காட்டு 
மார்புக் குழாய் 
மார்புத் துடுப்பு 
மார்பெலும்பு 
மார்பு வளையம் 
மால்பீஜியன் அடுக்கு 
மால்பீஜியன் பெட்டகம் 
மாற்று எலும்புகள் 
மாற்றுக் குழியமைப் 
மானோசைட் 
மீசார்க்கியம் 
மீசோ சோயிக் உழி 
மீசோவேரியா 
மீள் திசு , இசிவுத்தி 
மீன் 
மீன்கள் 
முகடு 
முகப்பு 
முகநரம்பு 
முகர் கதுப்பு 
முகிழ்ப்பு 
முக்கிளை நரம்பு 
முடிவு நூலிழை 
முட்டையிட்டு குஞ்சு 

பொறிப்பவை 
முதல் பிளவுப் பெருகல் மட்டம் 
முதற்படி நிலை 
முதிராப்பண்புடைய ; வளர்ச்சி 

யின் மிகமுற்பட்டபடி நிலை 
முதிர்ப் பிரிவினை 
புதுகெலும்ப 


Spleen 
farth worm 
Spade foot toad 
Central canal 
Myobatrachus 
Rectum 
Anal fin 
Anus 
Foramen of Mosrse 
Massaler 
Typical 
Thoracic duct 
Pectoral fin 
Sternum 
Pectoral girdle 
Malpighian layer 
Malpighian capsule 
Replacing bones 
Hetro coelous 
Monocyte 
Mesorchium 
Mesozoic era 
Mesevaria 
Elastic tissue 
Fish 
Pisces 
Crest 
Facia 
Facial nerve 
Olfactory lobe 
Tubercle 
Trigeminal nerve 
Filum terminale 


--- 


--- 


Oviparous 
Firt cleavage Plane 
First stage 


Primitive 
Maturation division 
Back boge 


354 


இருவாழ்விகள் 


Vertebral Column 
Vertebrates 
Notochord 
Dorsal fin 


முதுகெலும்பு : முள்ளெலும்புத் 

தொடர் 
முது கெலும்பிகள் 
முதுகுத் தண்டு 
முதுகுத் துடுப்பு 
முதுகு நாணுடையன , முதுகுத் 

தண்டுடையன கார்டேடா 
முதுகுப் பக்கம் , மேல் பக்கம் 
முதுகுப்பக்க இடுப்புச்சிரை 
முதுகுப்பக்கக் கதுப்பு 
முதுகுப் பிளவு 
முதுகுப் பெருந்தமனி 
முதுகு விலா எலும்பு 
முருந்து எலும்பு 
முழங்கால் மூட்டு 


Chordata 
Dorsal 
Dorso - Lumbar vein 
Dorsal Lobe 
Dorsal Fissure 
Dorsal Aorta 
Dorsal rib 
Calcified cartilage 
Knee Joint 
Spine 
Vertebra 


முள் 


Incomplete 


முள்ளெலும்பு / 
முற்றுப் பெறாத , முழுமையடை 

யாத 
முற்றுப்பெறா இரட்டைச் 

சுழற்சி 
முன்கார்டினல் சிரை 
முன்கார்டினல் பைக் குழிவு 
முன்கார்னுவா , முன் நீட்சி 
முன் குழியமைப்புடைய 
முன்கோராய்டு பிளெக்சஸ் 
முன்கை 
"மூன்சிறு குடல் 
முன் தாடை எலும்பு 
மூன் நெஃப்ராஸ் 
மூன்ஃபிராண்டல் , முன் நெற்றி 

எலும்பு 
முன் பெருஞ்சிரை 
முன்மூளை 
முன் வயிற்றுச் சிரை 
முன்வோமர் 
முன்னங்கால் , முன் இணை 

யுறுப்பு 
முன்னோர் 
மூச்சுக்குழல் 
மூச்சை உள்ளிழுத்தல் 


Incomplete double circulation 
Anterior Cardinal vein 
Anterior cardinal sinus 
Anterior Cornua 
Procoelous 
Anterior Choroid plexus 
Antebrachium 
Duodenum 
Premaxilla 
Pronephros 


Pre Frontal 
Pre caval vein 
Fore Brain 
Anterior abdominal vein 
Prevomer 


Fore limb 
Ancestor 
Trachea 
Inspiration 


கலைச்சொல் அகராதி 


Expiration 
Joint 
Triradiate bone 
Germ Cell 
Archenteron 
Rudiment 
Truncus Arteriosus 
Brain 
Cerebro - spinal fluid 
Cranial nerve 
Cranial nerves 
Cranium 
Megalobatrachus 
Meckel s Cartilage 
Medulla 


- 


மூச்சு வெளிவிடுதல் 
மூட்டு 
மூவாரங்கொண்ட எலும்பு 
மூல இனச்செல் 
மூல கருக்குடல் 
மூலக் கருக்கூறு 
மூலத்தமனி 
மூளை 
மூளை தண்டு வட பாய்மம் 
மூளை நரம்பு 
மூளை நரம்புகள் 
மூளைப்பெட்டகம் , கபாலம் 
மெகலோபட்ராக்கஸ் 
மெக்கலின் முருந்து 
மெடுல்லா , அகணி 
மெடுல்லா ஆப்ளாங்கேட்டா 

முகுளம் 
மெலனோபாட்ராக்கஸ் 
மேலிழுக்கும் தசை 
மேல்தாடை 
மேற்கரம் 
மேற்கை 
மேற்கை எலும்பு 
மேற்கை நரம்புப் பின்னல் 
மேற்தாடைப் பற்கள் 
மைக்ரோ பிராக்சிஸ் 
மைக்ரோ ஹைலா 
மைக்ரோஹைலிடே 
மைய நரம்பமைப்பு , மத்திய 

நரம்புத் தொகுப்பு 
மைலோஹையாய்டு 


Medulla Oblongata 
Melano batraceus 
Levator 
Upper Jaw 
Ante brachium 
Brachium 
Humerus 
Brachiai plexus 
Maxillary Teeth 
Micro brachis 
Microhyla 
Microhylidae 


Central nervous systein 
Mylohyoid 


யுட்ரிக்குலஸ் 
யூரியா 
யூரியோடஸ் 
யூரியோடிஃப்லஸ் 
யூரோட்லா 
யூரோஸ்டைல் 
போக் 
யோக் அடைப்பான் நிலை 


Utriculus 
Urea 
Euryodus 
Uracotyphlus 
Urodela 
Urostyle 
Yolk 
Yolk plug stage 


இருவாழ்விகள் 


சாக்கோஃபோரிடே 
ராச்சிடோமி 
ராமஸ் கம்யூனிகன்ஸ் 
ராமனெல்லா 
ராணா 
ராணிடே 
ரேடியோ அல்னா 
ரைனோடெர்மாட்டிடே 
ரைனோஃப்ரைனிடே 


Racophoridae 
Rachitomi 
Ramus Communicans 
Ramanella 
Rana 
Ranidae 
Radio - ulna 
Rhinodermatidac 
Rhinophrynidae 


41 


லாக்டியல் 
லாங்கர்ஹானின் திட்டுகள் 
லாபரின் தோடாண்ஷியா 
லான்ஜிசிமஸ் டார்சி 
லியூக்கோசைட் 
லியோபெல்மா 
லியோபெல்மிடே 
லிங்குவல்சிரை 
லிம்ஃபோசைட்ஸ் 
லெப்டோடாக்டைலிடெ 
லெப்போஸ்பாண்டை 
லோக்சோம்மா 
லைசோரோஃபாஸ் 
லைப்பேஸ் 


Lagena 
Lacteal 
Islets of langerhans 
Labyrinthodontia 
Longissimus dorsi 
Leucocyte 
Liopelma 
Leiopelmidae 
Lingual vein 
Lymphocytes 
Leptodactylidae 
Lepospondyli 
Loxomma 
Lysorophus 
Lipase 


வகை 
வகைப்பாடு 
வட்டத்தசை 
வண்ணப்படலாம் 
வயிற்றறை 
வயிற்றுப்பகுதி விலா எலும்பு 
வயிற்றுப் பக்கம் , கீழ்ப்பக்கம் 
வயிற்றுப் பெருந்தமனி 
வரியற்றத் தசை 


Class 
Classification 
Circular muscle 
Iris 
Abdominal Cavity 
Abdominal rib 
Vertral 
Ventralaorta 
Unstriped musclc 


- 


கலைச்சொல் அகா 


வரிப்பள்ளம் 
வரிமேடு 
வளர்ச்சி 
வளர்ச்சி அரைக்கோளம் 
வளர்ச்சி குன்றிய 
வளர்சிதை மாற்றம் 
வளைத்தசை , வட்டத்தசை 
வளை நகம் 
வளர்மாற்றம் 
வாய்க்குழி 
வால் 
வால்வு , கபாடம் 
வாலுள்ளன 
வால் எலும்பு 
வால் துடுப்பு 
வால் மொட்டு 
வாழ்க்கை வரலாறு 
வாழ்வழிந்த 
வாழும் முறை 
விசரல் வளைவுகள் 
விந்து 
விந்துக் குழல் 
விந்தகம் 
விந்து நுண் குழல்கள் 
விரல் 
விரல் எலும்புகள் , 

கணு எலும்புகள் 
விரலிடைச்சவ்வு 
விரிந்தநிலை ( இருதயம் ) 
விலா எலும்பு 
விழிக்குழி 
விழித்திரை 
விழிப்புறப்படலம் 
விழியடிக் கரும்படலம் 
விழியியக்க நரம்பு 
விழியுருள் 
வெளிச்செல் நரம்பு 
வெளி நாகி 
வெப்பக் குருதியுடைய உயிரி 
வெப்ப நிலைமாறும் குருதி 


Groove 
kidge 
Growth , Development 
Animal Hemisphere 
Poorly Developed 
Metabolism 
Circular Muscle 
Clan 
Anabolism 
Buccal cavity 
Tail 
Valve 
Caudata 
Coccyx 
Teil Fin 
Tail Bud 
Life History 
Extinct 
Habit 
Visceral Arches 
Sperm 
Vas Deferens 
Testis 
Vasa Efferentia 
Digit 


N 


Phalançes 
Web 
Diastole 
Rib 
Fye socket 
Retina 
Sclerotic Coat 
Choroid Coat 
Oculomotor Nerve 
Eye Ball 
Effcrent Nerve 
External Nostril 
Warm Blooded Organisa 
frikilo Thera 


-- 


-- 
.. 


358 


இருவாழ்விகள் 


-- 


-- 


வெப்ப மண்டலப் பகுதி 
வெள்ளைக் குருதி செல் 
வெளிறிய , வெளுத்த 
வெளிநரம்பு மண்டலம் 
வென்ட்ரிக்கிள் 
வேர் 
வோமர் 


Tropical Region 
Leucocyte , W.B.C. 
Pale 
Peripherai Nervous System 
Ventricle 
Root 
Vomer 


ஜுகல் 
ஜிம்னோபிஸ் 
ஜிம்னோஃபியானா 
ஜுராசிக் காலம் 


Jugal 
Gymnopis 
Gymnophiona 
Jurassic Period 


ஸ 


ஸ்காபுலா 
ஸ்குவாமோசல் 
ஸ்டராட்டம் காம்பாக்டம் 
ஸ்டாரட்டம் ஸ்பாஞ்சியோசம் 
ஸ்டீரியோஸ்பாண்டைலி 
ஸ்நௌட் , தலைமுன் முனை 


Scapula 
Squamosal 
Steratum Compactum 
Stratum Spongiosum 
Stereo Spondyli 
Snout 


. 


ஒற 


ரீமல்முள் 
ஹீமவ் வளைவு 

மேடின் 
ஹீமோகுளோபின் 
ஹியூமரஸ் 
ஹிலியோஃபிரினிடே 
ஹைலா 
ஹைலிடே 
ஹலா ஆர்போரியா 
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
ஹைப்போஃபைசிஸ் 
ஹையாய்டு உறுப்பமைவு 


Haemal Spine 
Haemal Arch 
Hacmatin 
Haemo Globin 
Humerus 
Helcophrynidae 
Hyla 
Hylidae 
Hyla Arborea 
Hydrochloric Acid 
Hypophysis 
Hyoid Apparatus 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


* 


பின்வரும் பொருள்களில் 
பட்டப்படிப்பிற்குரிய நூல்கள் 

விரைவில் வெளிவரும் 


கணிதம் 


41 நூல்கள் 


இயற்பியல் 


28 


வேதியியல் 


39 


தாவரவியல் 


30 


விலங்கியல் 


10 


பொறியியல் 


-- 


50 


வரலாறு 


4.5 


34 


அரசியல் 
பொருளாதாரம் 


83 


வணிகவியல் 


36 


புள்ளியியல் 


உளவியல் 


S 


1 ห แวิ น เจ 


18 


